கணபதி துணை . 


ஸ்ரீமத் விராட் விஸ்வப்ரஹ்மணே நம 8 


விசுவ பிரம புராணம் . 


பூர்வகாண்ட வசனச்சுருக்கம் . 


பிரம்மஸ்ரீ , சி . கி . சுந்தராச்சாரிய ரவர்களால் 

எழுதப்பட்டு , 

தளத்தூர் பிரம்மஸ்ரீ , 
கன்னியப்பாச்சாரிய ரவர்களாற் 

றமது 
சென்னை : சிந்தாதிரிப்பேட்டை 
விஸ்வகுலோத்தாரண அச்சியந்திரசாலையிற் 

பதிப்பிக்கப்பட்டது . 


மூன்றும் பதிப்பு : 

1915 
Registered Copy - right . 


( வரல 


இதன் விலை அணா -8 . 


விசுவபிரம புபாண அத்தியாய 


அட்டவணை . 


- 00 ,ooo 


1 


... 


8 -வது 


:: 


:: 


:: 


1 -வத ... புராணவரலா றுரைத்த 
2 -வது ...உலகிற்குமுதல்வனையுரைத்த 
3 -வது ... மககாதிசிருஷ்டியுரைத்த 
4 -வது .... தேவநராதிசிருஷ்டியுரைத்த 
5 - வது .... பிரபஞ்சசிருஷ்டியுரைத்த 
6 - வது . 

.... அதிகாரமுறைமையுரைத்த 
7 -வது ... காலப்பிரமாணமுரைக்க 

ஆயுணிண்ணயமுரைத்த 
9 - வது ...பிராமணாகிவருண முரை 
10 - வது ...பிரமவமிசமுரைத்த 
11 - வது ... கோத்திராதிகளுரைத்த 
12 -வது ... பஞ்சகிர்த்தியமுரைத்த 
13 - வது . , . நித்தியகருமமுரைக்க 
14- வது ... கர்ப்பாதான முரைத்த 
15 - வது ...பும்சவன முரைத்த 
16.வது ...சீமந்தமுரைத்த 
17 - வது .... சாதகன்மமுரைத்த 
18 வது .... நாமகரணமுரைத்த 
19-வது ...உபநிஷ்கிரமண முரைச்சு 

அன்னப்பிராசனமுரைத்த 
21 - வது ... சவுள முரைத்த 
22- வது ...உபநயன முரைத்த 
23 - வது 

வது ...உபாகருமமுரைத்த 
24 -வது ...வேதாரம்பமுரைத்த 
25 -வது ... பிரமசரிய விதியுரைத்த 
26 -வது ... விரதசமாவர்தனமுரைத்த 
27 - வது ... விவாகபேதங்களுரைத்த 
28 - வது ... விவாகப்பொருத்தங்களுரைத்த 


பக்கம் . 

1 
7 
10 
13 
16 
23 
26 
29 
33 
47 
61 
70 
75 
88 
93 
96 
98 
108 
111 
114 
117 
120 
127 
129 
133 
138 
139 
145 


:: 


: 


20 - வது ... 


.. 


:: 


ந 


35 -வது ... 


விசுவபிரமபுராண அத்தியாய அட்டவனை . 

பக்கம் . 
29 - வது ...விவாகமுரைத்த 

156 
300 - வது மாதரொழுக்கமுரைத்த 

161 
31 -வது ...கிரகாச்சிரமவிதியுரைத்த 

168 
32 - வது ... நல்லொழுக்கமுரைத்த 

173 
33 - வதி ...பஞ்சமகாலெக்கியமுரைத்த 

180 
34 - வது ..... அமாமுசலியசிரார்த்தங்களுரைத்த 182 
சிராத்தபேதங்களுரைத்த 

184 
36 -வது ...சிரார்த்ததிரவியமுரைத்த 

188 
37- வது ....சிரார்த்தத்தில் வரிக்கத்தக்கவரை 190 
38 வது ... பார்வணசிரார்த்தமுரைத்த 

192 
39 -வது ...மஹாளய விதியுரைத்த 

199 
40 - வது .. உண்ணக்சுகாதவையுரைத்த 

202 
41 - வது ... திரவியசுத்தியுரைத்த 
42 -வது...சூசசாசௌசமுரைத்த 

210 
-வது ....வானப்பிரஸ்தவிகியுரைத்த 

223 
44 - வது ... சந்நியாசவிதியுரைத்த 

230 
கருமபலமுரைத்த 

237 
நித்தியகன் மச்சுருக்க அட்டவணை . 


.... 206 


43 


45 - வது 


ஸ்நானம் 


* 
.. 


... 


... 


... 


ப்ரா தக்கால சந்தியாவந்தனம் 
மாத்யான்ஹிக சந்தியாவந்தன 
சாயங்கால சந்தியாவந்தனம் 
யக்ஞோபவீததாரணம் 
அமாவாஸ்யை தர்ப்பணம் 
போஜனம் 
தினவோரை 
கௌரிபஞ்சாங்கம் 


247 
252 
259 
261 
263 
265 
267 
270 
271 


... 


: 


முகவுரை . 


ங்களு 


விசுவபிரமபுராணமென்னு மிந்நூல் , வடமொழி 
க்கனூளது . அதனை ஏறக்குறைய இருபது வருட 
க்கு முன்பு விசுவபிரம தலகிலகரான வித்வ 

வித்வான் திரு 
வையாறு அ . முத்துச்சாமி பாதியென்பார் , தமிழ் 
மொழியில் செய்யுள் ரூபமா + மொழிபெயர்ச்சி , உல 
கிற்தகவி ஓவாப்புகழ் படைத்தனர் . செந்தமிழ் 
நூல் வெளிவந்த ஞான்றே ஒர் புலவரால் எழுதப்பட்ட 
வரையுடன் வெளிவந்தது . 
ஆயினும் 

விலைமிகுதிபற்றியும் , செய்யுள் நடை 
நோக்கியும் , பலரும் அந்நூலைப்பெற்ற வாசித்தல் அரி 
தாயிற்று . இதி கண்ட யான் வித்வான் - பிரம்மஸ்ரீ , 
சி . கி . சுந்தராசாரியாவர்களைக்கொண்டு செனநடை 
யில் சங்கிரகமாக எழுதுவித்து அதனோடு கத்தியான் 
மானுஷ்டான சந்தியாவந்தன சுருக்கமும் , கௌரி 
பஞ்சாங்கமும் , தினரையுஞ் சேர்த்து அச்சிற் பதிப் 
பித்தனன் . இது கற்றோரும் மற்றோரும் எளிதிணை 
ரத்தக்கது . குறைந்ச விலைக்கும் கிடைப்பது 
விஸ்வபிரம்மகுலோற்பவரான ஒவ்வொருவரும் பெற்று 
முழுவதும் சற்றுத் சங்க ளாசாரங்களில் ஏதேனும் 
குறைபாடு இருப்பின் அக்கறைவை 

நீக்கிக்கொண்டு 
இம்மைமறுமைப் பயன்களை யெய் சவேண்டி சென்ற 
எல்லாம்வல்ல இறைவனைப் பிரார்த்திக்கின்றனன் . 

இங்ஙனம் , 
கெ . கன்னியப்பாச்சாரி 


இதனை 


அறிக்கை , 


க 


இந்த விஸ்வப்ரம்ஹ புராண உக்காகா ண்ட 
மும் , ஷை வம்சத்திற்குறிய வேதசாஸ்திர முத 
லிய கிரந்தங்களும் சம்ஸ்கிருதத்திலாகிலும் , தெ 
லுங்கிலாகிலும் வெளிவராதது ஏதேனும் கிடைக் 
கப்பெற்றுள்ளவர்கள் , எனக்கனுப்பில் வந்தனத் 
துடன் பெற்று தமிழில் அச்சிட்டு வெளிப்படுத்த 


முயலுவேன் . 


இங்ஙனம் : 
கொ . கன்னியப்பாச்சாரி , 
நெ .5/ 10, வேதகிரிமேஸ்திரி வீதி , 

சிந்தாதிரிப்பேட்டை , 

சென்னை , 


சாத்துக் கவிகள் . 


ஆயுர்வேத பூஷணரும் சமஸ்கிருத பண்டிதருமாகிய 

கொமாண்டூர் பிரம்மஸ்ரீ 
சுப்ரமண்ய சாஸ்திரியாரவர்க 

ளியற்றியது 
విశ్వబ్రహ్మ పురాణమార్చమమలం తేనే ద్రవి డ్యాగిగా 
ముత్తుస్వామ్య భిధానభాగ తీరయంత ద్వంశ చూడామణీః | 
తత్సంగృహ్యజనోపకారక ధీయా శ్రీసుర్యాక శి 
సంముద్ర్య ప్రకటీచకారతదిదం కన్న్యస్ప నామానినా , 

இதன் கருத்து : - விஸ்வப்ரஹ்ம குலத்திற்குச் 
சூடாமணியைப்போல விளங்கிக்கொண்டிருந்த முத்து 
ஸ்வாமிபாரதி யென்பவர் சமஸ்கிருதத்தில் புராதன 
மாயும் விரிவாயுமுள்ள விஸ்வப்ரஹ்மபுராணத்தை திரா 
விடபாஷையில் பாடலாகமொழிபெயர் -- தனர்; அந்தக் 
கிரந்தத்தை ஜனோபகாரத்தைக் கருதி கன்னியப்பச் 
சாரி யென்பவர் ஸ்ரீ சி . கி . சுந்தராச்சாரியென்னும் 
கவிராஜரைக்கொண்டு வசன சங்கிரகமாக செய்வித்து 
அச்சியற்றி வெளியிட்டனர் . 

இப்படிப்பட்ட இந்த கிரந்தமானது இப்பிரபஞ் 
சத்தில் ஆசார ஒழுக்கங்கள் முதலியவைகளைச்செலுத் 
தும் பெரியோர்களுக்கு முக்கிய சாதனமா யிருப்ப 
தால் சந்திரர் சூரியர் உள்ளவரையிலும் உலகத்தில் 
சிறப்புற்று ஓங்குக . 


4 


சாத்துக்கவிகள் . 


1 


சென்னை , 
இந்து தியலாஜில் ஓஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் 
ஸ்ரீமத் . கோ வடிவேலு செட்டியாரவர்க 

ளியற்றிய 
எழ gg கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 


முத்து நேர் முத்துச் சாமிபா ரதியார் 

முன்னுள நூல்பல வாய்ந்து 
விக்கக மாக விளம்பிய விசுவ 

பிரமபு ராணத்தின் விரிவைப் 
பத்தியான் மிக்க சந்தா சாரி 

பளகறு வசனமாய்ச் சுருக்கி 
யெத்தகை போரு மெழினல மெய்த 

வினிமையா வளித்தனன் மாதோ. 
கல்வியி னோக்குங் கடவுள்பால் விருப்புங் 

கண்ணிய சுந்தர சாரி 
நல்லியல் பமைய வமைத்தவவ் வசன 

தானிலந் தனில் விளங்கிடுமா 
சொல்லியல் குளத்தூர்த் துன்னிய கன்னி 

யப்பனென் சுந்தர குணத்தோன் 
கல்லிய லச்சு வாகன மேற்றிக் 

கவின்பெறச் செய்தனன் காணீர் . 


சாத்துக்கவிகள் 


5 


ஸ்ரீமத் , விவ்ன் , 
ம . இராஜகோபால பிள்ளையவர்க 

ளியற்றிய 
அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம் . 


கவிக்கினிய னெனுமுத்துச் சாமிபா 

பதிமுதியன் கனிந்து நல்கு 
மவிக்கினமா மறைவிசுவ பிரமபுரா 

ணப்பொருளை யாழி சூழும் 
புவிக்கினிய விதமாகச் சுந்தரா 

சாரியேனும் புலவன் செய்யச் 
செவிக்கினிய வசனமதை யச்சிட்டான் 

கன்னியப்பச் செவ்வே ளம்மா . 


சென்னைக் கிறிஸ்தவக் கலாசாலைத் தமிப்பண்டிதர் 

ம - ள- ஸ்ரீ , 
வா . மகாதேவ முதலியாரவர்க ளியற்றிய 

நேரிசை வெண்பா . 


பேரார் விசுவ பிரம புராணத்தைச் 
சீரார் வசனத்திற் சீர்பெறவே- பாராக் 
கொடுத்தனனாற் சுந்தரமால் கோ நிலா வச்சின் 
விடுத்தனனாம் கன்னியப்ப வேள் . 


6 


சாத்துக்கவிகள் . 


ஸ்ரீமத் , வித்வான் , 
ஆ . மே . சென்னகேசவுலு நாயுடவர்க 

ளியற்றிய 
அறுசீர்க் கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 


ய 


புலவர்கடாம்புகழ் முத்துச் சாமிபாடாதியென்னும் 

புனிதன் சொன்ன 
நலமலிவிச் சுவபிரம புராணப்பா வினைவசன 

நடையிற் செய்தான் 
பலருமறி பச்சுந்த ராசாரியாம்புலவன் 


பரிவி னஃது 


நிலநிலவத் தருகுளத்தூர் கன்னியப்பா சாரியச்சி 

னேர்வித் தானே . 


ஆரணி , ஜாகீர்நோட்டம் 

வித்வான் பிரம்மஸ்ரீ , 
செல்லகுட்டியாசாரியாரவர்களியற்றிய 

நேரிசை வெண்பா . 


புகழார் விசுவ பிரம புராணம் 
தகவார் வசனந் தனையே - திகழ்புலவன் 
சுந்தரன்றான் செய்தளிக்கச் சுத்தகுண கன்னியப்ப 
னந்தரமா யச்சிட்டா னாண்டு . 


சாத்துக்கவிகள் . 


7 


கும்பகோணம் சவர்ன்மெண்டு சித்திரவித்தியாசாலைச் 
சிற்பவித்தியா போதகாசிரியமா யிருந்த 

ஸ்ரீமத் , வித்வான் , 
தி . மு . முக்கண்ணாச்சாரியா ரவர்க 

ளியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 


சீர்வளரை யாற்று முத்துச் சாமிபா ரதிவடசொற் 

றெரித்த வாற்றால் 
பார்வளர் லிச் சுவபிரம புராணமுஞ் செந்தமிழாற் 

பகர்ந்தா னத்தை 
ஏர்வளர்பைந் தமிழ்நடையிற்சுருக்கி முறை பிறழாதிங் 

கெவருந் தேர்வான் 
தார்வளர் திண்புயன் சென்னைச் சுந்தராரியன்றி ரட்டித் 


தந்தான் மன் 


இத்தகைய வருணூலைக் குஞ்சி தபா தம்பொலியு 

மிதையன் கல்வி 
வித்தகால் லொழுக்க நிறை குல சீபன் சனாதனமாம் 

விழுப்ப மியாவும் 
பத்திமைகொண் டொளிர்குளத்தூர் கன்னியப்பாச் 

சாரியச்சிற் பதிப்பித்தன்பா 
ஒத்தமர்கட் குதவுபெருந் தசையாளன் றுணிபுட மைக் 

குவப்பர் மாதோ. 


8 


சாத்துக்கவிகள் , 


கண்ணமங்கலத்தைச் சார்ந்த வல்லம் 

ம- - -ஸ்ரீ , வித்வான் 
ப . வைத்தியலிங்கம் பிள்ளையவர்க 

ளியற்றிய 
பன்னிருசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 


பொங்குகா ளக்திநா கரநகா சுவிரதப் 

புரவலற் கன் றுரைத்த 
புரையில் விசு வப்பிரம் நம்புரா ணப்பனுவல் 

பொலியும் வட மொழியிருப்பத் 
தங்குமை யாற்ற முத் துச்சாமியாரதி 

தமிழ்ப்பா வினப்பெயர்ப்பாய்க் 
தாணியி லுஞற்றிடச் சுந்தரக் கவிஞவே 

டகுவசன சங்கிரகமா 
யங்கியற்றிடவச்சி னேற்றிவளி யாக்கின 

னியாயவர்களு மெளிதினுணர 
வெழிலி தவழ் சோலை சூழ் தென்குளத் தூரில்வாகு 

மினை பில்விஸ் வக்ஞனான 
மங்களம் பெறுசெல்ல குட்டியாங் குரிசிலின் 

மாதவச் சுபுத்ரனானோன் 
மறையொழுங்கோர்ந்தொழுகு கன்னியப்பாசாரி 

மகிழுடன் வாழ்கமாதோ . 


கணபதி துணை .. 


விசுவ பிரம புராணம் . 


பூர்வகாண்ட வசனச் சுருக்கம் . 


விஸ்வப்பிரம வணக்கம் 


நேரிசை வெண்பா. 
சீர்மறையினுட்பொருளாய்ச் செய்மனவாக்குக்கரிதாய் 
சேர்சமய மெல்லா முந் தேடரிதாய் - நீர்மையுறு 
நற்பிரம மாகியெர் நாளும் திருவருளோ 
நற்றொளிரும் பூரணத்தை யோது . 


முதலாவது 
புராணவரலாற்றத்தியாயம். 


நீர்வள முதலாய பலவளங்கள் மிகுந்த மகதநாட் 
டின் நடு விவே நாகரமென்கின்ற ஒருநகரமுண்டு , அந் 
5 கரத்தில் சந்திர குலத்தில் அவதாரஞ் செய்த சவிரத 
மஹா ராஜாவானவன் பதிவிரகா தருமத்தையுடைய ம 
ன வியோடும் அழகியபுத்திரனோடும் பலபோகபோக் 
யெங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண் டிருக்குங் 


2 


விசுவ பிரம புராணம் . 


L 


காலத்தில் உண்மை ஞான மாகிய விபூதி உருத்தி 
ராக்க மாலையைக் தரித்த சுமந்து என்னும் பெயரை 
யடைய ஒரு மகாரிஷியானவர் அச்சு வி மகாராஜா 
வினிடத்தில் வந்தார் . வந்தவுவடன் சுவிரத மகாராஜா 
வானவன் அவரை எதிர்கொண்டு சென்று தோத்திரஞ் 
செய்கழைத்து வந்து ரத்னா சனத்தி லிருக்கச் செய்து 
அர்க்கியம் , பாத்தியம் , 

த்கியம் , ஆசமனீயம் கொடுத்து அன் 
போடு நமஸ்காரஞ்செய்தி , ஓ பரிசுத்தமாகிய முனி 
சிரேஷ்டரே! தங்களுடைய கிருபையினால் யாதொரு 
குறைவில்லாமல் செங்கோல் செலுத்தித் தருமங்களை 
அனுபவித்தேன் ; அப்படி அனுபவிப்பதில் முதல்காள் 
அனுபவித்த இன்பத்தையே மறுநாளும் அனுபவிப்ப 
தல்லாமல் புதிதாக ஒரின்பத்தையும் அனுபவிக்கக் 
காண்கிலேன் . ஆதலால் , இன்பமும் 

ஜனனத்திற் 
கேதுவாகிய அநித்தியபோகத்தை அனுபவிக்க இஷ் 
டமில்லை . பேரின்ப வாழ்வாகிய மோக்ஷலாபத்தை 
யடையும்படி அநுக்கிரகஞ் செய்தருள வேண்டுமென் 
பிரார்த்தித்த சுவிராக மகாராஜனைப்பார்த்து நீ கருதிய 
மோக்ஷலாபக்தைப் பெறுதற்த ஒருபாயஞ் சொல்லு 
கிறோம் கேளும் , அது என்னவென்றால் , நைமிசவன 
மென்று ஒரு வனமுண்டு , அந்த வனத்தில் மோக்ஷப் 
பொருளைக் கருகி நல்வினை தீவினை என்னும் வினை 
களை வேரறக்களைந்து ஆணவம் முதலாகிய மும்மலங் 
களையும் ஒழித்தும் , அந்தக்கரண நான்கையும் ஒருவழி 
ப்படுத்தியும் , பஞ்சேந்திரியங்களை அடக்கியும் , காமக் 
குரோதமுதலான அறுவகைக் குற்றங்களையும் போக்கி 
எழுவகைப் பிறப்பையும் ஒழித்தும் , அஷ்டாங்க யோ 
கங்களை நன்றாகச் செய்தும் , மெய்ஞ்ஞானத்தையடை 
ந்து பேரானந்த வாழ்வுபெற்று விளங்காநின்ற பரி 
சுத்தமுள்ள காளத்தி முனிவ ரென்னும் பெயரை 
யுடைய ஓர் மகாரிஷி யிருக்கின்றார் . 


துடனே 


புராணவாலாற் றத்சியாயம் . 


3 


அப்படிப்பட்ட காளத்திமகாரிதியினிடத்தில் நீர் 
போய் ஞானோபதேசம் பெறுவீராகில் , நித்தியானந்த 
மோக்ஷலாபத்தை யடையக்கடவீரென் சொல்லிச் 
சுமந்து முனிவரானவர் சுவிரத மகாராஜாவினிடத்தில் 
செலவு பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆசிரமமஃபா 
ய்ச் சேர்ந்தார் . அப்பால் சுவிரத மகாராஜாவானவன் 
தருமராஜனென்னும் பெயரையுடைய தனது குமார 
னுக்குப் பட்டாபிவேகஞ் செய்து முடித்து அவ்விடத் 
திலிருந்து அரசு புரியும்படிவைத்து விட்டு சந்தோஷத் 
பெற்றுய்யும்படி நினைத்து நகரத்தை விட்டுப் புறப் 
பட்டுக் காசி என்னும் திவ்ய க்ஷேத்திரத்தில் வந்து 
ஸ்ரீ விஸ்வேஸ்வரரை விதி 

து முறையாக வந்தனைவழி 
பாடுகள் செய்து கங்காநகியின் கரையிலுள்ள 
சாரண்ணியத்தை யடைந்து மகாரிஷி கணங்களுடன் 
பல சீடர்களுடனே வியாக்ராசனத்தில் வீற்றிருத்த 
காளத்தி மகாமுனிவ 

மகாமுனிவரைக்கண்டு தரிசித்து அட்டாங்க 
பஞ்சாங்க நமஸ்காரஞ்செய்து எழுந்து நின் ஜா , எனது 
ஞானாசாரியரே! உலகத்தில் விளங்காநின்ற சராசர 
உயிர்களெல்லாம் உண்டாகின்றது இயற்கையோ ? 
கருமசேஷச் செய்கையோ ? மாயையின் வலிமையி 
னாலோ ? கடவுளாலோ ! காலபரிபாகத்தினாலா , 
திருவாய் மலர்ந்தருளவேண்டு மென்று சுவிரதமகாரா 
ஜன் கேட்க , காளத்திமகாமுனிவர் சொல்லுகின்றார் . 


கைம் ) 


அஃதாவது சுவிரதமகாராஜனே அகிலசராசரங்க 
ளெல்லாம் உண்டாவது சுபாவிகமும் அல்ல ; காலத்தி 
னாலும் , மாயையினாலும் , தனித்தனி உண்டாவது மில் 
லை ; அனாதியாயுள்ள வேதத்திற் கூறியபடியே உனக் 
குச் சொல்லுகின்றேன் கேட்டாயாக ; உலகத்தில் பல 
வாகிய ஆன்மாக்களுக்கும் அநாதியாகப் பொருத்திய 


. 


விசுவ பிரம்ம புராணம் . 


மாபையானதி 


என்று 


கருமத்தின் பரிபாககாலத்கையறிந்து 
முதற்காரணமாகவும் , தன்னுடைய திருவருட்சக்தி 
ணைக்காரணமாகவும் கொண்டு, விஸ்வேஸ்வரன் நிமித்த 
காரணனாகி உயிர்களையெல்லாம் உற்பத்தி செய்வான் 

சான்னவுடன் சுவிரதமகாராஜா மகிழ்ச்சி 
யடைந்து சற்குருவே ! ஆன்மகோடிக 

ளெல்லாம் 
மோகமடைதற்தக் காரணத்தையு அடியேனுக்குத் 
திருவாய் மலர்ந்தருள வேண்டுமென்று கேட்டவுடன் , 
சுவிர சுமகாராஜனே கேளும் பலவாகிய ஆன்மகோடிக் 
ளெல்லாம் செய்கின்ற புண்ணிய மேலீட்டினாலே மா 
னிடப்பிறவியை யடைந்து , தங்கள் தங்கள் வருணாச் 
சிரமமென்று சொல்லப்பட்ட நன்மார்க்கத்தில் நின் 
வேதவிதி வழுவாமல் நடக்கின்ற முறைமையினாலே 
உண்மை ஞானந்தோன்றும் , அது தோன்றவே அஞ் 
ஞானமானது கெடும் , கெடவே அடர்ந்த பாச 
பந்தங்கள் நீங்கும் , அவைகள் நீங்கவே மோக்ஷத்கை 
அடைவார்கள் , 

கூறியவுடன் , சுவிரகமகா 
ராஜன் காளத்தி முனிவரை வணங்கி , எல்லா உலகங் 
களுக்கும் முதற்கடவுளின் தன்மையையும் , மகதத்துவ 
முதலாகிய தத்துவோற்பத்தியையும் , தேவர் , மக்கள் , 
விலங்கு , பறவை , ஊர்வன , நீர்வாழ்வன , தாவா முத 
லானவைகளுமாகிய சராசரங்களின் சிருஷ்டிக்கிரமத் 
தையும் , பிரபஞ்சங்களை உற்பத்தி செய்யுங் கிரமத்தை 
யும் , பஞ்ச கர்த்தாக்கள் முதலாகிய யாவருக்கும் முதற் 
கடவுள் கொடுத்தருளிய அதிகாரக் கிரமங்களையும் , 
காலத்தின் அளவுகளையும் ,ஆயுள் நிர்ணயத்தையும் ,பிரம் 
க்ஷத்திரிய வைசிய சூத்திர சங்கர ஜாதிகளின் தருமங் 
களையும் , பிராமண வமிசத்தையும் , பிராமணர் கோத் 
திர சூத்திர பிரவர சாகைகளின் கிராமங்களையும் , உலக 
விருத்திக்காக அயம் , தாரு , தாம்பிரம் , சிலை , சுவர்ண 
மாதிகளாற் செய்யப்படுகின்ற பஞ்சகிர்த்திய முறை 


என்று 


புராணவாலாற் றத்தியாயம் . 


5 


5 


மையும் , நித்தியகருமவிதி நிஷேதங்களையும் , 1 கருப் 
பாதானம் , 2. பும்ஸவனம் , 3. சீமந்தம் , 4. ஜாதகக 
ன்மம் , 5. நாமகரணம் , 6. உபநிஷ்கிரமணம் . 7.அன் 
னப்பிராசனம் , 8. சவுளம் , 9. உபநயனம் , 10. உபா 
கர்மம் , 11. வேதாரம்பம் முதலியவைகள் செய்யும் 
விதியையும் , 12. பிரமசரிய ஆச்சிரமவிதியையும் , பிர 
ஜாபத்தியம் -சவுமியம் - ஆக்கேயம் - வைஸ்வ தேவிக 
மென்று சொல்லப்பட்டவேத விரதம்13.சமாவர்த்தன 
விதியையும் . அஷ்டவி தவிவாகபேதங்களையும் , விவாக 
த்திற்குரிய வதுவரர்களைக்குறித்துப் பார்க்கின்ற தினம் 
கணம் - மாகேந்திரம் ஸ்ரீ தீர்க்கம் -யோனி - இராசி -இரா 
சியாதிபதி - வசியம் - இரச்சு - வேதையென்று சொல் 
லப்பட்ட பொருத்த விதிகளையும் , விவாகஞ் செய்யுங் 
கிரமங்களையும் , மாதரொழுக்கங்களையும், பிரமயக்ஞம் 
பிதுர்யக்ஞம் - தெய்வயஞ்ஞம் - பூ தயக்ஞம் - மானுஷயக் 
ஞம் - பஞ்சமகாயக்ஞங்களின் விதியையும் , அமாவாசை 

1. கருப்பாதனம் கருப்பொற்பத்தி யாகும்படி 
செய்யுங் கிரியை . 

2. பும்சவனம் = ஆண்பிள்ளை பிறக்கு மருந்து பிழி 
யுங் கிரியை . 

3. சீமந்தம் = மூன்றிடத்து விளர்ப்புள்ள பன்றி 
முள்ளினால் தலைமயிரை வகிர்ந்து செய்யுங் கிரியை 

4. ஐா தக்கருமம் = குழந்தை பிறந்தவுடன் செய்யுங் 
கிரியை . 
5. நாமகரணம் = பெயரிடுதற்குச் செய்யுங் கிரியை , 
65. உபநிஷ்கரமணம் = குழந்தையை எடுத்துக்கொ 
ண்டு ஆலயத்திற்குச் செல்லுங் கிரியை . 

7. அன்னப்பிராசனம் = அன்ன மூட்டு தற்குச் செய் 
யுங் கிரியை . 
8. சவுளம் = மயிர்வினைக்குச் செய்யுங் கிரியை . 


6 


விசுவ பிரம்ம புராணம் . 


முதலாகச்சொல்லப்பட்ட 14 ஷண்ணவதி சிரார்த்தகிர 
மங்களையும் , சுப கன்மங்களிற் செய்யப்பட்ட நாந் கீ 
முக சிரார்த்தங்களையும் , சிரார்தத்திற்குறிய திரவியங் 
களையும் , சிரார்த்தத்தில் நியமிக்கத் ததந்தவர்களையும் , 
வைதிகாக்கினியில் ஓமஞ்செய்து செய்கின்ற பார்வண 
சிரார்த்த விதிகளையும் , பிதிர் வருக்கமுதல் ஏழ் வருக் 
கங்களையும் தழுவிச்செய்யத்தக்க மஹாளய சிரார்த்த 
விதியையும் , சாப்பிடத்தகாத பதார்த்தங்களையும் , திர 
விய சுத்திகளையும் , ஜனன மரண அசூசங்களையும் , 
வானப்பிரஸ்தன் சந்நியாசி முதலிய ஆசிரம விதியை 
யும் , அடியேன் தெரிந்துக்கொள்ள கருணைகூர்ந்து 
சொல்லவேண்டுமென்று கேட்க காளத்தி முனிவரா 
னவர் அவ்வாசனுக்கு அன்போடு சொல்லத்தொடங் 
கினார் . ) 

புராணவரலாற் றத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


9. உபநயனம் = சகல கருமங்களுக்கும் சமிதாதான 
முதலிய விரதானுஷ்டானங்களுஞ் செய்வதற்கு அதி 
காரியாகச் செய்யுங் கிரியை . 
10. உபாகர்மம் = வேதாரம்பஞ்செய்யுங் கிரியை . 
11. வேதாரம்பம் = அத்தியயனஞ் செய்ய ஆரம்பிக் 
குங் கிரியை . 
12. பிரமசரியம் = பிரமசரிய ஆச்சிரம விரதம் . 
13. சமாவர்த்தனம் = பிரமசரிய விரதத்தை ஒழித் 
தற்குச் செய்யுங் கிரியை . 

14. ஷண்ணவதி = அமாவாசை -12 , மன்வாதி -14 
யுகாதி -4 , சங்கிராந்தி -12 , வைதிருதி -13 , வி தீபாதம் - 
13, மஹாளயம் -16, அஷ்டகை-12, ஆ . 96 . 


யஉலகு 
உலகிற்கு முதல்வனையுரைத்த வத்தியாயம் . 7 

இரண்டாவது 
உலகிற்கு முல்வனை யுரைத்த 

வத்தியாயம் . 
முன்வேலாயுகத்தைப் பெறும் பொருட்டுச் சிவ 
பெருமானிடத்தில் கேட்டுணர்ந்த சுப்பிரமணியக் கட 
வளானவர் உபசிருஷ்டித்தொழிலை விரும்பிய காசிப 
முனிவரனுக்குச் சொல்லக்கேட் டுணர்ந்த அக்காசிய 
முனிவரானவர் எனக்குப்தேசித்தபடியே உ 
முழுமுதற்கடவுளின் தன்மையில் சிறிது நம்மாலிய 
ன் றமட்டும் சொல்லுவாம் . 

கேளும் சு விரத மஹா ராஜனே ! வில்வப் பிரம 
மானது அகண்டபரிபூரணமாகியும் , சகலசிருஷ்டிக்கு 
நிமித்த காரணமாகியும் , சுத்தாசுத்த மாயா கற்பனை 
களைக் கடந்த பேரறிவாகியும் , விளங்கும் ஆன்மாக்க 
ளுக்குப் பரவான்மாவாகியும் , பிரமானந்த சதோ தயமா 
கியும் , களங்க மில்லாததாயும் , பற்றுக்கோ டில்லாத 
தாயும் , ஒன்றாய் விளங்காநின்றது . இன்னும் பரசிவ 
மாய்த் தானாகத் தோன்றிய தாய் அனைத்தையுமறியுஞ் 
சுத்தசை தன்னியமாய் வினையில்லா ததாய்ச்சிற்சொரூப 
மாய்ப் , பேரின்பமாய் ,உண்மையறிவானந்தமாய்ப் , பா 
ஞான மாக விளங்குகின்றது . இன்னும் இரத்தினக் 
கல்லினிடத்துப் பிரகாசமும் , அக்கினியினிடத்து அ 
னலும் , ஜலத்தினிடத்து குளிர்ச்சியும் , சூரியனிட 
த்து வெம்மையும் , சந்திரனிடத்து சீதமும் , பாலி 
னிடத்து நெய்யும் , தேனிடத்து சுவையும் , புஷ்பத்தி 
னிடத்து வாசனையும் போல அப்பிரமத்தி னிடத்தில் 
(தாதான்மியமாக ) ஓர் சத்தியானது விளங்கும் . 


8 


விசுவ பிரம புராணம் . 


ஆனந்த சொரூபமாய்த் தங்கிய ( தாதான்மிய ) 
சத்தியனது சிருஷ்டி முதலாகிய ஐந்தொழி ஓரக் 
கும் தலைவியாய் ஆதிசத்தி , இச்சாசத்தி , பராசத்தி , 
நானசாத்தி , கிரியாசத்தியுமாய் , அவ்வில்வப் பிரமமா 
னது எப்படி விளங்குமோ , அப்படி விளங்குவதாய் 
( ஆகமங்கள் ) சொல்லும் பலவகைப்பட்ட சத்திகளு 
மாய் ( ஆன்மகோடிகள் ) உச்சீவித் தானந்திக்க விளங் 
கிக்கொண்டிருக்கும் . 


பரசிவனது பராசத்தியின் கிருபையினாலே குடி 
லையினிடத்து உண்டாகிய பரநாதமாகி , அதனிடத் 
திலே சமவாயத்தாலுண்டாகி விளங்கிய பரவிந்து 
வாகி , அவ்விரண்டிலு முண்டாகிய ஞானமுங்கிரியை 
யுமொத்த சதாசிவமாகி அதனால் விளங்கும் மகேசா 
னாகி , சுத்த வித்தையாகி (இந்த தத்துவம் தந்தால் ) 
கதியடையும்படி விளங்கியது வில்வப் பிரமம் . 


அந்த வில்வப் பிரமமானது ஞானமே கிருவுரு 
வாகியும் , கருணைவடிவாகியும் , பிரணவ சொரூபமாகி 
யும் , உலகத்திற்கு ஓர் விதையாகியும் , சமஸ்த மந்திரங் 
களுக்கும் பீஜமாகியும் , வேதங்களுக்கு முதலாகியும் , 
உலகஉற்பத்திக்குப் பிரதான மாகியும் , திரிபுர்த்திகள் 

தான்றி யொடுங்குதற்கு இடமாகிய பரமாத்மா சொ 
ரூபமாகியும் , ஜீவாத்ம சொரூபமாகியும் , ஒங்காரமாகி 
யும் , விராட் விற்வப் பிரமமாகியும் விளங்கும் . 


அந்த விறுவப் பிரமமானது நிராகாரம் , ஓங்கா 
ரம் , சிதானந்தம் , பரஞ்சோதி , பிரமானந்தம் என்று 
சொல்லப்பட்ட நிர்க்குண சொரூபம் ஐந்தாகியும் , 
விராட்டு , வில்வம் , ஏகம் , பரசிவம் , வில்வகன்மா என 
சகுன சொரூபம் ஐந்தாகியும் விளங்கும் . 


உல கிற்து முதல்வனை யுரைத்த வத்தியாயம் . 9 


அந்த விசுவ பிரமமானது ! பிரமா , விஷ்ணு , 
உருத்தமன் , இந்திரன் , சூரியன் , சந்திரன் , நட்சத்திர 
ங்கள் , பிரகாசம் , இருள் , பகல் , இராத்திரி மனமுத 
லிய கரணங்கள் , ஞானேந்திரியங்கள் , தன்மாத்திரை 
கள் , ஐம்பூதங்கள் , மற்றுமுள்ள பொருள்களும் தோன் 
றியபடியே ஒடுங்கிய மஹாப்பிரளய காலத்தில் தனக் 
குத்தானே காரணமாயும் , எல்லாந்தானயும் விளங்கும் . 

அந்த விசுவ பிரமமானது ! பஞ்சபூத தூலசொ 
ரூபத்துக்கு சுபாட்டு என்றும் , சூட்சும சொரூபத் 
துக்கு சம்ராட்டு என்றும் , காரண சொரூபத்துக்கு 
விராட்டு என்றும் , இந்த மூன்று சொரூபத்தையடை 
யதாய் விளங்கும் . 

அந்த விசுவ பிரமமானது ! தன் கருணையால் 
சத்தியோசாதம் , வாமதேவம் , அகோரம் , தத்புருடம் , 
ஈசானம் என்னும் பெயர்பெற்றது . ஐந்து திருமுகங்க 
ளோடு சகளப்பிரமமாய் பஞ்சகிர்த்தியத்திற்கு மூல 
காரணமாய் விசுவகர்மா வென்னும் பெயரையுடைய 
தாய்த் தனது அருட்சத்தியோடு விளங்கும். 

அந்த விசுவகர்மாகே ! சிருஷ்டிப்பதற்கு பிரமா 
வாகவும் , இரக்ஷிப்பதற்கு விஷ்ணுவாகவும் , சகாயஞ் 
செய்வதற்கு உருத்திரனாகவும் , திரோதானஞ் செய்வ 
தற்கு மகேசுரனாகவும் , அனுக்கிரகஞ் செய்வதற்கு 
சதாசிவமாகவும் விளங்குவார் . 

வேதங்கள் சொல்லும் விசுவகர்மாவே எல்லாச் 
தேவர்களுடைய பதவிகளையும் , நிலைத்திருக்கும்படி 
செய்தவர். எல்லாப்பொருள்களுக்கும் ஆதாரமாயிருப் 
பவர் . இவ்விதமாகச் சொல்லப்பட்ட அந்த விசுவ 
கர்மாவே உலகத்திற்கு முதற் கடவுள் . இதுவே உண் 

2 


10 


விசுல பிரம புராணம் . 


மையென்றறியக்கடவாய் என்று சொல்லி இதுவரை 
யும் உலகத் கிற்கு முதற்கடவுளின் தன்மையில் சிறிது 
நம்மாலியன்றமட்டும் சொன்னோம் . இனி மகத 
சங்கரசமுதலாகிய சிருஷ்டிக்கிரமத்தைச் சொல்லுகி 
றோம் . நீ அன்புடன் கேட்பாயென்று காளத்தி முனி 
வர் கூறுகின்றார் . 
உலகிற்கு முதல்வனை யுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


மூன்றவது 
மகதாதி சிருஷ்டி யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மஹாராஜனே ! விசுவகர்மா 
வென்கிற சருவ பரிபூரணரானவர் தமக்கொரு துணை 
யுமில்லாதவராய்ப் பஞ்சகிர்த்தியங்களைச் செய்பவராகி 
யும் , பிரகிருதி மாயையைப் பிரயோகஞ் செய்பவரா 
கியு மிருக்கின்றார் . தமது இச்சாமாத்திரத்தில் ஒத்து 
நடக்கிற பிரகிருதி மாயையையும் , ஜீவர்களையும் , காலங் 
களையும் , வேதங்களையும் தோன்றச்செய்தார் . அது 
எப்படியென்றால் பார்க்குந்தோறும் ஆச்சர்யகரமாயும் , 
சர்வ வியாபகராயும் , ஞான சொரூபராயும் , அழிவில் 
லா தவராயும் , இருக்கின்ற கடவுளாகிய விசுவகர்மாவி 
னுடைய இச்சையால் அனாதியாயுள்ள மகாமாயையி 
னிடத்திலிருந்து விளங்கச் சொல்லுங்கால் நானாவி 
தமா யதிகரிக்கின்ற மகத்துவம் உண்டாயிற்று . அந்த 


மகதாதி சிருஷ்டியுரைத்த வத்தியாயம் . 


11 


மகதத்துவமானது தன்னிடத்திலிருந்து சாத்து விகம் , 
இராசதம் , தாமதம் என்னும் முக்குணங்களுந் தோன் 
றும்படி தன்னுள்ளே அடக்கிக்கொண்டு நன்றாக விள 
ங்கும் . இம் முக்குணங்களும் ஏற்றக் குறைவின்றி 
நின் றவிடம் சித்தமாகுமென்றும் , இம்மூன்றி லொன் 
று முனைந்து நிற்பது புத்தியென்றும் சொல்லுவார்கள் . 
அந்த புத்திதத்துவத்தினின்றும் விளங்கும் தைசத 
அகங்கார மென்றம் , வைகரி அகங்கார மென்றும் , 
பூதாதி அகங்கார மென்றும் , இம்மூன்று வகை அகங் 
காரங்களும் முறையே தோன்றின . சத்துவ தணாம்ச 
மாகிய தைசத அகங்காரத்தில் மனமும் , ஞானேந்திரி 
யம் ஐந்தும் தோன்றின . ராசத குணாம்சமாகிய 
கரி அகங்காரத்தில் வாக்கு முதலாகிய கன்மேந்திரியம் 
ஐந்தும் தோன்றின. தாமச குணாம்சமாகிய பூதாதி 
அகங்காரத்தில் இடங்கள் தோறும் மிகுந்த தன் மாத்தி 
ரைகளாகிய சாத்தமுதலாகச் சொல்லும் பஞ்ச தன்மா 
த்திரைகளும் தோன்றின . தன்மாத்திரை ஐந்தினுள் 
சத்தத்தில் ஆகாயமும் , பரிசத்தில் வாயுவும் , உருவத் 
தில் அக்கினியும் , ரசத்தில் ஜலமும் , கந்தத்தில் பிருதி 
வியும் உண்டாயின . 


விசுவகர்மாவானவர் ! இந்தப்பிரகாரம் சிருஷ்டி 
செய்த பஞ்ச பூதங்களையும் , சிருஷ்டிக்குத் தக்கபடி 
பஞ்சகரணமாகத் தாரதம்மியப்படச் சேர்த்து சமஸ்த 
அண்ட்புவன சராசரங்களையும் தம்முடைய அருளால் 
சிருஷ்டி செய்தனர். 


இன்னும்கேட்பாயாக ! பிருதிவிமுதலாகச்சொல் 
ல்ப்பட்ட பஞ்சபூதங்களுக்கும் முறையே பிரமா , வி 
ஷ்ணு , உருத்திரன் , மகேசுவான் , சதாசிவன் என்னும் 
ஐவர்களும் அதி தெய்வங்களாக இருப்பார்கள் . 


12 

விசுவ பிரம்ம புராணம் . 
கி சூக்க அணுவானது பதினாறு கொண்டது 
ரதரேணு, அந்தரேணு எட்டுகொண்டது மயிர் நுனி 
அம்மயிர் நுனி எட்டு கொண்டது ஈர் , அவ்வீர் எட்டு 
கொண்டது பேன் , பேன் எட்டுகொண்டது யவை , 
அந்த யவை எட்டுகொண்டது மானாங்குலம் , அந்த 
மானாங்குலம் இருபத்து நான்கு கொண்டது விற் 
கிடை , அவ்விற்கிடை இரண்டு கொண்டது தண்டம் , 
தண்டமானம் இரண்டாயிரங்கொண்டது குரோசம் . 
அக்குரோசம் நான்குகொண்டது ஒருயோசனை , அந்த 
யோசனை ஒரு நூறுகோடி கொண்டது ஒரு அண் 
டத்திற்கு அளவாகும். 

ஓர் அண்டத்தின் மத்தியில் பொருந்தியிருக்கின்ற 
பூவுலகத்தின் கீழே உள்ள அளவானது அண்டப்பித் 
தியின் கனத்துடன் ஐம்பது கோடி யோசனையாகும் . 
பூமியின் மேல் அண்டப்பித்தியின் கனத்துடன் சேர் 
ந்த அளவு ஐம்பது கோடி யோசனையாகும் . பூ வுலகத் 
தின் மத்தியில் பொன்னாகிய மகாமேருவுக்கு எட்டுத் 
திக்கிலும் சொல்லப்பட்டுள்ள அளவானது அண்டப் 
பித்திகனஞ்சேர்ந்து ஐம்பது கோடி யோசனையாகும் . 
ஓர் அண்டத்தினது அகலத்தளவையும் , உயற்சியள 
வையும் , நெடுமை யளவையும் சொல்லுமிடத்து நூறு 
கோடி யோசனையாகும் . இவ்விதமான அளவிறந்த 
அண்டங்களுக்கெல்லாம் இவ்லி தமாகிய அளவேயா 
கும். இத்தன்மையாய்ப்பலகோடி யண்டங்களை ச்சிருக் 
டித்து அவ்வண்டங்களையெல்லாம் தன்னருள் வெளி 
பிலே விளங்கும்படிக்குச் செய்து அவ்வண்டத்தில் பல 
வாகிய ஜீவகோடிகளை யெல்லாந் தழைக்கும்படி விசு 
வேசுவரர் திருவருள் செய்தார் . 

இதுவரையும் மகதகங்காராதி சிருஷ்டிக் கிரமத் 
தைச்சொன்னோம் . இனி தேவர்மனிதர் சிருஷ்டியை 


மகதாதிசிருஷ்டி யுரைத்த வத்தியாயம் . 13 
கிரமப்படி சொல்லுகின்றோம் 

லுகின்றோம் நீ அன்புடன் கேட்பா 
யாக வென்று காளத்தி முனிவர் கூறுகின்றார் . 
மகதாதி சிருஷ்டியுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


நான்காவது 
தேவநராதி சிருஷ்டி யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! விசுவேசுவா 
ரானவர் , தம்முடைய நேத்திரம் , சிரம் , மார்பு , காது , 
இந்நான் கவயங்களி லிருந்தும் ; பிராணன் , அபா 
னன் , வியானன் , உதானன் என்ற பஞ்சவாயுக்களி 
லிருந்தும் ; முறையே மரீசீ , அங்கிரசு , பிருகு , அத் 
திரி , காசிபர் , சிரது , புலகர் , தக்ஷர் , புலஸ்தியர் என் 
னும் ஒன்பது பிரமர்களையும் ; சத்தியோஜாதம் , வாம 
தேவம் , அகோரம் , தற்புருஷம் , ஈசானம் என்னும் 
ஐந்து திருமுகங்களிலிருந்தும் ; முறையே மனு , மயன் , 
தவஷ்டர் , சிற்பி , விசுவக்ஞன் என்னும் இவர்களை 
அவரவர்கள் சத்தியுடனே பஞ்ச பிரமாக்களாக உலகங் 
களை யெல்லாம் உண்டாக்கச் சிருஷ்டித்தருளினார் . 

அந்த விசுவேசுவரரானவர் ! சனகர் , சனந்தனர் , 
சனாதனர் , இருபு , சனற்குமாரர் , என்கிற முனிசிரேஷ் 
டர்களையும் , பலவாகிய ரிஷிகணங்களையும் , தனது 
திருமேனியில் மேல்நோக்கிய பாகத்திலிருந்து , இந் 


14 

விசுவ பிரம்ம புராணம் . 
வ 
திரன் , அக்கினி, இயமன் , திருகி , வருணன் , வாயு , 
குபேரன் , ஈசானன் என்னும் திக்குப்பாலகர்களையும் , 
இருபத்தேழு நட்சத்கிரங்களையும் , ஒன்பது 

கிரகங் 
களையும் சிருஷ்டித் தருளினார் . 

பின்னும் திருமேனியின் பக்கத்திலிருந்து பிதுர் 
தேவதைகளும் , துவா தசாதித்தர்களாகிய 

பன்னிர 
ண்டு சூரியர்களையும் , மருத்துக்கள் பதின்மர்களையும் , 
சிருஷ்டித்து தமது இடையின் கீழ்பாகத்தி லிருந்து 
பன்னிரு வகையாகிய கணங்களையும் , அஷ்டகஜங்க 
ளையும் , ஆதிசேடனையும் , அஷ்டநாகங்களையும் , காலங் 
களையும் , பகலையும் , இரவையும் இரண்டாகச் சொல் 
லும்படி பொருந்திய சந்ததிகளையும் , நல்ல மாச முத 
லாகிய பிரிவுகளையும் , ஆறு இருதுக்களையும் , யுகாந்த 
மாயுள்ள சமஸ்த விஷயங்களையும் உண்டாகும்படிச் 
செய்து விளங்கிய அக்னிஷ்டோம முதலாகிய இரு 
பத்தொரு யாகங்களையும் உண்டாகச் செய்தார் . 

பின்னும் மின்னல் , இடி , மேகம் , இந்திர சனுசு , 
வால் நட்சத்திரம் , பூகம்பம் , துர் நிமித்தம் இவை முக 
லாகிய பலவற்றையும் , அஷ்டதிக்குப் பாலகருக்கும் , 
ஒன்பது கிரகங்களுக்கும் , பதினெண் கணத்தர்களுக் 
கும் வாகனங்களையும் சிருஷ்டித்தருளினார் 


தமது பஞ்சமுகங்களுக்குள் கிழக்காகியசத்தியோ 
ஜா தமுகத்தி லிருந்து இருக்குவேதமும் , தஷ் மாகிய 
வாமதேவ முகத்தில் யஜுர்வேதமும் , மேற்காகிய 
அகோர முகத்தில் சாமவேசமும் , வடக்காகிய தற் 
புருஷ மூகத்தில் அதர்வணவேதமும் , மேலாகிய - 
சான முகத்தில் பிரணவமும் , அவைகளுக்குள்ள சாகை 
களுடனே விளங்கும்படி தோன்றச் செய்து எல்லா 
உலகங்களும் உஜ்ஜீவிக்கும்படி கிருபை செய்தார் . 


W 


தேவநராதி சிருஷ்டியுரைத்த வத்தியாயம் . 15 

பின்னும் ஆயுள்வேதம் , அர்த்தவேதம் , தனுர்வே 
தம் , காந்தருவவேதம் , மனுவேதம் என்று புகழத்தக்க 
உபவே தங்கள் ஐந்தையும் , வேதாங்கங்களாறையும் , சுப 
கர்மங்களையும் , அசுபகர்மங்களையும் , தர்மார்த்த காம 
மோக்ஷங்களை அடைவதற்கு விதிநிவேதங்களை வகுப் 
பதாகிய ஆஸ்விலாயனா 

கி சூத்திரங்களையும் , சமஸ்த 
விஷயங்களைத் தெரிவிக்கின்ற சிற்பசாஸ்திரங்களை 
யும் , நியமித்தருளினார் . 

பின்னும் அந்த விசுவேசுரர் ஐந்து திருமுகங் 
களில் முறையே சானகர் , சனாதனர் , அபுவனசர், பிர 
த்சன சர் , சுபர்னசர் என்னும் ஐந்து பிராமணர்களை 
யும் , புஜத்தில் க்ஷத்திரியரையும் , துடையில் வைசி 
யரையும் , திருவடியில் சூத்திரரையும் , அவரவர்கட் 
குரிய மாதர்களுடன் சிருஷ்டித்து , நான்குவித ஆச் 
சிரம தருங்களையும் செய்தருளினார் . 

பின்னும் பசுக்கள் முகலாகிய இரண்டு குளம் 
புள்ள மிருகங்களையும் , குதிரைகள் முதலாகிய ஒரு 
குளம்புள்ள மிருகங்களையும் , ஐந்து நகமுள்ள விலங்கு 
களையும் , இன்னுஞ் சொல்லப்பட்ட மிருகவர்க்கங்களை 
யும் , பறவைவர்க்கங்களையும் , ஊர்வன ஜெந்துவர்க்கங் 
களையும் , நீர்வாழ்கின்றனவாகிய உயிர்வர்க்கங்களையும் , 
தாவர வர்க்கங்களையும் , பற்பல தானியங்களையும் , நவ 
ரத்தினங்களையும் , மனிதர்களுக்குச் சித்தியையும் , தே 
வர்களுக்குச் சந்தேஷத்தையும் , மிருகங்களுக்கு அச 
க்தியையும் , தாவரங்களுக்கு அவித்தையையும் நிரு 
மித்து , அரிய தவத்தினையும் , அருளையும் , அன்பை 
யும் , இன்பத்தையும் , தருமத்தையும் , அதர்மத்தையும் , 
துக்கத்தையும் , சுகத்தையும் , கோபத்தையும் , கொலை 
யையும் , காமக்குரோத முதலாகச் சொல்லப்பட்டவை 
களையும் உண்டாகும்படிச் செய்தருளினார் . 


16 


விசுவ பிரம புராணம் . 


பின்னும் நால்வகை யோனிகளின் எழ் வகையா 
கக்கண்ட தோற்றங்களின் தொகை எண்பத்து நான்கு 
லக்ஷம் ஜீவபேதங்களையும் , சிருஷ்டித்தருளினார் . 

இதுவரையும் தேவநராதி சிருஷ்டியைச் சொன் 
னேம் . இனி பிரபஞ்சசிருஷ்டியைச் சொல்லுகிறேன் 
நீ அன்போடு கேட்பாயாகவென்று காளத்தி முனிவர் 
கூறுகின்றார் . 
தேவதராதி சிருஷ்டியுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


ஐந்தாவது 
பிரபஞ்ச சிருஷ்டி யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! விசுவேசுவர 
ரானவர் சம்புத்தீவு, சாகத்தீவு , குசைத்தீவு, கிரவுஞ் 
சத்தீவு , சான்மலித்தீவு , இறலித்தீவு , புஷ்கரத்தீவு 
என்று சொல்லப்பட்ட சத்ததீவுகளையும் ; உவர்க்கடல் , 
பாற்கடல் , தயிர்க்கடல் , நெய்க்கடல், கருப்பஞ்சாற் 
றுக்கடல் , தேன்கடல் , சுத்தோதகக்கடல் 
சொல்லப்பட்ட சத்த சமுத்திரங்களையும் சிருஷ்டித் 
தருளினார் . 

மேற்சொல்லிய சத்ததீவுகளும் சத்தசமுத்திரங் 
களும் ஒன்றின் பின் ஒன்று சூழ்ந்து கொண்டிருக்கும் . 
அது எப்படியெனில் ? 


என்று 


பிரபஞ்ச சிருஷ்டியுரைத்த வத்தியாயம் . 17 


அந்த 


பூமிநடு விலிருப்பது ஜம்புத்தீவு , அதைச் சூழ்ந் 
திருப்பது உவர்க்கடல் , அதைச்சூழ்ந்திருப்பது சாகத் 
தீவு , அதைச் சூழ்ந்திருப்பது பாற்கடல் , அதைச் சூழ்ந் 
திருப்பது குசைத்தீவு , அதைச் சூழ்ந்திருப்பது தயிர்க் 
கடல் , அதைச் சூழ்ந்திருப்பது கிரவுஞ்சத்தீவு , அதைச் 
சூழ்ந்திருப்பது நெய்க்கடல் , அதைச் சூழ்ந்திருப்பது 
சான் மலித்தீவு, அதைச் சூழ்ந்திருப்பது கருப்பஞ் சாற் 
றுக்கடல் , அதைச் சூழ்ந்திருப்பது இறலித்தீவு . அதைச் 
சூழ்ந்திருப்பது தேன் கடல் , அதைச் சூழ்ந்திருப்பது பு 
ஷ்காத்தீவு, அதைச் சூழ்ந்திருப்பது சுத்தோ தகக்கடல், 

சுத்தோதகக் கடலுக்குப் புறத்தில் சூழ்ந்திருக் 
ன்ற காஞ்சன பூமியையும் , அதைச்சூழ்ந்திருக்கின்ற 
சக்ரவாள கிரியையும் , அதைச் சூழ்ந்திருக்கின்ற பெ 
ரும்புறக் கடலையும் , அதைச் சூழ்ந்திருக்கின்ற இருட் 
பூமியையும் சிருஷ்டித்தருளினார் . 

மேலுரைத்த ஜம்புத்தீவின் வில் தாரமானது ஒரு 
லக்ஷம் யோசனை யாகும் ; இதற்குப் புறத்திலுள்ள தீவு 
கள் ஒன்றுக் கொன்று இரட்டிப்பாகும் ; கடல்களு 
அப்படியே யாகும் . சத்த தீவுகளும் , சத்த சமுத்திரங் 
களும் கூடிய யோசனை இரண்டு கோடி ஐம்பத்து 
நான்கு லக்ஷமாகும் . 

மேற் சொல்லிய சத்ததீவு சத்த சாகால்களுக் 
குப் புறத்திலே காஞ்சன பூமியானது , பத்துக்கோடி 
யோசனை ; அதற்குப்புறத்தில் சக்கரவாளகிரி பதினாயி 
சம்யோசனை ; அதற்குப் புறத்தில் பெரும்புறக்கடல் 
ஒருகோடி யிருபத்தேழு லக்ஷம்யோசசே யாகும் . இரு 
ட்பூழியானது முப்பத்தைந்து கோடியே பதினெட்டு 
லக்ஷத்துத் தொண்ணூறாயிரம் யோசனை . மகாமேரு 
முதலாக அண்டப் பித்திகை வரையில் நிலமானது 
ஐம்பது கோடி யோசனை யாகும் . 

3 


ம 


18 


விசுவ பிரம புராணம் . 


அந்த விசுவேசுவாரானவர் ஜம்புத்தீவின் நடுவில் 
விளங்குகின்ற மகாமேரு கிரியைச் சிருஷ்டித்தருளி 
னார் . அந்த மகாமேரு கிரியானது பூமியிற் பதினாயி 
ரம் யோசனை ஆழ்ந்திருக்கும் . பூமியின் மேல் 
பத்து நான்காயிரம் யோசனை உயர்ந்திருக்கும் . 


எண் 


இப்படிப்பட்ட மகாமேரு கிரியின் மேற்பரப்பு 
முப்பத்தீராயிரம் யோசனை . அதன் அடிப்பரப்பு பதி 
னாயிரம் யோசனை , அதில் மூன்று மேகலையளவாகும் . 
அவற்றுள் நடுமேகலையில் சிகரங்கள் விளங்கிக்கொண் 
டிருக்கும் . 


அந்த மகாமேரு நடுவில் பிமா வாசஞ் செய்வ 
தற்கு மனோவதி நகரையும் , அரன் மேல்பாகத்தில் 
விஷ்ணுவிற்கு வைகுந்த நகரையும் , அதன் வட கீழ் 
பாகத்தில் சிவபெருமானுக்கு கைலாச நகரையும் , 
அதன் எட்டுத் திசைகளில் திக்குப்பாலகர் வாசஞ 
செய்வதற்கு ஆலயங்களையும் சிருஷ்டித்து அந்த மகா 
மேருவின் கீழ்த்திசையில் மந்தாகிரியையும் , தென் 
திசையில் கந்தமாதன கிரியையும் , மேல்திசையில் 
விபுலகிரியையும் , வடதிசையில் சுபார்சுபகிரியையும் , 
சிருஷ்டித்தருளினார் . 

மேற்சொல்லிய நான்கு திக்குகளில் பிரகாசியா 
நின்ற மலைகளினது மேற் பரப்பும் , கீழ்ப் பரப்பும் , 
பூமியின் மேல் உயரமும் , கீழ் அழுந்திய அளவும் , மகா 
மேருவின் பிரமாணத்தின் அளவு எவ்வளவோ அதிற் 
பாதியாகும் . 

மேற்சொல்லிய மந்தாகிரியி லிருக்கின்ற கடம்ப 
விருக்ஷம் ஆயிரம் யோசனை உயரமும் , கந்தமாதன 
கிரியி லிருக்கிற காவல் விருகம் இரண்டாயிரம் யோ 


பிரபஞ்ச சிருஷ்டியுரைத்த வத்தியாயம் 19 
சனை உயரமும் , விபுலகிரியி லிருக்கின்ற அரசவிரு 
க்ஷம் ஆயிரம் யோசனை உயரமும் , சுபார்சுபகிரியி 
லிருக்கின்ற ஆலவிருக்ஷம் ஆயிரம்யோசனை உயரமு 
மாக விளங்கும் . 

மேற்சொல்லிய ஜம்பு விருக்ஷமானது விளங்கிய 
காரணத்தால் ஜம்புத்தீவு என்றும் , அந்த ஜம்பு விரு 
க்ஷத்திற் காய்த்துப்பழுத்து உதிர்ந்த மதுரமாகிய ரச 
மானது ஆறாகி மேருவைச்சூழ்ந்து வடக்கே செல்லுவ 
தால் சாம்பூதனநதியென்று பெயர் பெற்று விளங்கும் . 


அந்த விசுவேசுவரரானவர் மேற்சொல்லிய மலை 
களுக்குக்கீழ்பாகத்தில் மாலியவானென்னும் மலையை 
யும் , மேல்பாகத்தில் கந்தமாதன மென்னும் மலையை 
யும் , தென்பாகத்தில் நிஷதம் , எமகூடம் , இயமம் 
என்று சொல்லப்பட்ட மூன்று மலைகளையும் , வடபா 
கத்தில் நீலம் , சுவேதம் , சிருங்கம் என்று சொல்லப் 
பட்ட மலைகளாகிய அஷ்டகுலபர்வ தங்களையும் சிருஷ் 
டித்தருளினார் . 


இவ்விதமாகிய அஷ்டகுல பர்வதங்களுக்குள் மா 
லியவான் , கந்தமா தன மென்னும் இரண்டுமலைகளின் 
அகலம் தனித்தனி பதினாயிரம் யோசனையாகும் . மற் 
றுள்ள ஆறு மலைகளின் அகலம் இரண்டாயிரம் யோ 
சனையாகும் . 


பூமியினிடத்தில் விளங்கானின்ற சோமகம் , சும 
னம் , துரோணம் , தகம , சுரபி , கோமதகம் , கிரவுஞ் 
சம் , இந்திரம் , குமுதம் , வாமனம் , வப்ராசனம் , 
மியம் , மயிடம் , உன்னதம் , துந்துபி , அருணம் , சந்தி 
ரம் , மலயம் , விந்தம் , மகேந்திரம் , சையம் , வராகம் , 
கயிலை , உதயம் , அத்தம் , மானசோத்தரம் , என்னும் 


20 


விசுவ பிரம புராணம் . 


பெயரையுடைய மலைகளையும் , பலபலக்ஷேத்திரங்களை 
யும் , நதிகளையும் , நதங்களையும் , தீர்த்தங்களையும் , புஷ் 
பகரத் தீவின் முடிவில் மானசோதாமென்று சொல் 
லப்பட்ட மலையின் அஷ்ட திக்குகளில் திக்குப்பாலகர் 
களுக்கு எட்டு நகரங்களையும் , பைசாச கணங்கள் வசிக் 
கின்ற 
ரற உலகையும் , குய்யகருலகையும் , வாயுக்கள் சஞ் 
சரிக்கின்ற உலகையும் , சப்தமேகங்கள் வாசஞ்செய்யு 
முலகையும் , கந்தரு வருலகையும் , வித்தியா தாருலகை 
யும் , சூரியனுலகையும் , இந்திரனுலகையும் , திக்குப்பா 
லகருலகையும் , உலகங்களுக்குமேல் சந்திர மண்டிலம் , 
நக்ஷத்திரமண்டிலம் , புதமண்டிலம் , சுக்ர மண்டிலம் , 
அங்காரகமண்டிலம் , குருமண்டிலம் , சனிமண்டிலம் , 
அதற்குமேல் சப்தரிஷிகள் வசிக்கின்ற மண்டிலமும் , 
தனித்தனி சிருஷ்டித்து புவருலகமும் , புவருகலத் 
திற்குமேல் இந்திர லோகமும் , மகலோகமும் , ஜன 
லோகமும் , தவலோகமும் , சத்தியலோகமும் , விஷ்ணு 
லோகமும் , சிவலோகமும் , விசுவலோகமும் , சிருஷ் 
டித்தருளினார் . 


பூமிக்குமேல் கணத்திலகம் , அதற்குமேல் குய்ய 
ருலகம் , அதற்குமேல் மேகவுலகம் , அதற்குமேல் கந் 
தருவருலகம் , அதற் தமேல் விஞ்சையருலகம் . அத 
ற்குமேல் ஆகாயகங்கை விளங்குமிடம் , அதற்குமேல் 
சூரியமண்டிலம் , அந்த சூரிரியமண்டிலத்தினதுஉயர் 
ச்சி லக்ஷம் யோசனையாகும் . அதற்குமேல் லக்ஷம்யோ 
சனை சந்திர மண்டிலம் . அதற்குமேல் 

லக்ஷம்யோ 
சனை நக்ஷத்திர மண்டிலம் . அதற்குமேல் 

இரண்டு 
லக்ஷம் யோசனை புதன் மண்டிலம் . அதற்குமேல் இர 
ண்டு லக்ஷம் யோசனை சுக்கிரன் மண்டிலம் , அதற்கு 
மேல் இரண்டு லக்ஷம் யோசளை அங்காரகன் மண்டி 
லம் , அதற்குமேல் இரண்டு லக்ஷம் யோசனை குருமண் 


பிரபஞ்ச சிருஷ்டி யுரைத்த வத்தியாயம் . 21 


/ 


டிலம் , அதற்குமேல் லக்ஷம் யோசனை சனி மண்டிலம் , 
அதற்குமேல் லக்ஷம் யோசனை சப்தரிஷி மண்டிலம் , 
அதற்குமேல் ஒரு லக்ஷம்யோசனையில் 

யாசனையில் துருவ மண்டி 
லம் , அதற்குமேல் புவர்லோகபரியந்தம் பதினைந்து 
லக்ஷம் யோசனை , அதற்குமேல் சுவர்லோகம் எண்பத் 
தைந்து லக்ஷம் யோசனை , அதற்குமேல் மகலோகம் 
இரண்டு கோடியோசனை , அதற்குமேல் சனலோகம் 
எட்டு கோடி யோசனை , அதற்குமேல் தவலோகம் 
பன்னிரண்டு கோடி யோசனை , சத்திய லோகம் 
பதினாறு கோடி யோசனை , அதற்குமேல் விஷ்ணு 
லோகம் மூன்று கோடி யோசனை , அதற்குமேல் சிவ 
லோகம் மூன்று கோடி யோசனை , அதற்குமேல் 
விசவலோகம் நான்கு கோடி யோசனை , அதற்குமேல் 
அண்டப்பித்தியின் கனம் ஒரு கோடி யோசனையாகும் . 

அந்த விசுவேசுவரரானவர் ! அதலம் , விதலம் , 
நிதலம் , சுதலம் , தராதலம் , மகாதலம் , பாதாளம் என் 
னும் ஏழுலகத்தையும் ,சிருஷ்டித்து ரவுரம் , சூகரம் , 
அவீசி , அதச்சிரம் , விஸசனம் , லவணம் , உரோதம் , 
விலோகிதம் , அப்பிரதிஷ்டம் , மகாச் சுவாலமுமாகிய 
நகரங்களையும் , பின்னும் ருதிராம்பம், வைதரணி கிரு 
மிசம் , கிருமிபோஜனம் , கிருஷ்ண சூத்திரம் , தாலம் , 
சுவபோஜனம் , தமசு , அசிபத்ரவன த்தையும் அக்கினி , 
சுவாலம் , சந்தமிசம் , யூவகம் முதலிய நகரங்களையும் 
சிருஷ்டித்தருளினார் . 

பூமியின் கனம் , எண்பது லக்ஷம் யோசனை , 
அதன் கீழ் ஆதிசேடனும் , அஷ்டகஜங்களும் தாங்கிக் 
கொண்டிருக்கிற வெளியைச்சொல்லுமிடத்தில் ஒரு 
கோடி இருபது லக்ஷம் யோசனை . 

மேற்சொல்லிய நாகலோகத்தின்கீழ் ஆடகேசு 
வார் விளங்கானின்ற உலகம் ஒன்பது லக்ஷம்யோசனை 


22 


விசுவ பிரம புராணம் . 


1/4 


ல 


அதன்கீழ் அசுரர் , நாகர் , அவுணர் வாசஞ்செய்கின்ற 
கனிஷ்ட பாதலம் எட்டு லக்ஷம் யோசனை , அதன்கீழ் 
அதலமுதல் பாதாளமென்று சொல்லும் சப்தபாதலங் 
களும் அறுபத்து மூன்று லக்ஷம் யோசனை , கூர்மாண் 
டர்வாழ்கின்ற புவனம் தொண்ணூற்றொன்பதுலக்ஷ ம் 
யோசனை , அதன் கீழ் அடுக்காக இருபத்தெட்டுகோடி 
நரகம் பரவியிருக்கும் . அப்புவனத்தின் உயர்ச்சியும் 
பாப்பும் இருபத்தொன்பது கோடி பன்னிரண்டு 
லக்ஷம் யோசனையாகும் . அதன்கீழ் ஆதிகூர்மம் புவ 
னத்தைத் தாங்கிக்கொண் டிருக்கும் , அதன்கீழ்ப் 
புகைப்படலம் ஐந்து கோடி யோசனையாகும் . அத 
ன்கீழ் அக்கினி சுவாலை பத்துகோடி யோசனை , 
அதன்கீழ் காலாக்கினி ருத்திரர் கோயில் கோடியோ 
சனை , அதன் கீழ் அண்டப்பித்தியின் கனம் ஒரு கோடி 
யோசனையாகும் . பூமியின் கீழ் அண்டப்பித்தி வரை 
யில் இருக்கின்ற உலகங்க ளெல்லாம் ஐம்பது கோடி 
யோசனையாகும் . 


இதுவரையும் பிரபஞ்சங்களின் சிருஷ்டிக்கிரமத் 
தைச் சொன்னோம் . இனி தேவர் முதலானவர்களுக்கு 
அதிகாரக்கிரமங்களைச் சிறிது சொல்லுவோ மென்று 
காளத்தி முனிவர் கூறுகின்றார் . 


பிரபஞ்ச சிருஷ்டியுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 

A 


அதிகார முறைமை யுரைத்த வத்தியாயம் . 23 


ஆறவது 


அதிகார முறைமை யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மஹாராஜனே ! தேஜோமய 
மாகிய விராட் விசுவபிரமமே சகல வடிவங்கொண்டு 
விளங்கிக்கொண்டிருப்பது விசுவலோகம். 

உலகத்தில் சிருஷ்டி , திதி , சங்காரம் , திரோதா 
னம் , அனுக்கிரகம் என்னும் பஞ்ச கிர்த்தியங்களும் 
பிரகாசிக்கும்படி பஞ்சமுகத்தில் பிரமா முதலாகச் 
சொல்லப்பட்ட பஞ்ச கர்க்காக்களையும் சிருஷ்டித்தரு 
ளிய முதற் கடவுளாகிய விசுவேசுவரரானவர் ஆன்ம 
கோ 
காடிக எல்லாம் இன்பத்தை யடையும்படி பிரகா 
சித்துக்கொண் டிருப்பது விசுவலோகம் . 

அந்த விசுவலோகத்தில் நவரத்தினங்கள் பதிக் 
கப்பெற்று பொன்னாலமைந்த திருக்கோயிலின் நடு 
வில் விசுவேசுவரரானவர் தமது திருவருட்சத்தி சமே 
தராக சிங்காசனத்தின் மீது வேதங்கள் துதி செய்ய 
வும் , தேவர்கள் புஷ்பமாரி பொழியவும் ,சில தேவர் 
கள் அநுக்கிரகங்களைப் புகழ்ந்தோதவும் , சிலதேவர்கள் 
பாடவும் , சில தேவர்கள் பல்லாண்டு கூறவும் , தோத் 
திரஞ் செய்யவும் , பிரமா , விஷ்ணு , ருத்திரன் முதலா 
கிய பல தேவர் கூட்டங்கள் வணங்கித் துதித்து வாய் 
புதைத்து அஞ்சலியஸ்தர்களாகி நிற்கவும் , மகரிஷி 
களின் நேத்திரங்களில் ஆநந்த வெள்ளம் , பெருகவும் , 
பஞ்சப்பிரமர்கள் , நவப்பிரமர்கள் , சனகாதி முனிவர் 
கள் , ருத்திரகணங்கள் , அஷ்டதிக்குப்பாலகர்கள், நக்ஷ 
த்திரகணங்கள் , நவக்கிரகங்கள் , முப்பத்து முக்கோடி 


V / 


24 விசுவ பிரம புராணம் . 

Wss 
தேவர்கள் , அறுபத்தாறு கோடி அசுரர்கள் முதலான 
வர்களெல்லாம் வணங்கித் துதிக்கவும் , ஸ்ரீ விசுவேசு 
வரரானவர் வீற்றிருந்து பிரமாவைச் சிருஷ்டிக்கும்படி 
யாகவும் , விஷ்ணுவை இரட்சிக்கும்படியாகவும் , ருத்தி 
ரரைச் சங்கரிக்கும்படியாகவும் , மகேசுவாரைத்திரோய 
விக்கும்படி யாகவும், சதாசிவமூர்த்தியை அனுக்கிர 
கித்தருளும்படி யாகவும் திருவருள் செய்து அண்ட 
புவனங்களில் வசிக்கின்ற தேவர்கள் , அசுரர்கள் முத 
லானவர்களுக்குத் தகுந்தபடி அதிகாரங்களைக் கொடுத் 
தருளினார் . 

அந்த விசுவேசுவரரானவர் ! மனுப்பிரமா அய 
முதலியவற்றாலே சிருஷ்டித்தருளுவதும் , மயப்பிர 
மா தருக்கள் முதலியவற்றாலே சிருஷ்டித்தருளுவதும் , 
த்வஷ்டப்பிரமா தாம்பிர முதலியவற்றால் சிருஷ்டி 
தருளுவதும் , சிற்பிப்பிரமா சிலை முதலியவற்றால் சிரு 
ஷ்டித்தருளுவதும், வீசுவக்ஞப் பிரமா சுவர்ண முத 
லியவற்றாலே சிருஷ்டித்தருளுவதுமாகிய இப்பஞ்ச 
கிரத்தியங்களினாலே பிரபஞ்சங்களை நிர்மாணஞ் செ 
ய்து சமஸ் தபோக போக்கியங்களையும் அனுபவிப்ப 
தற்கு ஏதுவாகிய கருவிகளை யெல்லாம் செய்தருளி 
இருக்கும்படியான அதிகாரங்களை மேற்சொல்லிய 
பஞ்ச பிரமாக்களுக்குக் கொடுத்தருளினார் 


அந்த விசுவேசுவரரானவர் ! நவப்பிரமாக்கள் , சன 
காதி முனிசிரேஷ்டர்கள் , அஷ்டவசுக்கள் நவநாதசித் 
தர்கள் , பதினோரு கோடி ருத்திரர்கள் பிதுர்த்தேவர் 
கள் , துவாதசாதித்தர்கள் , தசவாயுக்கள் , யக்ஷர்கள் , 
பூதர்கள் , அசுரர்கள் , வித்தியாதாரர்கள் , கின்னரர்கள் , 
கிம்புருடர்கள் முதலானவர்களுக்குத்தகுந்த அதிகாரங் 
கள் கொடுத்து , அவரவர்களுக்குத் தகுதியான இடங் 


அதிகா முறைமை யுதை வத்தியாயம் . 


25 


* / * / c / 


சகளிற் சேர்ந்து வாழும்படி அனுக்கிரகஞ் செய்து சூரி 
யன் முதலாகிய கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் 
சிமுசுமார சக்கரத்துக் தர் திருவனை அதிபதியாகச் 
செய்து இந்திரன் முதலாகிய அஷ்டபாலசரை அஷ் 
ட திக் தகளிலும் அரசாட்சி செய்யும்படி ஆக்ஞாபி 
த்தி , அஷ்டவசுக்கள் முசலாகிய தேவர்களுக்குத் 
தேவேந்திரனை அதிபதியாகவும், ஜலத்துக்கு வரு 
ணனை அதிபதியாகவும் , தேவர் , அசுரர் , மனிதர் முத 
லாகிய பல ஜீவர்களுக்குச் சூரியனை அதிபதியாகவும் , 
நட்சத்திரங்களுக்கும் , தானியங்களுக்கும் , சந்திரனை 
அதிபதியாகவும் செய்தருளி, யானைகளுக்கு அயிராவ 
தத்தை அதிபதியாகவும் , மிருகங்களுக்கு சிங்கத்தை 
அதிபதியாகவும் , மலைகளுக்கு இமவானை அதிபதியாக 
வும் , பாம்புகளுக்கு வாசுகியை அதிபதியாகவும் , பறவை 
களுக்குக் கருடனை அதிபதியாகவும் செய்து மற்று 
முள்ள ஒவ்வொன்றிற்கு ஒவ்வொன்றை அதிபதியா 
கச் செய்தருளினார் . 

இது வரையிலும் அதிகார முறைமை யுரைத்த 
வற்றைச் சொன்னோம் . இனி காலத்தின் அளவுக 
ளைக் கூறவாமென்று காளத்தி முனிவர் சொல்லு 


கின்றார் . 


அதிகார முறைமை யுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


26 


விசுவ பிரம புராணம் . 


ஏழாவது 


காலப் பிரமாண முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! கண்ணிமை 
பதினெட்டு கொண்டது ஒரு காஷ்டையாகும் , அக்கா 
ஷ்டை முப்பது கொண்டது ஒருகலையாகும் , அக்கலை 
பதினைந்து கொண்டது ஒரு நாழிகை, அந்நாழிகை 
இரண்டு கொண்டது ஒரு முகூர்த்தம் , அம்முகூர்தம் 
முப்பது கெண்டது பகலிரவு கூடிய ஒருதினம் , அத் 
தினம் பதினைந்து கொண்டது ஒருபக்ஷம் , அப்பக்ஷம் 
இரண்டு கொண்டது ஒருமாசம் , அம்மாசம் ஆறு கொ 
ண் 

து ஒரு அயனம் , அவ்வயனம் இரண்டு கொண் 
டது ஒரு வருஷம் . 

மனிதர்களுக்கு ஒரு மாசமானது பிதுர்களுக்கு 
ஒருதினம் , அந்த ஒந்தினத்தில் கிருஷ்ண பக்ஷம் பக 
லாகும் , சுக்கில பக்ஷம் இராத்திரியாகும் ,, தைமாத 
முதற்கொண்டு ஆனிமாத முடிவுவரையில் உத்தராயன 
மாகும் , ஆடி மாத முதற்கொண்டு மார்கழிமாத முடிவு 
வரையில் தக்ஷிணாயனமாதம் , மானிடர்க்குரிய 
வருடமானது தேவர்களுக்கு ஒரு தின மாகும் , இவ் 
வொரு தினத்தில் இராப்பொழுது தக்ஷிணாயனமும் 
பகற்பொழுது உத்தராயன மாகும் . 

இவ்வாறு சொல்லுந்தினம் முப்பது கொண்டது 
ஒரு மாதமாகும் , இந்த மாதம் பன்னிரன்டு கொண் 
டது ஒரு வாவருடமாகும் , அந்த வருடம் பன்னிரண் 
டாயிரங் கொண்டது ஒரு சதுர்யுகமாகும் 


ய ஒரு 


காலப்பிரமாண முரைத்த வத்தியாயம் . 


27 


மேற்சொல்லிய சதுர்யுகமானது கிருதயுகம் திரே 
தாயுகம் , துவாபரயுகம் , கலியுகம் என நான்குவகைப் 
படும் . 


அவற்றுள் கிருதயுகத்துக்குச் தேவமான வருடம் 
நாலாயிரமும் *சந்தி சந்தி யமிசங்களின் வருடம் எண் 
ணூறாகும் , திரேதா யுகத்துக்கு வருடம் மூவாயிரமும் , 
அதற்குச் சந்தி சந்தி யமிசங்களின் வருடம் அறு நூ 
சாதம், தவாபரயுகத்துக்கு வருடம் இரண்டாயிரமும், 
அதற்தச் சந்தி சந்தி யமிசங்களின் வருடம் காநூறா 
கும் , கலியுகத்துக்கு வருடம் ஆயிரமும் அதற்குச் சந்தி 
சந்தி யமிசங்களின் வருடம் இரு நூறாகும் இந்த சதுர் 
யுகம் ஆயிரமானால் பிரமனுக்கு ஒரு பகலாகும் . 

பிரம தேவனுடைய ஒரு பகற்பொழுதில் பதி 
னான்கு மனுக்களுண்டாகி அகிகாரஞ் செய்வார்கள் . 
ஒவ்வொரு மனுக்களின் அதிகார முடிவான மன்வந் 
தரங்களானவை எழுபத்தொரு சதுர்யுகமாகும் . தே 
வேந்திரன் முதலிய தேவர்களும் மேற்கூறிய மனுக் 
களும் இதுவே ஆயுட் பிரமாண மாகும் . 

பதிநான்கு மனுவந்தரங்களானால் பிரமா வினது 
பகற்பொழுது முடிவாகும் . பிரமதேவனுடைய 
ஒரு பகற்காலமானது ஒருகற்பமென்று சொல்லப்ப 
டும் ..அந்தகற்பமாவது சிருஷ்டி முதல் பிரளயாந்தமா 
கிய காலமாம் . அந்தப் பகற்கால முடிவில் பூலோக புவர் 
லோக சுவர்லோகமென்னும் மூன்றுலகங்களும் அழி 
யும்படியான தினப்பிரளய மொன் றுண்டாம் . 


* சந்தியாவது யுகத்துக்கு முற்பட்ட காலம் , சந்தி 
யமிசமாவது = யுகத்துக்குப் பிற்பட்ட காலம் .. 


28 


விசுவ பிரம புராணம் . 


அப்பகலள வாகிய இராப்பொழுதில் யோக நித் 
திரை செய்து அவ்விரலின் முடிவாகிய விடியற்காலத் 
தில் எழுத்து திரும்பவும் சராசரங்களெல்லாவற்றையும் 
சிருஷ்டித்தருளுவன் . இப்படிச் சொல்லப்பட்ட பக 
லும் இரவுஞ்சேர்ந்து பிரமனுக்கு ஒரு நாளாகும் , இவ் 
வாறு சொல்லப்பட்ட நாள் முப்பது கொண்டது ஒரு 
மாதமாகும் ; இம்மாதம் பன்னிரண்டுகொண்டது ஒரு 
வருடமாகும் ; இவ்வருடம் ஐம்பது கொண்டது ஒரு 
பரார்த்தமாகும்; பரார்த்தம் இரண்டானால் பிரமனு 
க்கு ஆயுள் முடிவாகும் ; அவ்வாயுள் முடிவுகாலத்தில் 
உலக சராசரமுதலிய எல்லாப் பொருள்களும் அழிவ 
தற்கிடமாயுண்டாகும் ; பிராகிருதப்பிரளயத்தில் தோ 
ன்றியபடியே ஒடுங்கும் . விசுவேசுவானது இச்சாமாத் 
திரத்திலே (பிருதிவி ) தத்துவமுதல் ( மகத் ) தத்துவ 
மீறாகிய எழுதத்துவங்களும் , அவற்றின் காரணங் 
களினால் தோன் றியபடியே பிருதிவியானது அப்புவி 
னிடத்தும் , அப்பு தேயுவினிடத்தும், தேயு வாயுவி 
னிடத்தும் , வாயு ஆகாயத்தினிடத்தும் , 

ஆகாயமா 
னது அகங்காரனிடத்தும் , அந்த அகங்காரமானது 
மத்தினிடத்தும் , அந்த மகத்தானது பிரகிருதியி 
னிடத்தும் ஒடுங்கும் . 

இதுவரையும் காலப்பிரமாணங்களை யுரைத்தோம் 
இனி ஆயுட்பிரமாணங்களைச் சொல்லுகிறோ மென்று 
காளத்தி முனிவர் சொல்லுகிறார் . 
காலப் பிரமாண முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


ஆயுணிண்ணய முரைத்த வத்தியாயம் . 


29 


எட்டாவது 


ஆயுணிண்ணய முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சவிரத மகாராஜனே ! கருப்பையிற் 
பிறக்கின்ற ஆன்மாக்களுக்கு வயது நூறு வருடமும்,, 
முட்டையிற் பிறக்கின்ற ஆன்மாக்களுக்கு வயது முப் 
பது வருடமும் , வித்திற் பிறக்கின்ற ஆன்மாக்களுக்கு 
வயது ஐந்து மாதமும் , வெயர்வையிற் பிறக்கின்ற 
ஆன்மாவுக்கு வயது ஒருமாதமுமாகும் . 

மானிடர்களுக்கு வயது நூறு வருடமும் , சிங்கங் 
களுக்கு வயது நூறு வருடமும் , யாளிகளுக்கு வயது 
நூறு வருடமும் , குரங்குகளுக்கு வயது முன்னூறு 
வருடமும் , புலிகளுக்கு வயது அறுபத்திநான்கு வரு 
டமும் , ஒட்டைகளுக்கு வயது எழுபத்திரண்டு வரு 
டமும் , நாய்களுக்கு வயது முப்பது வருடமும் , யானை 
களுக்கு வயது நூறுவருடமும் , மீன்களுக்கு வயது 
ஆயிர வருடமும் , எருமைகளுக்கு வயது நாற்பது வரு 
டமும் , பூனைகளுக்கு வயது முப்பது வருடமும், 
பசுக்களுக்கு வயது முப்பது வருடமும் , கரடிகளுக்கு 
வயது . முந்நூறு வருடமும் , காட்டுப்பன்றிகளு 
வயது நூறு வருடமும் , நாட்டுப்பன்றிகளுக்கு வயது 
முப்பது வருடமும் , நரிகளுக்கு வயது முப்பது வரு 
டமும் , குதிரைகளுக்கு வயது முப்பத்திரண்டு வருட 
மும் , ஆடுகளுக்கு வயது பதினெட்டு வருடமும் , காட் 
டுப் பசுவுக்கு வயது 

நூறுவருடமும் , சவரி மிரு 
கங்களுக்கு வயது இருபத்து நான்கு வருடமும் , முயல் 
களுக்கு வயது பனிரண்டு வருடமும் , கழுதைகளு 


ளுக்கு 


30 


விசுவ பிரம புராணம் . 


க்கு வயது இருபத்தைந்து வருடமும் , கருடனுக்கு 
வயது முப்பத்திரண்டுவருடமும் , குயில்களுக்கு வயது 
எட்டு வருடமும் , மயில்களுக்கு வயது பதினெட்டு 
வருடமும் , அன்னப்புகளுக்கு வயது ஓர் நூறு வரு 
டமும் , கோட்டான் களுக்கு வயது முத்தூறு வருடமும் , 
காக்கைகளுக்கு வயது ஆயிரவருடமும் , ஆந்தை 
களுக்கு வயது பன்னிரண்டு வருடமும் , கிளிகளுக்கு 
வயது பதினைந்து வருடமும் , நாரைப் பணிகளுக்கு 
வயது பன்னிரண்டு வருடமும் , காகணவாய்ப்ப V 
களுக்குவயது எட்டு வருடமும் , கவுதாரிகளுக்கு வயது 
பத்து வருடமும் , செம்போத்துப் பணிகளுக்கு 
வயது எட்டுவருடமும் , கழுதகளுக்கு வயது 3 ந்நூறு 
வருடமும் , பருந்துகளுக்கு வயது எட்டுவருடமும் , 
வல்லூறுப் பணிகளுக்கு வயது 

பதினாறு 

னாறு வருடமும் , 
கோழிகளுக்கு வயது பன்னிரண்டு வருடமும் , புறாக் 
களுக்கு வயது பத்து வருடமும் , கொக்குகளுக் குவயது , 
எட்டு வருடமும் , குருவிகளுக்கு வயது ஐந்து வரு 
டமும் , வண்டுகளுக்கு வயது ஒரு வருடமும் , நீரிலே 
வசிக்குஞ் செந்துகளுக்கு வயது முன் நூறு வருடமும் , 
பாம்புகளுக்கு வயது ஆயிர வருடமும் , தவளைகளு 
க்கு வயது முந்நூறுவருடமும் , முதலைகளுக்கு வயது 
எண்பது வருடமும் , ஆமைகளுக்கு வயது பத்து வரு 
டமும் , கீரிப்பிள்ளைகளுக்கு வயது ருபது வருட 
மும் , உடும்புகளுக்கு வயது நூறுவருடமும் , அணிற் 
பிள்ளைகளுக்கு வயது இருபது வருடமும் , ஒணான் 
களுக்கு வயது ஆறு வருடமும் , எலிகளுக்கு வயது 
ஐந்து வருடமும் , தேள்களுக்கு வயது ஒருவருடமும் 
பல்லிகளுக்கு வயது மூன்று வருடமும் , எரும்புள்ளு 
க்கு வயது ஒருவருடமும் , கொசுக்களுக்கு வயது ஐந் 
து மாதமும் , மேட்டுப் பூச்சிகளுக்கு வயது ஆறு மாத 
மும் , ஈக்களுக்கு வயது மூன்று மாதமும் , பேன்களு 


ஆயுணிண்ணய முரைத்த வத்தியாயம் . 


31 


க்கு வயது ஒருமாதமும் , புழுக்களுக்கு வயது ஐந்து 
நாளாகும் . 

தேவதார விருட்சம் , சந்தன விருட்சம் , குங்கும் 
விருட்சம் , வேங்கை விருட்சம் , அகில் விருட்சம் , 
தென்னை விருட்சம் என்று சொல்லப்பட்டவைகளு 
க்கு வயது நூற்றிறுபது வருடமாகும் . 

அரசவிருட்சமும் , ஆலவிருட்சமும் , புளியவிரு 
ட்சமும் , புன்னை விருட்சமும் , இத்தி விருட்சமும் கரு 
ங்காலி விருட்சமும் , ஆகிய இவைகளுக்குப் பொருக் 
திய வயது நூறுவருடமாகும். 

கடு விருட்சமும் , நாவல் விருட்சமும் , கரிய பனை 
மரமும் , ஒப்பற்ற வாகை விருட்சமும் , அழகிய வேம்பு 
விருட்சமும் , இலந்தை விருட்சமும் , பாலை விருட்ச 
மும் , தேக்குவிருட்சமும் ஆகிய இவைகளுக்கு வயது 
நூறு வருடமாகும் . 

குருந்த விருட்சமும் , நெல்லி விருட்சமும் , கட 
ம்பவிருட்சமும் , அசோக விருட்சமும் , மருத விருட் 
சமும் , மா விருட்சமும், இலுப்பை விருட்சமும் , 
விளா விருட்சமும் ஆகிய இவைகளுக்கு வயது எண் 
பது வருடமாகும் . 

வில்வ மரமும் , புன்கு மரமும் , பாலை மரமும் , 
கோங்கு , மரமும் , மகிழ மரமும் ஆத்திமரமும் , கமுக 
மாமும் , புகழ்கிற இருவாஜி மரமும் ஆகிய இவை 
களுக்கு வயது எழுபத்தைந்து வருடமாகும். 

அழிஞ்சில் மரம் , இலவ மரம் , ஈஞ்சு மரம் , இவை 
களுக்கு வயது நாற்பது வருடமும் ,மாதுளை மரம் , 
கொய்யாமரம் , நாரத்தை மரம் , எலுமிச்சை மரம் , 
இவைகளுக்கு வயது இருபது வருடமாகும் .. 


32 


விசுவ பிரம புராணம் . 


முருங்கை மரம் , மூங்கில் மாம் , இவைகளுக்கு 
வயது முப்பது வருடமும் , தாழை மரம் , சண்பக 
மரம் . வெட்சி மரம் , துதிக்கப்பட்ட மாந்தாரை மரம் 
ஆகிய இவைகளுக்கெல்லாம் வயது இருபத்தைந்து 
வருடமாகும் . 

பன்னீர்மரம் , கொன்றைமரம் , இவைகளுக்குவயது 
முப்பது வருடமும் , வாழை மரத்துக்கு வயது மூன்று 
வருடமும் , கரும்புகளுக்குவயது ஒரு வருடமுமாகும் . 

தும்பைமுதலிய செடிகளுக்கு வயது எழு வரு 
டமும் , முல்லை முதலிய கொடிகளுக்கு வயது ஐந்து 
வருடமும் , அறுகு முதலிய புல்லுகளுக்கு வயது மூன் 
றுவருடமும் , நெருஞ்சி முதலிய பூண்டுகளுக்கு வயது 
ஒரு வருடமாகும் . 

உலகிற்குப் பொருந்திய பலவித வயிர்களும் விரி 
வாகிய புண்ணியச் செய்கையினாலே ஆயுள் விருச்தி 
யையும் , கெடுதலாகிய பாவச்செய்கையினாலே ஆயுட் 
குறைவையும் அடையுமென்று அரிதாகிய பெருமை 
யையுடைய வேதங்கள் அன்புடனே கூறுகின்றன . 

இதுவரையில் இவ்வுலகத்தின் கண் புகழ்பெற்று 
விளங்காநின்ற பலவகைப்பட்ட சீவபேதங்களுக்கெல் 
லாம் விசுவேசுவானா லமைத்த நன்மை பொருந்திய 
ஆயுட்பிரமாணங்களை இனிதாகச்சொன்னோம் . இனி 
புகழினையுடைய பிராமணர் முதலாக விளங்காநின்ற 
நான்கு வருணத்தவர்களுக்கு முரிய சில தருமங்களை 
யெடுத்துச் சொல்லுவோம் நீ அன்புடன் கேட்பாயாக 
வென்று காளத்தி மகாமுனிவர் கூறுகின்றார் . 
ஆயுணிண்ணய முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


பிராமணாதி வருணதருமழரைத்த வத்தியாயம் . 33 


ஒன்பதாவது 
பிராமணாதி வருண தரும் முரைத்த 

வத்தியாயம் . 


கே 


( மதலிய 


களும் சுவிரத மகாராஜனே ! உயர்வாகிய 
வேதங்களுக்குத் தலைவனாக விளக்கும் விசுவேசுவ .. 
னது சத்யோஜாதம் , வாமதேவம் , அகோரம் , தற்புரு 
64 ம் , ஈசான மென்னு மைந்து திருமுகங்களினின்றும் ; 
சத்துவ குணத்துடனே தோன்றிய முதல் வருணத் 
தாராகிய பிராமணர்கள் , வேதங்கள் , வேதாங்கங்கள் 

ய பல நூல்களையும் தாங்க ளோதுதலும் , ஒது 
வித்தலும் , அக்கினிஷ்டோம முதலாகிய யாகங்களை 
யெல்லாஞ் செய்தலும் , அவற்றை விரும்பின வர்களு 
க்த விதிப்படி செய்வித்தலும் , தானங்களைச் செய்த 
லும் , கொடுக்கப்பட்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொ 
ள்ளுதலும் என்று சொல்லப்பட்ட சாஸ்திர சம்பந்த 
(மாகிய இந்த ஆறுதொழிலயும் எக்காளுமுடையவாகி 
பாவரும் புகழ்கின்ற ஸ்நானம், தர்ப்பணம் ஸ்மிருதி 
சம்பந்தமாகவுஞ் செய்யப்பட்ட கருமங்கள் , அக்கினி 
ஹோத்திரம் , ஒளபாசனங்கள் முதலிய தம் உருண 
திற்குரிய பலவித கருமங்க ளெல்லாம் செய்தலும் , 
வைதிக கருமங்களைப் பிறருக்குச் செய்வித்தலும் , யாக 
முதலிய கிரியைகளாலே தேவர்களையும் , சிராத்தமுத 
லிய கிரியைகளாலே பிதுர்களையும் , 

பிதுர்களையும் , திருப்தி செய் 
வித்து உலகத்திலுள்ளவர்கள் அறிந்து நடக்க வேண்டி 
ய நல்லதருமங்களை யெல்லாம் அவர்கள் மனத்தில் நன் 
ராய் விளங்கும்படி உபதேசித்து எந்காளும் அவர்களு 
க்கு அவர்கள் செய்யவேண்டிய வைதிக கருமங்களுக்கு 

5 


31 


விசுவ பிரம புராணம் . 


நல்ல கிருபை 


வேண்டும் பல உதவிகளையுஞ் செய்து நல்ல 
யுடையவர்களாய் வாழ்வார்கள் . 


தேவர்கள் முதலிய பலரும் துதிக்கின்ற விசு 
வேசுவரனது புயங்களினின்றும் இராதஜ தணத்தோ 
இந்தோன்றிய க்ஷத்திரியர்கள், வேதங்களாலெடுத்துச் 
சொல்லப்பட்ட யாகமுதலிய கருமங்களை நன்றாகச் 
செய்தலும் , சுவர்க்க முதலிய மறுமைப்பயனையடை 
ய விரும்பித் தான தருமங்களைச் செய்தலும் , வேதங்க 
ளுடனே வேதங்களையும் , அவற்றி னுட்கருத்தைக் 
கொண்டு விளங்கா நின்ற ஸ்மிருதிபுராண முதலிய பல 
நூல்களையும் வாதித்தலும் , படை பொருள் , குடிகள் 
தங் தவதற்கிடமாயுள்ள காடு , உயர் வாகிய அரண் நட்பு , 
அறிவிற் சிறந்த அமைச்சு என்று சொல்லப்பட்ட 
இந்த அங்கங்களையு முடையவராகி உலகத்திலுள்ள 
வர்களைக் காத்தலான அரசியல் நடத்தலும் ; 
தரசாட்சிக்கு விரோதமான குற்றங்களைச் செய்யும் 
பகைவர்கள் அஞ்சி வணங்கும்படி யுத்தஞ்செய்தலும் ; 
யாவரும் புகழப்பட்ட 1- அஸ்திரம் 2 - சஸ்திர முதலிய 
கானாவித படைத்தொழிலிற் பழத்தலும் ஆகிய தரும 
சாஸ்திர சம்மதமான இவ்வறுவகைத் தொழிலையு 
முடையவரா யிருப்பது மன்றி , மனுமுதலிய நூல்க 
ளில் விதித்தபடி மன மகிழ்ச்சியோடு 3 - நித்தியம் 4 . 
நைமித்தியம் என்னும் இருவகைக் கருமங்களையும் 
செய்வதற்கும் உரியவராவார் . 


50 


1 அஸ்திரம் = வேல் முதலியகை விட்டுப்பெயரும்படை . 
2 சஸ்திரம் = வாள் முதலிய கைவிடாப்படை 
3 வித்தியம் = தினந்தோருஞ் செய்யுங்கிரியை . 
4 நைடித்தியம் = விசேட நிமித்தஞ் செய்யுங்கிரியை 


பிராமணாதி வருணதரும முரைத்த வத்தியாயம் . 35 


பேரழகினை யுடைய ஐஸ்வரியம் , வீரியம் , புகழ் , 
திரு , ஞானம் , வைராக்கியம் என்னும் ஆறு குணங் 
களை யுடைய 

உலா முதல்வனாகிய விசுவேசுவானது 
துடைகளினின்றும் இரஜோகுண தமோகுணங்க 
ளுட 

டனே தோன்றிய வைசியர்கள் உயர்ந்தோராற் புக 
ழப்பட்ட வேதாசமமுதலிய பற்பல சாஸ்திரங்களை 
வாசித்தலும் , மகத்தாகிய வேதங்களில் விதித்த முறை 
மைப்படி விளங்காநின்ற நெய் , பொறி , சமிதை முத 
லியவற்றைச் சொரிந்து செய்கின்ற பலவகைப்பட்ட 
யாகங்களைச் செய்தலும் தான தருமங்களைச் செய்த 
லும் , பூமியின்கண் பயிர்களானவை செழித்து வள 
ரும்படி பொன்னேர் கட்டி யுழுதலும் , பசுக்கூட்டங் 
களை இரட்சிப்பதும் , பலவகைப்பட்ட தானியங்கள் , நவ 
ரத்தினங்கள் , பொன் முதலிய உலோகங்கள் முதலிய 
வற்றால் செய்யப்பட்ட வியாடார முறைமையில் பழி 
பாவங்களுக்கிடமில்லாதபடி நல்ல பொருள்களைச் சேர் 
த்தலுமாகிய இவ்வாறு தொழிலினையுமுடையவராய்த் 
தமக்கு விதித்த பிரதிதினஞ்செய்யுங் கருமங்களையுஞ் 
செய்தற்குரியவராவர் . 


விசுவேசுவரனது ! திருவடிகளில் தமோகுணத் 
துடனே தோன்றிய சூத்திரர்கள் நல்லவழியிற்பொரு 
ளைச் சேகரித்தலும் , மேற்சொல்லிய பிராமணர் முத 
லிய மூன்று வருணத்தாராலுங் கட்டளை யிடப்பட்ட 
பணிவிடைகளைக் கிரமமாகச் செய்தலும் , நிலங்களி 
னது வேறுபாடுகளை யரிந்து அந்தந்த நிலத்திற்குரிய 
பார்களைச் செய்தலும், தோற்கருவி முதலிய வாத்தி 
யத் தொழில்களை யாவரும் வியக்கும்படி செய்தலும், 
நெய்தற்றொழிலைச் செய்தலும் , பசுக்கூட்டங்களைக் 
காத்தலும் என்று சொல்லப்பட்ட ஆறுதொழில்களையு 
முடையவர்களாய் , புராணங்களென்று சொல்லப்பட்ட 


36 


விசுவ பிரம புராணம் . 


பல நூல்களையும் , இனிமையாக வாசிக்கவும் , தருமங்க 
ளைச் செய்யவும் , * பிதுர்களுக்குரிய கருமங்களை விடா 
து செய்யவும் உரியவராவர் . 

விசுவேசுவரனது ! அழதபொருந்திய முகம் , சோ 
ள் , துடை , பாதம் என் 

று 

சொல்லப்பட்ட உயர்வு 
பொருந்திய இந்நான் கிடத் துதித்த பிராமணர் , கூத் 
திரியர் , வைசியர் , சூத்திரர் என்னும் நான் த 
ணத்தார்களும் கிராமமாகச் செய்யவேண்டிய கருமங் 
களூட் சிறந்த சிலவற்றை எடுத்துச் சொன்னோம 
தலப்பழுதில்லாத அக்கான் த சாதியிலுமுள்ள புருடர் 
களும் , ஸ்திரீகளும் காமவிச்சையினாலே தங்கள் தங் 
குலா சாம தருமங்களுக்கு விரோதமாக இதர ஜாதி 
ஸ்திரீகளுடனும் புருடருடனும் தேகசம்பந்தப்பட அக 
னாற்பிறந்த சங்கர சாதிகளின் பெயர்களையும் யாவருக் 
கும் பொதுவாகிய சில தருமங்களையும் மேலெடுத்துச் 
சொல்லுவோம் . 


மேற்சொல்லிய நாற்தலத்தவர்களுள் உயர்ந்த 
குலத்திற் பிறந்த புருடரும் , தாழ்ந்த குலத்திற் பிறந்த 
ஸ்திரீகளும் சோப்பிறந்த புத்திரன் பெயர் அனுலோ 
மன் ; உயர்ந்தகுலத்துப் பெண்ணும் தாழ்ந்த குலத்துப் 
புருடனுஞ் சேரப்பிறந்த புத்திரன் பெயர் பிரதிலோ 
மன் ; அனுலோம னென்னும் பெயரையுடைய புருட 
னும் ; பிரதிலோம குலத்திற்பிறந்த பெண்ணும் சேர் 
ந்து பெற்ற புத்திரன் பெயர் அந்தராளன் ; பிரதிலோ 
மப்பெண்ணும் அனுலோமப் புருடனுஞ் சேரப்பிறந்த 
புத்திரன் பெயர் விராத்தியன் . 


* பிதுரர் என்றது = படைப்புக்காலத்து அயனாற் 
டக்கப்பட்டதோர் கடவுட்சாதியை 


பிராமணாதி வருணதரும முரைத்த வத்தியாயம் . 37 


மண 


பிராம 
ராமண ஜாதிக் கன்னிகையாவள் அப்பிரா 

குலத்திலே சோரநாயகனைச் சேர்ந்து பெற்ற 
புத்திரன் பெயர் குண்டகன் ; பிராமண குலத்துக் கை 
ம்பெண்ணானவள் வேறு பிராமணனுக்குப் பெற்ற 
புத்திரன் பெயர் கோளகன் ; பிராமணன் க்ஷத்திரிய 
குலஈன்னிகையைத் தழுவிப்பெற்ற புத்திரன் பெயர் 
சமன்னன் ; பிராமணன் கூஷத்திரிய தலப் பெண்ணைச் 
சோரத்தாற் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் நக்ஷத்ர 
ஜீ 

பிராமணன் வைசிய ஜாதிப் பெண்ணைச் சேர்ந்து 
பெற்ற புத்திரன் பெயர் அப்பட்டன் ; பிராமணன் 
பைசிய ஜாகிப் பெண்ணைச் சோரத்தாற் சோப்பிறந்த 
புத்திரன் பெயர் கும்பகாரன் ; பிராமணன் சூத்திர 
திப்பெண்ணைச்சோ அதனாற் பிறந்த புத்திரன் பெயர் 
பாரசவன் ; பிராம சூத்திர ஜாதிப்பெண்ணைச் 
சோரத்தாற் சோப்பிறந்த புத்திரன் பெயர் நிடாதன் . 


பன 


ராமணன் 


க்ஷத்திரியன் பிராமண ஜாதிப்பெண்ணைச் சேரப் 
பிறந்த புத்திரன் பெயர் சூதன் ; க்ஷத்திரியன் பிராமண 
ஜாதிப்பெண்ணைச் சோரத்தாற் சோப்பிறந்த புத்தி 
ரன் பெயர் கூவிரன் ; க்ஷத்திரிய ஜாதிப்பெண்ணான 
வள் அந்த க்ஷத்திரிய ஜாதியிலேயே சோரநாயகனைச் 
சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் போஜன் ; ஷத்திரிய 
ஜாதிக் கைம்பெண்ணானவள் வேறு க்ஷத்திரியனைச் 
சோரத்தாற் சேறப்பிறந்த புத்திரன் பெயர் நாவிதன் . 

க்ஷத்திரியன் வைசிய ஜாதிப் பெண்ணைச்சேர்ந்து 
பெற்ற புத்திரன் பெயர் மாகிட்டியன் ; க்ஷத்திரியன் 
வைசிய ஜாதிப் பெண்ணைச் சோரத்தாற் சேர்ந்து பெ 
ற்ற புத்திரன் பெயர் விசன்மா, க்ஷத்திரியன் சூத்திர 
ஜாதிப்பெண்ணைச் சேரப்பிறந்த புத்திரன் பெயர் உக் 


38 


விசுவ பிரம புராணம் . 


கிரன் ; ஷத்திரியன் சூத்திர ஜாதிப்பெண்ணைச் சோ 
ரத்தாற் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் சூலிக்கி 
யன் . 


4 


வைசியன் பிராமண ஜாதிப் பெண்ணைச் சேர்ந்து 
பெற்ற புத்திரன் பெயர் கத்தா ; வைசியன் பிராமண 
ஜாதிப்பெண்ணைச் சோரத்தாற் சேர்ந்து பெற்ற புத் 
திரன் பெயர் மிலேச்சன் ; வைசியன் க்ஷத்திரிய ஜா 
திப்பெண்ணை சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் மாக 
தன் ; வைசியன் க்ஷத்திரியகுலப் பெண்ணைச் சோரத் 
தாற் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் அர்த்தகன் . 

வைசியன் வைசியஜாதிப் பெண்ணைச் சோரத் 
தாற் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் மணிகாரன் ; 
வைசியன் வைசியஜாதிக் கைம்பெணணைச் சேர்ந்து 
பெற்ற புத்திரன் பெயர் புளிந்தன் ; வைசியன் சூத்திர 
ஜாதிப்பெண்ணைத் தழுவிப் பெற்ற புச்திரன் பெயர் 
தௌஷியந்தன் ; வைசியன் சூத்திரஜாதிப்பெண்ணைச் 
சோரத்தாற் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் கடகா 
ரன் . 

சூத்திரன் பிராமணஜாதிப் பெண்ணைச் சோ அத 
னாற் பிறந்த புத்திரன் பெயர் சண்டாளன் ; சூத்திரன் 
பிராமணஜாதிப் பெண்ணைச் சோரத்தாற் சேர்ந்து 
பெற்ற புத்திரன் பெயர் பாகுதாயன் ; சூத்திரன் கூதி 
திரியர் குலத்திற் பிறந்த பெண்ணைச் சேர்ந்து பெற்ற 
புத்திரன் பெயர் வைதேகன் ; சூத்திரன் க்ஷத்திரிய 
குலத்திற் பிறந்த பெண்ணைச் சோரத்தாற் சேர்ந்து 

து 
பெற்ற புத்திரன் பெயர் பலதன் . 

சூத்திரனானவன் வைசிய குலப் பெண்ணைச் சேர் 
ந்து பெற்ற புத்திரன் பெயர் அயோகவன் ; சூத்திர 
னுக்கு வைசியஜாதிப் பெண்ணானவள் சோரத்தாற் 


பிராமணாதி வருணதரும முரைத்த வத்தியாயம் . 39 


பெற்ற புத்திரன் பெயர் சத்திரி ; சூத்திரனுங்கு அச் 
சூத்திர ஜாதிப்பெண் சோரத்தாற் பெற்ற புத்திரன் 
பெயர் மாலாசி தன் ; சூத்திரனுக்குச் சூத்திர ஜாதிக் 
கைம்பெண்ணானவள் பெற்ற புத்திரன் பெயர் உத் 


பலன் . 


பிராமணர் , க்ஷத்திரியர் , வைசியர் என்று சொல் 
பப்பட்ட இர் மூன்று வருணத்தாரும் மேன்மை பெ 
ற்று விளங்கானின்ற தங்கள் தங்கள் குல ஸ்திரீகளோ 
டு சேர்ந்து பெற்ற புத்திரர்கள் விதிப்படிச் செய்துக் 
கொள்ளவேண்டிய குற்றமற்ற உபநயன முதலிய கிரி 
யைகளை விதித்த ங்களில் கிரமப்படி செய்து 
கொள்ளாமலிருப்பார்களாயின் , காயத்திரிமுதலிய மந் 
திரங்களையும் அனுஷ்டிக்கும் யோக்கியமில்லாதவராய் 
வருந்துகின்ற விராத்திய ராவார்கள். 

பிராமண குலத்திற் பிறந்த விராத்தியனானவன் 
பிராமணஜாதிப் பெண்ணை தழுவிப்பெற்ற புத்திரன் 
பெயர் ஆவந்தியன் ; க்ஷத்திரிய குலத்திற்பிறந்த விராத் 
தியனான என் க்ஷத்திரிய ஜாதிப்பெண்ணை கலந்து பெ 
ற்ற புத்திரன் பெயர் மல்லன் . 

வைசிய குலத்திற் பிறந்த விராத்தியனானவன் 
வைசிய குலப்பெண்ணைச் சேர்ந் துபெற்ற புத்திரன் 
பெயர் சுதன்வனென்று சொல்லுவர் ; வைசிய குலத் 
திற்பிறந்த விராத்தியன் வைசியஜாதிப்பெண்ணைச் 
சோரத்தாற் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் மைத் 
திரன் . 


பிராமணஜாதிப் பெண்ணானவள் தௌஷ்டியந் 
தனைக் கூடிப்பெற்ற புத்திரன் பெயர் பலகண்டன் ; 
பிராமணஜாதிப் பெண்ணானவள் வைதேக னென்பவ 
னைக் கூடிப்பெற்ற புத்திரன் பெயர் இரசகன் ; பிரா 


கா 


40 

விசுவ பிரம புராணம் . 
மண ஜாதிப் பெண்ணானவள் நிடாதனென் பவனைச் 
சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் புட்பதனென்பர் , 
பிராமணஜாதிப் பெண்ணானவள் உக்கிரனென்பவ 
னைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் தக்ஷகன் . 

பிராமணஜாதிப்பெண் சண்டாளனைக் கூடிப்பெ 
ற்ற புத்திரன் பெயர் சுல பசன் ; பிராமண ஜாதிப்பெண் 
அந்தச் சுவபசனென்பனைக் கூடிப்பெற்ற புத்திரன் 
பெயர் குகபன் ; பிராமண ஜாதிப்பெண் அக்குகப 
னென்பவனைக் கூடிப்பெற்ற புத்திரன் பெயர் 
ணன் ; பிராமண ஜாதிப்பெண் அயோகனென்பவனைச் 
சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் சருமகாரன் . 

க்ஷத்திரியஜாதிப் பெண்ணவள் நிடாதநென் 
பவனைச் சேர்ந்து பெற்ற புத்தின் பெயர் பாமகன் ; 
க்ஷத்திரியஜாதிப் பெண்ணானவள் நாவி + னைக்கூடிப் 
பெற்ற புத்திரன் பெயர் வேணுகன் ; க்ஷத்திரியஜாதிப் 
பெண் மாகதனென்பவனைக் கூடிப்பெற்ற புத்திரன் 
பெயர் கனகன் ; க்ஷத்திரிய ஜாதிப் பெண் விராத்திய 
னென்பவனைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் 
அஸ்திகன் . 

க்ஷத்திரிய குலப் பெண் வைதேகனோடு சேர்ந்து 
பெற்ற புத்திரன் பெயர் வர்த்தன சாலிகன் ; கூத்தி . 
ரிய குலப்பெண் கரணனென்பனைச்சோ அதனாற் 
பிறந்த புத்திரன் பெயர் சருமகான்; ஷத்திரியகுலப் 
பெண் சண்டாளனுக்குப் பெற்ற புத்திரன் பெயர் 
தண்டகபோலன் ; க்ஷத்திரியகுலப்பெண் கனகனென் 
பவனை மன மகிழ்ச்சியோடு கூடிப்பெற்ற புத்திரன் 
பெயர் மார்க்கவன் . 

வைசியஜாதிப்பெண்பாரசவனென்பானை க்கூடிப் 
பெற்ற . புத்திரன் பெயர் சல்லன் ; வைசியஜாதிப்பெண் 


பிராமணாதி வருணதரும முரைத்த வத்தியாயம் . 41 
மாகிட்டியனென்பவனைக் கூடிப்பெற்ற புத்திரன் பெ 
யர் வந்திகன் ; வைசிய ஜாதிப்பெண் நிடாதனென்ப 
வனைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் வாடதானன் ; 
வைசிய ஜாதிப்பெண் உக்கிரனென்பவனைச்சேர்ந்து பெ 
ற்ற புத்திரன் பெயர் கண்ட கன் ; வைசியஜாதிப்பெண் 
ணானவள் கரணனென்பவனோடு சேர்ந்து பெற்ற புத் 
திரன் பெயர் சற்பன் ; வைசியகுலப்பெண் சற்பனென் 
பவனோடு கூடிப்பெற்ற புத்திரன் பெயர் சவுண்டி கன் ; 
வைசிய ஜாதிப்பெண் சவுண்டிகனென்பவனைச் சேர 
அதனாற்பிறந்த புத்திரன் பெயர் சாத்துவதன் ; வைசிய 
ஜாதிப் பெண் சாத்தவ னென்பவனைச் சேர அதனாற் 
பிறந்த புத்திரன் பெயர் தசியு . 

சூத்திரஜாதிப் பெண்ணானவள் நிடாதனென்ப 
வனைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் பைரவன் ; 
சூத்திர ஜாதிப்பெண் சண்டாளனைச் சேர்ந்து பெற்ற 
புத்திரன் பெயர் ஆசிரயிகன் ; சூத்திரஜாதிப்பெண் 
மாகதனென்பவனைச் சோ அதனாற் பிறந்த புத்திரன் 
பெயர் கரண்டன் ; சூத்கிரஜாதிப்பெண் பலதனென் 
பவனைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் சாமுத்தி 
ரன் ; சூத்திரகுலப்பெண் தசியுனென்பவனைச்சேர்ந்து 
பெற்ற புத்திரன் பெயர் மாலாகாரன் ; சூத்திர குலப் 
பெண் சாத்துவத னென்பவனைச் சேர்ந்து பெற்ற 
புத்திரன் பெயர் கைவர்த்தன் ; சூத்திர குலப்பெண் 
சவுண்டிக னென்பவனைக் கூடிப் பெற்ற புத்திரன் 
பெயர் நீலகாரன் ; சூத்திர குலப்பெண் தண்டக போல 
னென்பவலுக்குப்பெற்ற புத்திரன் பெயர் வர்னாகரன் 

பிராமணன் அயோக வஜாதிப் பெண்ணைச்சோ 
அதனாற் பிறந்த புத்திரன் பெயர் பிங்களன் ; முறை 
மையிற் பிறந்த சவனனென்பவன் அம்பட்ட ஜாகிப் 
பெண்ணைச்சேர அதனாற் பிறந்த புதல்வன் பெயர் 

6 


4 ? 


விசுவ பிரம புராணம் . 


நர்த்சகன் ; மேற் சொல்லிய மாகிட்டிய னென்பவன் 
கரணஜாதிப் பெண்ணைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் 
பெயர் மாதங்கன் ; மல்லனென்பவன் விச்சிலைஜாதிப் 
பெண்ணைச்சேர அதனாற் பிறந்த புத்திரன் பெயர் 


நடன் . 


சற்பனென்பவன் க்ஷத்திரிய ஜாதிப்பெண்ணைப் 
புணர்ந்து பெற்றபுத்திரன் பெயர் திரமிளன் ; நிடா 
தெனென்பவன் காரோசரும ஜாதிப்பெண்ணைத் தழு 
விப்பெற்ற புத்திரன் பெயர் சர்மசீவி ; அயோகனென் 
பவன் . லேகார ஜாதிப்பெண்ணைச் சேர்ந்து பெற்ற 
புத்திரன் பெயர் நீலா திவன்ன உக்கிரேதா . 

சத்தாவென்பவன் உக்கிரஜாதிப்பெண்ணைச் சேர் 
ந்து பெற்ற புத்திரன் பெயர் சுவபாகன் ; சூத்திரன் 
நிடா சஜாதிக் கன்னிகையைக் கூடிப்பெற்ற புத்திரன் 
பெயர் குக் தடன் ; வைதேகனென்பவன் அம்பட்ட 
ஜாதிப் பெண்ணைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் 
வேணன் ; அந்த வேணனென்பவன் சூத்திரஜாதிப் 
பெண்ணைச்சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் புல்கசன் , 

மேன்மையிற் சிறந்த பிராமணன் உக்கிரஜாதிப் 
பெண்ணுடனே சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் 
ஆவிரதன் ; குற்றமற்ற பிராமணனானவன் அம்பட்ட 
ஜாதிக் கன்னிகையைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் 
பெயர் அபீரன் ; பிராமணன் அயோகவஜாதிப்பெண் 
ணைச்சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் திக்குவணன் ; 
தண்டகபோல னென்பவன் பிராமணஜாதிப் பெண் 
ணைச் சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் கசன் . 

தசியுவென்பவன் அயோகவப் பெண்ணைச் சேர் 
ந்து பெற்ற புத்திரன் பெயர் சைரந்திரியன் ; வைதேக 
னென்பவன் அயோகவ ஜாதிப்பெண்ணைச் சேர்ந்து 


பிராமணாதி வருணதரும முரைத்த வத்தியாயம் . 43 


பெற்ற புத்திரன் பெயர் மைத்திரேயன் ; நிடாதனெ 
ன்பவன் அயோகவஜாதிப்பெண்ணைச் சேர்ந்து பெற்ற 
புத்திரன் பெயர் பார்க்கவன் ; கரண்டனென்பவன் 
அழகியவிதேகஜாதிப் பெண்ணைச் சேர்ந்து பெற்ற 
புத்திரன் பெயர் காருவாரன் . 

சண்டாளனென்பவன் வைதேகஜாதிப் பெண் 

னே சோப்பிறந்த புத்திரன் பெயர் பாண்டுசோ 
பாகன் ; நிடாதனென்பவன் வைதேகஜாதிப் பெண் 
ணைச்சோ அதனால் உற்பவித்தவன் ஆகிண்டிகன் ; 
சண்டாள னென்பவன் புல்கஜஜாதிப் பெண்ணைச்சேர் 
ந்து பெற்ற புத்திரன் பெயர் சோபாகன் ; மேற்சொ 
ல்லிய நிடா தஜாதிப் பெண்ணானவள் சண்டாளனைச் 
சேர்ந்து பெற்ற புத்திரன் பெயர் அந்தியாவசாயி , 


ணு 


மேற்சொல்லியபடி உயர்ந்த குலத்திற் பிறந்த 
ஆடவரும் , தாழ்ந்தகுலத்திற் பிறந்த மாதர்களும் , தாழ் 
ந்த குலத்துப் புருடரும் உயர்ந்த குலத்து மாதரும் கா 
மாந்த காரத்தினாலே முறைபிறழ்ந்த தேகசம்பந்தப் 
பட்டதனாற் பிறந்த புத்திரர்களின் பெயர் பலவாகும் . 
அப்பெயர்களை யெல்லாம் விரிவாக எடுத்துச்சொல்வ 
தற்கு அவைகள் என் சொல்லளவில் அடங்காவாம் . 
எவ்வுலகத்தி லுள்ளவர்களும் துதிக்கும்படி விளங்கா 
நின்றவிசுவேசுவான் ஆன்மாக்கள் மலபரிபாக மடை 
யவேண்டுமென்னுங் காருணியத்தா லருளிச்செய்த 

தங்களிற் கூறும் விதி விலக்குகளினின்றும் தவ 
ராமல் கடக்கின்ற நல்லொழுக்கத்தினை யுடையவர்கள் 
எந்த குலத்திற் பிறந்தவரா யிருந்தாலும் பல நன்மை 
களையும் பெற்று வாழ்வார்கள் . 

கேளும் சுவிரதமகாராஜனே ! இதுவரையில் பிரா 
மணர் முதலிய நான்கு வருணபேத வொழுக்கங்களை 


44 


விசுவ பிரம புராணம் . 


யும் அனுலோமர் முதலிய சங்கரஜா தியர்களின் பெயர் 
களையும் ஒருவாறெடுத்துச் சொன்னோம் ; இனி இப் 
பூமியிலுள்ள எல்லா ஜாதியர்களுக்கும் பொதுவாயுள்ள 
தருமங்க ளென்னவெனில் : 


அனபு 


அருளே திருமேனியாகக் கொண்ட புகழினை 
யுடைய விசுவேசுவரனை வழிபடுசலும் , நல்லறி வொ 
ழுக்கங்களிற் சிறந்த மேலோர்களை வணங்குதலும் , 
இம்மை மறுமை வீடென்னு மூன்றனையும் தருவதற் 
கேதுவாகிய தருமங்களைச் செய்தலும் , தென்புலத் 
தார் முதலியோர் மகிழும்படி இல்வாழ்க்கைத் தருமங் 
களிற்றவறாமல் நடத்தலும் , கற்பிற்சிறந்த மனைவியுட 
னே மருவி மனமொச்த வாழ்கலும் , பிறராற் பழிக் 
கப்படாத நல்ல புத்திரர்களைப் பெறுதலும் , பிறவுயிர் 
களின்மே லருள் பிறக்தற் தக் 

லருள்பிறக்தற்குக் காரணமாகிய 
டையவரா யிருத்தலும் , தம்மையடைந்த விருந்தினர் 
களுக்கு உண்டிமுதலியயை யுகலி உபசரித்தலும் , 
மனத்தின்கணிகழும் பேரு வகையை வெளிப்படுப்பன 
வாகிய இனிய சொற்களைச் சொல்லுதலும், பிறர் 
தமக்குச் செய்த உபகாரத்தை மறவா மலறிந்து நடத்த 
லும் , பகைவரென்றும் , சிநேகரென்றும் , உறவின 
ரென்றும் நினையாமல் யாவரிடத்தும் ஒரு தன்மை 
யால் நடத்தும் நடுநிலை தவறாமையும் , மனவாக்குக் கா 
யங்களைத் தீயகருமங்களிற் செல்லவிடாமையும் , தங் 
கள் வருணங்களுக்குரிய நல்லொழுக்கங்களைத் தவறாத 
படி இனிதாகப் பாதுகாத்தலும் , சொப்பனாவஸ்தையி 
லும் , காம மயக்கத்தாற் பிறன் மனையாளிடத்துப் போ 
கநலத்தை விரும்பாமையும் , ஒரு காரணத்தினாலாவது 
அறிமையினாலாவது ஒருவன் தமக்குத் தீங்கு செய்த 
போதிலும் அத்தீங்சையாவரும் புகழும்படி பொறுத் 
துக் கொள்ளுதலும் , பிறருடைய செல்வம் புகழ் முத 


பிராமணதி வருணதரும் முரைத்த வத்தியாயம் . 45 


லியவற்றைக்கண்ட விடத் துண்டாகும் பொராமையை 
யறவே யொழித்தலும் , பிரர்பொருளை அபகரியா திரு 
த்கலும் , பிரரைக் காணாத விடத்தில் இகழ்ந்து பேசன் 
முதலிய சொற்குற்றங்களைச் செய்யாதிருத்தலும் , தமக் 
கேனும் பிறருக்கேனும் அறமுதலிய புருஷார்த்தங்க 
ளிலொன்றினையுந்தாராத வீண் வார்த்தைகளைப் பேசா 
கிருத்தலும் , தரும விரோதமான பாவகாரியங்களைச் 
செய்யாதிருத்தலும் , மனகிழ்ச்சியுடனே எப்போதும் 
பிரருக்குக் தங்கங்ளாலியன்ற வுபகாரங்களைச் செய்து 
வருதலும் , யாசிப்பவர்களுக்கு இல்லை யென்னாமற் 
கொடுக்கக்கூடியவைகளைக் கொடுத்தலும் , இல்லறம் துற 
வறம் என்னு மிரண்டு தருமங்களினின்றுந்தவறாதபெ 
ரியோர்களுங்கண்டு சந்தோஷிக்கும்படி இம்மை மறு 
மை ன்னு மிரண்டிடத்தும் உருகியைத் தருவதா 
ன புகழைச் சம்பாதித்தலும் , அறம் , பொருள் , இன் 
பம் , வீடு என்னும் உறுதிப் பொருள்களைக் காணுதற் 
( தக் கருவியாயுள்ள நூல்களைக்கற்று அவற்றுள் விதி 
த்தபடி நடத்தலும் , வாசித்துணர்ந்த பெரியோர்களாற் 
சொல்லப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டுத் தெளிவடை 
சலும் , தாங்கற்ற கல்வி கேள்விகளா லுண்டாகிய அறி 
வோடு அவற்றின் பேதா பேதங்களைப் பகுத்தரியும் 
கூறிய புத்தியுடையவரா யிருத்தலும் , காமமுதலிய 
பகைவர்க்கங்க ளாரினையும் தம்மிடத்துண்டாகாதபடி 
நீக்கி நடத்தலும் , அறிவொழுக்கங்களிற் சிறந்த மே 
லோர்களைத் தமக்குத் துணையாகக் கொள்ளுதலும், 
அற்பர்களுடைய சினேகத்தையறவே யொழித்தலும் , 
தாஞ்செய்யத்தொடங்கிய காரியங்களை கன் காராய்ந்து 
செய்யும் திறமுடையவனா யிருத்தலும் , தமக்குரிய 
தொழிலாளர்களின் பிறப்பு , குணம் , அறிவு முதலிய 
வற்றைப் பலவகையிலு மாராய்ந்து எல்லாவற்றிலுஞ் 
சிறந்தவராயின் , அவரிடத்து நம்பிக்கைவைத்து நடத் 


46 


விசுவ பிரம புராணம் . 


தலும் , தம்மைச் சார்ந்த வுறவினரைத் தாம் வறுமைப் 
பட்ட விடத்தும் பாதுகாத்தலும் , நியாயவிரோதமா 
ன காரியங்களைச் செய்யா தொழித்தலும் , எல்லாவுயிர் 
களிடத்தும் மிகுந்த கருணையுடையவரா யிருத்தலும் , 
சோம்பலில்லாதிருத்தலும் , எப்போதும் தக்கமுயர்ச்சி 
யிலேயே மனம்வைத்து நடத்தலும் , வருமை முதலிய 
வற்றாற்றமக்குத் துன்பம்வந்த விடத்தும் அதுகாரண 
மாக மனங்கலக்கா திருத்தலும் , பிறருடைய மனக் 
கருத்தை குறிப்பினாலரிந்து அன்போடு நடத்தலும் , 
சபைத்திறமரிந்து பேசத்தொடங்குமிடத்து அஞ்சா 
மற் பேசுந் திறமுடைமையும் , பொருளைச் சம்பாதிக் 
கும் திறமுடையவராயிருத்தலும் , மனதுக்கு இனிமை 
யைத்தராநின்ற நற்குணமுடைய சிநேகரைப்பொரு 
ந்தியிருத்தலும் , கோபமுதலிய காரணங்களாலுண்டா 
கும் உட்பகை புறப்பகையென்னு மிருவகைப்பகையு 
மில்லா திருத்தலும் , பெரியோர்களைப் பழித்து அவ 
மதியா திருத்தலும் , காமங்காரணமாகப் பேதைமையு 
டையாராகிய பெண்களின் சொல்வழி நடவாதிருத்த 
லும் , பரத்தையரிடத்துண்டாகும் போகருகர்ச்சியை 
விரும்பாதிருத்தலும் , மேலோர் இகழ்ந்து சொல்லும் 
கள்ளுண்ணாகிருத்தலும் , சூதாடுதலை நினையா திருத்த 
லும் , ஆகாரம் தொழில் முதலிய பேதங்களா லுண்டா 
கும் கொடிய வியாதிகளுக் கிடங்கொடாதபடி அவை 
களைச் சரிவர நடத்தலும் , தங்கள் தங்கள் குலாசார தரு 
மங்களிற் றவறா திருத்தலும் , தங்கள் வருணாச்சிரமநிலை 
களிற்றவறாது நடத்தலும் , தாம் பிறந்த குடியைப் பல 
வாற்றானுமுயர்வடையச்செய்யும் திறமுடையவராயிரு 
த்தலும் , தரித்திரத்திற் கிடங்கொடாதிருத்தலும் , எப் 
போதும் பிறர் தம்மைப் பழிக்கும்படி . பிறருடைய 
தலைவாயிலிற்சென்று யாசியா திருத்தலும் ,மற்றும் பல 
வகைப்பட்ட இவைபோல்வனவாகிய நல்லொழுக்கங் 


பிராமணாதி வருணதரும முரைத்த வத்தியாயம் . 47 


களை யெல்லாம் தருமசாஸ்திரங்களில் விதித்த முறை 
மைப்படி அனுசரித்து நடத்தல் எல்லா வருணத்தார்க் 
குமுரிய பொதுவாகிய தருமங்களாகும் . 

இதுவரையும் பெருமை பொருந்திய பிராமணர் , 
சுகத்திரியர் , வைசியர் , சூத்திரர் என்னும் நான்கு ஜா 
கியர்களின் றன்மையையும் , இந்த நான்கு ஜாதிகளில் 
மாதரும் , ஆடவரும் முறைபிறழ்ந்து கலத்தலினாலுண் 

கிய சங்கா ஜாதிகளின் றன்மையையுஞ் சொன் 
னோம் ; இனி ஒப்பிலாத முனிவர்களும் , தேவலோக 
தைக் காக்கின்ற இந்திரன் முதலாகிய தேவர்களும் , 
வேண்டுதல் செய்ய அவர்களுக்கு அழகுமிகுந்த பிரம 
தேவன் திருவாய்மலர்ந்தருளிய உண்மையாகிய பிரம 
வமிசத்தைச் சொல்லுவோமென்று காளத்தி மகாமு 
னிவர் கூறுகின்றார் . 
பிராமணாதி வருணதரும முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


HA 


பத்தாவது 
பிரமவமிச முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! காதிமகாராஜா 
வின் புத்திரனாகிய கவுசிகனென்னும் பெயரையுடைய 
விசுவாமித்திர மகாராஜாவானவன் தருமநெறி வழுவா 
மல் தன தாணையைச் செலுத்தி உலகத்திலுள்ள ஜீவா 
ன்மகோடிகளை இரணித்து வரும் பொழுது ஒருநாள் 


48 


விசுவ பிரம புராணம் . 


மந்திரிமுதலிய சகல சயினியங்களுடனே காட்டி 
னிடத்துச் சென்று வேட்டையாடிக்கொண்டிருக்கிற 
சமயத்தில் ஒருமானைக்கண்டு அந்த மானைப் பிடிக்கும் 
பொருட்டு அதன் பின்னே தொடர்ந்து நெடுந்தூரஞ் 
சென்றும் அகப்படாமையினாலே சோர்வடைந்து பசி 
யினாலும் , தாகத்தினாலும் மெலிந்து , ஒருவனத்தை 
யடைந்து அந்தவனத்திலுள்ள தடாகத்தின் ஜலத்தை 
யுண்டு சிறிது வருத்தம் நீங்கி யிருக்கின்ற பொழுது 
அவ்விடத்து வந்த சில முனிவர்களாலே வசிஷ்ட மகா 
ரிஷியினது அழகிய வனமென்று தெரிந்து கொண்டு 
வசிஷ்ட மகாரிஷியினிடம் போய் வணங்கி நிற்க தவத் 
தையுடைய வசிஷ்டமுனிவன் ஆசீர்வாதஞ் செய்து 
வீற்றிருந்து தயை செய் என்று சொல்ல அவ்வாறே 
தகுதியான விடத்தி லிருந்தபொழுதில் நீ இவ் விடத் 
திற்கு வந்தபடியால் , உனக்கு விருந்து செய்வேன் 
உன்னுடன் கூடி வந்திருக்கின்ற சேனைகளுடனே 
இனிதாக உண்டு போவென்றான் . 


இவ்வாறு சொல்லி வசிஷ்ட முனிவன் காமதே 
னு ை அழைத்து , நீயே இவர்களுக்கெல்லாம் அறுசு 
வை பொருந்திய பதார்த்தங்களுடனே உணவைச் சுர 
ந்தருள்வாயென்று நியமிக்க அப்பொழுது அந்த காம 
தேனுவான து பற்பல பெண்களாகி விசுவாமித்திர 
னுக்கும், அவனது சேனைகளுக்கும் , ஆகாரங்களைப் 
படைத்து அவர்களெல்லாம் திருப்தியாகப் போஜ்னஞ் 
செய்த பின்பு சந்தனம் , தாம்பூல முதலியவை யெல் 
லாம் அன்புடனே கொடுத்து , தெய்வத்தன்மையுடைய 
காமதேனுவானது , தன்னுருவ மடைந்ததை யரிந்து 
விசுவாமித்திர மகா ராஜன் விருப்பத்துடனே வசிஷ்ட 
முனிவனிடம் போய் வணங்கி அரிய தவத்தையுடைய 
வசிஷ்ட முனிவரே என்னுடனே வந்த பலவாகிய 


பிரமவமீச முரைத்த வத்தியாயம் . 


49 


த 


சேனைகளுக்கெல்லாம் உணவு நல்கிய தெய்வத்தன்மை 
யுடைய பசுவை எனக்குக்கொடுத்தருள வேண்டுமென் 
றுகேட்க வசிஷ்ட முனிவன் விசுவாமித்திரனைப் பார் 

அரசனே ! இந்தக் காமதேனுவானது பாற்கடலி 
னிடக் திண்டாகி இந்திரனாக்ஞையி விருக்கின்றது 

தலால் , அந்தக் காமதேனுவானது எனக்குச் சொ 
ந்தமல்லவென்று சொல்லி ; அது வருவதானால் நீ உன் 
வலிமையினால் கொண்டுபோவென் மாத்திரத்தில் ,, 
விசுவாமித்திரன் காமதேனுவை கட்டிக்கொண்டு புறப் 
படும் போது அந்தப் பசுவானது , அக்கட்டினை அறுத் 
துக் கொண்டு வசிஷ்டமுனிவரிடம் வந்து வணங்கி ஓ 
முனிவர் பெருமானே ! அன்புடனே விசுவாமித்திரனு 
க்கோ என்னைக் கொடுக்கிறாயென்று கேட்டது . 


ம 


இவ்வாறு கேட்ட காமதேனுவை நோக்கி வசிஷ் 
டமுனிவன் நான் கொடுத்தேனல்லேன் , அரசன்றா 
னே உன்னைப் பிடித்துக் கொண்டுபோகத் தொடங்கி 
னானென்று சொல்லக் கேட்ட காமதேனுவானது ; 
பெருங்கோபமடைந்து தன்னுடம்பின் மயிரைச் சிலி 
ர்த்தது , அப்பொழுது அப்பசுவினிடத்து ஆயுதங்களு 
டனே பலவாகிய வீரர்களுண்டாகி விசுவாமித்திரன் 
சேனை களெல்லாவற்றையுங் கொன்றார்கள் . 


சேனைகளெல்லா மாய்ந்ததை நோக்கி விசுவாமித் 
திரன் குமாரர்கள் கோபமெய்தி , இப்படியாகச் செய் 
தது பசுவின்றிறமன்று , வசிஷ்டமுனிவனது வஞ்சக 
மேயென்று ஆயுதங்களுடனே ஆரவாரித்து , வசிஷ்ட 
முனிவன்மே லெதித்தார்கள் ; அப்போது வசிஷ்ட 
முனிவன் கண்களிலே செருப்பெழும்படி விழித்த 
பார்த்தலோடும் அரசன் குமாரர்களெல்லாம் மர 
மடைக்கு வெந்து சாம்பாயினார்கள். 

7 


50 


விசுவ பிரம புராணம் . 


* இவ்வி சமாக நறுபுக்கிரரும் இறந்ததை விசுவர் 
மித்திரன் கண்டு மிகுந்த கோபமுடையவநாகி , வில்லை 
வளைத்து அளவில்லாத பாணங்களைப் பிறயோகித்தா 
ன் ; அதைக்கண்ட வசிஷ்ட முனிவனும் தமது கையி 
லிருந்த யோகதண்டத்தை நோக்கி நீ எஎதிர்த்திடுகவெ 
ன்று ஏவினான் . 

விசுவாமித்திரன் பிரயோகிக்க தேவதாஸ்திரமுத 
லிய படைக்கலங்க ளெல்லாவற்றையும் வசிஷ்டமுனி 
வனது தண்டமானது விழுங்கிப் பிரகாசித்தலை விசுவா 
மித்திரன் பார்த்து தவத்தையுடைய முனிவர்களது 
வல்லமையே சிறப்புடையதன்றி கடல் சூழ்ந்த உல 
கமுழுவதையும் ஆளுகின்ற வல்லமையும் ஒரு வல்ல 
மையாகுமோவென்ற தீர்மானித்து , விசுவாமித்திரன 
னவன் வசிஷ்ட முனிவன் செய்த வெற்றிச்செயலையே 
மனத்தினால் நினைத்துக் கீழ்திசையை அடைந்து சிற 
த்தி தவவேடத்தரித்துத் தவஞ செய்கின்றபோது இந்தி 
ரன் பார்த்து அந்தத்தவத்தால் தனக்குத் துன்ப முண் 
டாகு மென்று அந்தத்தவத்தைக் கெடுப்பதற்காகத் தி 
லோர்த்தமையென்று சொல்லப்பட்ட தெய்வப்பெண் 
ணை யேவினான் 


இந்திரன் ஏவலால் வந்த திலோர்த்தமையினது 
அழகைக்கண்டு மதி மயங்கிக் தவத்தைவிட்டு அவ 
ளின்ப நுகர்ந்திருந்து பின்பு தெளிந்து இந்திரன்பண் 
ணின கபடமிதுவென்று கோபத்து திலோர்த்தமை 
யைப் பார்த்து நீ பூலோகத்துப் பெண்ணாவாயென்று 
அனுப்பி விட்டுப் போனான் . 


இவ்வாறு சென்ற விசுவாமித்திரன் தென் திசை 
யை யடைந்து தவத்தைச் செய்யுஞ்சமயத்தில் வெற்றி 
பொருந்திய திரிசங்குவென்று சொல்லப்பட்ட அரச 


பிரமவமிச முரைத்த வத்தியாயம் . 


51 


னானவன் தன் குருவாகிய வசிஷ்ட முனிவனை யடுத் 
துச்சரீரத்துடன் சுவர்க்கத்தையடைய எனக்கு அருள் 
செய்க வென்று பிரார்த்தித்தான் ; அதற்கு ஆசாரிய 
னாகிய வசிஷ்ட முனிவன் ஆயுள் கழிந்த பின்பு அடை 
வாயென்று சொன்னான் . 

அதைக்கேட்ட திரிசங்குராஜன் ஐயனே ! உன 
க்கிசையா தாகில் வேறு எவரைக்கொண்டாவது நான் 
அதைக்குறித்து யாகஞ்செய்வேனென்று சொல்ல , 
அதைக்கேட்ட வசிஷ்ட முனிவன் கோபித்து அரச 
னே ! பூர்வாசாரியனைவிட்டு உனக்குத் தகுதியான காரி 
யங்களைச் செய்யப்பட்டவனைத் தேடினை அதனாலே 
நீ நீசனாவாயென்று சபித்தான் . 

வசிஷ்ட முனிவனிட்ட சாபத்தால் திரிசங்குரா 
ஜன் அழகிழந்து வேற்றுருவடைந்து ஊருக்குவர எல் 

ரு மிகழ்ந்து பேசுதலாலே காட்டினிடத்துச் செ 
ன்று சிலநாள் கழித்து வருகையில் , ஒருநாள் கவுசிக 
னென்கிற பெயரையுடைய விசுவாமித்திர ராஜன் 
வசிக்கின்ற சோலையை அடைய , அந்த விசுவாமித்தி 
ரன் , இவ்விடத்தில் வந்த நீயாரென்று கேட்டான் . 

இவ்வாறு கேட்டவுடன் மேல் நடந்த செய்திக 
ளெல்லாவற்றையு மெடுத்துச்சொல்லி வணங்கிகின்ற 
திரிசங்கு ராஜனை விசுவாமித்திரன் பார்த்து பெரிய 
யாகத்தை விதிப்படிமுடித்து சுவர்க்கலோகத்தை உன் 
க்குக் கொடுப்பேனென்று சொல்லி யாகஞ் செய்தற் 
பொருட்டு முனிவரை யழைக்க முனிவரெல்லாம வந் 
து கூடினார்கள். 

விசுவாமித்திரன் சலியாது நின்று யாகத்தைமு 
டித்து , தேவர்களை வரக்கடவீரென்று அழைத்தான் . 
அவர்கள் வராமலிருந்தமையால் , கோபித்து , தவவலி 


52 


விசுவ பிரம புராணம் . 


மையினால் நானே சொன்னேன் நீசுவர்க்கலோகத்தை 
அடையக்கடவாயென்று ஆக்ஞாபித்தான் ; அப்படி ஆக் 
ஞாபித்தவுடனே திரிசங்தராஜன் விமானத்தின்மே 
லேறி சுவர்க்கலோகத்தை யடையச் சென்றான் . 

அந்த திரிசங்தராஜன் சுவர்க்கலோகத்தையடை 
யச்செல்லத் தேவர்கள் கண்டு சண்டாளனாகிய நீ இவ் 
விடத்திற்கு வருவதற்குக் காரணம் யாது உலகத்திற் 
நானே பொருந்துகவென்ற தள்ள , திரிசங்கு ராஜன் 
தாரமில்லாமல் குப்புற்று விழும்போது பெருமை 
பொருந்திய விசுவாமித்திர முனிவனே ! அடைக்கல 
மென்று சொல்ல , அதைக் கேட்ட விசுவாமித்திரமுனி 
வன் உயரவெழும்பித் திரிசங்கு ராஜனே நில் நில்லெ 
ன்று சொல்லி ஆரவாரஞ் செய்தான் .. 

அப்படி ஆரவாரஞ் செய்த விசுவாமித்திரன் பெ 
ருங் கோபத்துடன் எமது சொல்லை மதிக்காமல் அவ 
மதித்த தேவர்கள் பதவி முதலாக விளங்காநின்ற பதி 
விகளையும் , நக்ஷத்திரங்களையும் , கிரகங்களையும் இயங்கி 
யற்பொருள் நிலையயிற்பொருள்களாகிய எல்லாவற்றை 
யும் வேறாக வுண்டாக்குவேனென்று நினைக்குங்காலத் 
தில் தேவலோகத்திலுள்ள தேவர்களும் , முனிவர்களு 
ம் , ஒருங்தசேர்ந்து , முனிவர் பெருமானே , ஷமித்த 
ருள்வாயென்று சொல்லி உன்னிடத்தில் வந்து அடை 
க்கலம் புகுந்தவனைக் காப்பாற்றுதல் தருமமேயாகும் ; 
ஆதலால் அந்த திரிசங்குவென்பவன் கக்ஷத்திரக்கூட் 
டங்களுடனே நீங்காது சேர்த்திருக்கக்கடவனென்று 
சொல்லித்தேவர்களும் முனிவர்களும் போனபின்புமே 
ற்றிசையை அடைந்து பெருமை பொருத்திய தவத் 
தை முயன்று செய்யுங்காலத்தில், உலகத்தைப்பரிபா 
லனஞ் செய்யும் அம்பரீஷ மகாராஜாவென்பவன் புரு 
ஷமேதயாகஞ் செய்வதற்கு ஒரு சிருவினைக் கொள் 


பிரமவமிச முரைத்த வத்தியாயம் 


53 


ளும் பொருட்டு வேண்டிய பொருள் காைத் தேர்மேல் 
வைத்துக் காடுகளிற்போய்த் தேடிவருகையில் தவத் 
கனா லுயர்ந்த இரிசிக முனிவன் வசிக்கின்ற காட்டை 
யடைந்து , அம்பரீஷமகாராஜன் அவரைக் கேட்க அம் 
முனிவரும் முனிவர் பத்தினியும் உடன்பட்டார்கள் ; 
ஆயினும் , அவர்கள் புத்திரர் மூவருள் தாயானவள் 
ளைவனாகிய சுனகன் எனக்கே யுரியவனென்றாள் ; தந் 
சையானவன் மூத்தவனாகிய சுனப்புச்சன் எனக்கே 
யுரியவனென்றான் ; இருவரு மிப்படிச் சொன்னவள 
வில் எஞ்சிநின்ற சுனச்சேபனென்கிற புத்திரன் அவ் 
விருவருடைய அறியாமைக்குச் சிறித்து அந்த அரச 
னைப்பார்த்து என் பிசாவினது தரித்திரமானது , அற 
வொழியும்படி விரும்புவ தாகிய கிரவியத்தைக்கொடுத் 
தருள் பாயென்று சொன்னான் . 


இவ்லி தமாகச் சொல்லித் தந்தையைத் தொழுது அர 
சனது தேர்மேலேறிச்செல்லும்போது சூரியபகவான் 
ஆகாயத்துச்சியிற் பிரவேசித்தான் அவ்விடத்தில் அர 
சன் தேர்விட்டிறங்கி மாத்தியானிகத்திற்குரிய கரும 
மாகிய கடன்களைச்செய்யாநிற்க இறங்கி நின்ற சிருவ 
னாகிய சனச்சேபனும் நியமங்களைச் செய்யப்போ 
னான் . 


அச்சிருவன் போயின அவ்விடத்தில் கனெ 
ன்னும் பெயரையுடைய விசுவாயத்திரனைக் கண்டு 
மனக்கவலையுடனே வணங்கிகின்ற சிறுவனை அம்மு 
னிவன் பார்த்து மனவருத்தத்துக்குக் காரணமென்ன 
சொல்லுகவென்று கேட்க , முனிவனை நோக்கி என் 
னைப்பெற்ற தாயாகிய உனக்கு மூத்தவள் என் பிதா 
வின் சம்மதப்படி திரவியத்தைப் பெற்றுக்கொண்டு 
என்னை அமானுக்குக்கொடுத்தாளென்று சொன்னான் . 


54 


விசுவ பிரம புராணம் . 


விசிவாமித்திரமுனிவன் தன்மைத்துனனுந் கம 
க்கையுங் கொடுத்த முறையைக் கேட்டு மருமகனே ! 
நீ அஞ்சாதே , உனக்கு இரண்டு மந்திரங்களை உபகே 
சிக்கின்றேன் ; நீயாகத்தம்பத்தை யணைந்து ஜபித்துக் 
கொண்டிருப்பாயாகில் , தேவர்களெல்லாம் வந்து சே 
ருவார்கள் யாகமும் முடிவும் , உன்னுயிருக்கு முடி 
வண்டாகமாட்டா வென்று சொல்லி உபதேசித்தான் ;; 
அச்சிறுவனும் அரசனிடத்தில் வந்து சேர்ந்தான் 

அரசனாற் செய்யப்பட்ட யாகத்தம்பத்தை யணை 
ந்து விசுவாமித்திர முனிவன் சொன்ன பிரகாரமே 
அந்த மந்திரங்களை ஜபிக்க அவ்விடத்தில் பிரமன் முத 
லிய தேவர்களெல்லாம் வந்து கூடி வேதவிதிப்படிச் 
செய்கிற யாகத்தையும் , சிறுவனுயிரையும் காத்தார்கள் . 
விசுவாமித்திர முனிவன் வடதிசைக் கேகினான் 

விசுவாமித்திர முனிவன் வட திசையிற் சென்று 
பொருத்திய பஞ்சேந்திரியங்களையு நிக்கிரகித்து யக் 
ஞத்தாலாகிய விபூதியைச் சரீரமுழுவதும் உத்தூளன 
ஞ் செய்து ருத்திராக்ஷ மணிகளை யணிந்து மாவுரி 
தரித்துப் பஞ்சாக்கினி மத்தியில் சகலமந்திரங்களுக்கு 
மூலமாகிய பிரணவத்தை உள்ளத்தில் தியானித்து , 
அனேகவருஷகாலம் தவத்தைச் செய்தான் ; அவ்வாறு 
செய்த தவத்தினாலுண்டாகிய அக்கினியின் புகையா 
னது , எவ்விடத்திலும் கலந்து இருள் நீங்காது போர் 
த்துக்கொண்டதனாலே எல்லாவுலகமு நடுங்கினது 

தேவர்களெல்லாம் பயமடைந்தார்கள் ; எட்டுத்தி 
சைகளிலுமுள்ள அஷ்டகஜங்களும் மயக்கமடைந்தன ; 
இந்திரன் முதலிய அஷ்டதிக்குபாலர்களும் பிரமித 
தார்கள் ; நிலையியற் பொருள் இயங்கியற் பொருள்களா 
கிய எல்லாந் தளர்வடைந்தன ; அக்காலத்தில் பிரமதே 


பிரமவமி ச முரைத்த வத்தியாயம் . 


55 


வன் தேவர்களெல்லாந் தன்னைச் சூழ்ந்து வணங்கும் 
படி அவ்விடத்தில் வந்தான் . 

விசுவாமித்திர முனிவனைச் சந்தித்து நீ செய்த 
தவத்தினாலே பிரமரிஷியானா யென்று திருவாய் மல 
ர்ந்தருளக் கேட்ட விசுவாமித்திரமுனிவன் மகிழ்வ 
டைந்து பிரமதேவனைத் தொழுது வசிஷ்டமுனிவன் 
வாக்கினாற் சொல்லவேண்டுமென்று கேட்டுக்கொள்ள 
பிரமதேவன் வசிஷ்ட முனிவன் முகத்தைப்பார்த்து 
ஞானத்துக் கிருப்பிடமானவனே ! அழகிய உன்வாக் 
கினாலே விசுவாமித்திர முனிவனைப் பிரமரிஷியானா 
யென்று சொல்வாயெனத் திருவாய் மலர்ந்தருளலும் , 
வசிஷ்ட முனிவன் ஆன பிரமரிஷியென்று சொன் 
னான் ; அப்படிச் சொல்லக்கேட்ட விசுவாமித்திரமுனி 
வன் ஒறவாறு மகிழ்ச்சியடைந்தவனாகினான் ; ஒப்பில் 
லாத பிரமதேவனும் , கேவர்களும் , முனிவர்களும் , அவ 
பவர்கள் வாசஞ்செய்யு மிடங்களிற் சென்றார்கள் , 


இந்தப் பிரகாரம் நடந்த காலத்தில் விசுவாமித் 
திர முனிவனான வன் தன்னை ஆனாற் பிரமரிஷி யெ 
ன்று இரண்டு பொருட்பட வசிஷ்டமுனிவன் சொ 
ன்ன வார்த்தையை நினைந்து நினைந்து மனத்துயருழ 
ந்து சிலகாலஞ் சென்றபின்பு அச்சொல்லைத் தீர்ப்ப 
தற்கான தன்மையைச் சுருதி முதலிய நூல்களாலு 
ணர்ந்து தேவலோகத்தைப் புரக்கின்ற இந்திரனது 
சபையை அடந்தான் . 

தன்னுடைய சபையில் வந்த விசுவாமித்திரமுனி 
வனை இந்திரன் மன மகிழ்ச்சியுடனே சந்தித்து வணங் 

ஆசனத்திலிருக்கச்செய்து முனிவர் பெருமானே ! 
இவ்விடத்திற்கு எழுந்தருளியகாரியத்தைத் திருவாய் 
மலர்ந்தருளி இரக்ஷித்தருள வேண்டுமென்று பிரார்த் 


56 


விசுவ பிரம புராணம் . 


திக்க , தேவராஜனே , வேதங்களையுணர்நீத வசிட்ட 
மகாமுனிவன் என்னை ஆனாற் பிரமரிஷிதானென்று 
சொன்ன சந்தேகந் தீரும்பொருட்டுத் தேவர்களும் , 
சித்தர்களும் , வித்யா தரர்களும் , அசுரர்களும் , காகர் 
களும் , முனிவர்களும் கலந்து உன்னுடைய சபையினி 
டத்தில் தனக்குத்தானே சமானமாகிய சுருதிஸ்மிருதி 
களின் சம்மதமாக விள கொநின்ற அந்தவசிஷ்டமுனி 
வனும் யானும் நியாயமாகிய வழக்குப் பேசுதல் வே 
ண்டுமென்று சொன்னவுடன் இந்திரன் முதலிய தே 
வர்கள் முனிவர்களெல்லாரும் மகாமேருகிரியில் வந்து 
மகிழ்ந்தார்கள் . 

அவ்விடத்தில் யாவரும் வந்திருந்தவுடன் விசுவா 
மித்திர முனிவன் வசிஷ்ட முனிவனைப் பார்த்து மே 
ன்மை பொருந்திய தவஞ்செய்த என்னை ஆனாற்பிரம 
ரிஷியென்று இரண்டு பொருள்படச் சொன்னது யா 
துகாரணஞ் சொல்லென்று கேட்க , வசிஷ்ட முனிவன் 
நீ க்ஷத்திரிய வமிசத்தில் பிறந்ததனாலே எத்தன்மையா 
கிய தவஞ்செய்தாலும் இராஜரிஷியே யல்லது பிரம 
ரிஷியாகமாட்டாய் அதனாலப்படிச்சொன்னே னென் 


றான் . 


அவ்வாறு சொல்லக்கேட்ட விசுவாமித்திர முனி 
வன் வசிஷ்டமுனிவனைப்பார்த்து ஜென் மனஜாயதே 
சூத்திர என்னும் வாக்கியத்திற்குப் பிரயோஜனமா 
கிய அருத்தமென்ன வென்று வினாவிய விசுவாமித் 
திர முனிவனைப் பார்த்துப் பழமையாகிய முதல் வரு 
ணத்தாராகிய பிராமணர்களுக்கே அந்த வாக்யமுரி 
யது , மற்ற வருணத்தாருக்கு உரியதல்லவென்று சொ 
ன்னாள் . 

அப்படியானால் உன்னுடைய குலமென்னவென் 
று விசுவாமித்திர முனிவன் கேட்க வசிஷ்டமுனிவன் 


பிரமவமிச முரைத்த வத்தியாயம் . 


577 


பயனி 


னாலே 


( 


நான் பிராமண குலத்த னென்று சொல்ல , உன் தாயின் 
குலம் என்னவென்று விசுவாமித்திர முனிவன் கேட்க 
அதற்கு வசிஷ்டமுனிவன் பூமியில் ஒரு விதையைப் 
பதித்தால் அது பொருந்திய மண் எதுவாயிருந்த போ 
திலும் பதித்தவித்தே முளைக்குமல்லாமல் வேறு முளை 
யா சபடியால் தாயின் குலச்தை விசாரிப்பதிற் ப 
ல்லை யென்றன் அதைக் கேட்ட விசுவாமித்திர முனி 
வன் வசிண்டமுளிலனே ! உன் வார்த்தை நன்றாயிருக் 
கிறதென்று சிரித்துச் சொல்லுவான் . 

மேக்கூட்டங்கள் வருஷிக்கின்ற ஒரே தன்யை 
யாகிய ஜலமானது பொருந்திய பூமிசார வியற்கை 

லே அந்த ஜலத்தின் குணம் அளவில்லாத வேறு 
பாடாகின் றதை நீயறிந்ததில்லையோ! ஆதலால் , பூமி 
யும் வித்தும் வேறுபாடில்லாமல் ஒத்திருந்தால் மேம் 
பாடு பொருந்திய பலனுண்டாகும் . ஒன்றுக்கொன்று 
மாறுபடுமானால் பிரயோஜனமுண்டா தவ தரிதாகுமே 
ன்று சொல்லிப் பின்னுஞ் சொல்லத்தொடங்கினான் . 

வசிஷ்டமுனிவனே ! பிரம , கூத்திரிய , வைசிய , சூத் 
திரர்களென்னும் நான்கு வருணத்தார்களில் மா தரு 

ரும் 
ஆடவரும் முறைபிறழ்த்து சோப்பிறந்தவர்களை சுருதி 
ஸ்மிருதி முதலாகிய பல நூல்களிலும் விருத்தியாகிய 
சங்கர ஜாதிகளென்று சொல்லப்படுகின்றதை நீ அறி 
கதில்லையோ ? அல்லது மதிமயக்கத்தால் மறந்தனை 
யோ அல்லது மறைத்துச் சொல்லுகின்றனையோ ? 


அவ்வாறு விளங்குகின்ற சங்காஜாதியர்களுக்கெல் 
லாம் கிரமமாகப்பெயர்களை சுருதிமுதலிய நூல்களிற் 
சொல்லப்படுகின்றன . வேசியுடன் றழுவத்தோன்றிய 
சந்ததிகளுக்குப் பெயர் சொல்லப்படவில்லை . ஆதலால் 
நீ விளங்காநின்ற சங்கரஜாதியார்களிலும் கீழ்மையான 

8 


58 


விசுவ பிரம புராணம் . 


ஜாதியாயிருக்கவும் பிராமண ஜாதியென்று சொன்ன 
து நியாயமோ வென்றான் . 

ஊர்வசி கருப்பத்தில் தோன்றிய வசிஷ்டமுனி 
வனே கேட்பாயாக , நான் க்ஷத்திரிய வமிசத்துக் காதி 
ராஜாவின் புத்திரன்றான் ; மான் வயிற்றிற்பிறந்த கலைக் 
கோட்டு மகாமுனிவரும் , பசுவின் வயிற்றிற் பிறந்தரு 
ளிய கவுதமமுனிவரும் , கரியின் வயிற்றிற்பிறந்த ஜம்புக 
முனிவரும் , நாயின் வயிற்றிற் பிறந்த சவுன கமுனிவரு 
ம் , கழுதைவயிற்றிற்பிறந்த கார்க்சேயமுனிவரும் , கிளி 
யின் வயிற்றிற்பிறந்த சுகமுனிவரும் , கரிக்குருவியின் 
வயிற்றிற்பிறந்த பரத்துவாச முனிவரும் , தவளையின் 
வயிற்றிற்பிறந்த மாண்டவியமுனிவரும் , குடத்தினிடத் 
திற்பிறந்த அகஸ்திய முனிவரும் , கைம்பெண் வயிற்றிற் 
பிறந்தகவுண்டன்னிய முனிவரும் , சண்டாளப்பெண் 
பெற்ற சத்திமுனிவரும் , புலைப்பெண் வயிற்றிற்பிறந்த 
பராசர முனிவரும் , செம்படவப்பெண் வயிற்றிற்பிறந் 
தருளிய வியாசமுனிவரும் , சக்கிலியப்பெண் பெற்ற 
மதங்கமுனிவரும் , வண்ணாரப்பெண்பெற்ற நாரதமுனி 
வரும் , வேடப்பெண்பெற்ற வான்மீகமுனிவரும் , அம் 
பட்டப்பெண் பெற்றருளிய வபன முனிவரும் ஆகிய 
இவர்களெல்லாரும் பரிசுத்தமாகிய பிராமணகுலத்திற் 
பிறந்தவர்களோ ? அல்லது புகழ்ச்சி பொருந்திய தவத் 
தினாலுயர்ந்தவர்களோ ? 

சுருதிகளும் , புகழையுடைய ஸ்மிருதிகளும் , உல 
கத்தார் நன்மையடையும்படி சொல்லியவனைத்தையும் 
செவ்வையாக ஆலோசித் தறிந்து சொல்லக்கடவா யெ 
ன்று விசுவாமித்திரமுனிவன் சொன்னதற்கு , வசிஷ்ட 
முனிவன் எதிர்வார்த்தை யொன்றுஞ் சொல்லாமல் 
மனவருத்தமடைந்து வெட்கத்துடனே தலைகுனிந்து 
ஊழையைப்போ லிருந்தான் . 


பிரமவமிச முரைத்த வத்தியாயம் . 


59 


அத்தன்மையாக இருந்த வசிஷ்ட மகாமுனிவனை 
இந்திரன் பார்த்து விசுவாமித்திர முனிவன் வினாவிய 
வார்த்தைகளுக்கு எதிர்வார்த்தை பேசாதிருப்பதென்ன 
காரணம் ; நீங்களிருவரும் பேசிய வார்த்தைகளாலே 
நாங்களெப்படி உண்மையைத் தெரிந்து கொள்ளுதல் 
சொல்லுகவென்று கேட்க , வசிஷ்டமுனிவன் சொல்லு 


வான் . 


யாகங்களுக்குத் தலைவனாகிய இந்திரனே கேட் 
பாயாக ; பிரம தேவனிடஞ் சொன்ன விண்ணப்பஞ் 
செய்து கொண்டால் உண்மை விளங்கமென்று சொ 
ல்ல ; உடனே தேவேந்திரன் முதலிய தேவர்களும் , 
முனிவர்களும் , வேதங்களுக்குரிய பிரம தேவனிடத் 
திற்குப்போய் நடந்த விவரங்களை யெல்லாஞ் சொல் 
லக்கேட்ட பிரமதேவன் அவர்களைப் பார்த்து நகைத் 
துச் சொல்லுவான் . 


வேதமுதலாகிய பற்பல நூல்களையும் முறையாக 
ஓதி யுணர்ந்தும் உலகத்தியற்கை யெல்லாந் தெரிந்தி 
ருந்தும் நீங்கள் அன்புடனே உண்மையாகிய பிரமவமி 
சத்தினர்இன்னாரென்று அறியாமல் மதிமயக்கமடைந் 
தது அழகாயிருந்தது . 

விரும்பிவந்த உங்கள் பொருட்டல்லாமலும் விரி 
ந்த கடல் சூழ்ந்த பூமியினிடத்தி லிருக்கின்ற மனிதர் 
களும் இலேசாகத் தெரிந்து கொள்ளும்படியாகவும் 
சொல்லுவாம் . 


பரிசுத்தமாகிய சிருஷ்டி கிர்த்தியமே பிரமவமி 
சத்தின் 

னருக்கு மேலான கிர்த்தியமென்று ஆராய்ந்தறி 
யத்தக்க வேதமுதலிய பல நூல்களிலுஞ் சொல்லப் 


படுகின்றது . 


60 


விசுவ பிரம புராணம் . 


ஆகிகாலக்கில் உலகிற்கு முதற்கடவுளாகிய விசு 
வேசவான் தேவர் முதல் காவா மிறுதியாகிய பலவித 
ஜீவான்மசோடிகளை யெல்லாம் புகழ்ந்துரைக்கப்பட்ட 
வேதங்களிற் சொல்லிய வண்ணமே என்னைச் சிரு 
டி செய்யக் கடவாயென்று சங்கற்பித்தருளினான் . 

அவ்வாறு சிருவடிக்க படுவனவாகிய பல வகுப் 
பினையுடைய ஜீவான்ம கோடிகளெல்லாம் பலபலவித 
மாகச் சிறப்புற்ற மிதந்தபோகங்களைச் செவ்வையாக 
அனுபவித்து இன்பத்திடனே வாழ்வதற்குஜகத்தைச் 
சிருஷ்டி செய்யும் பொருட்டு மனுமுதலாகிய ஐந்து 
பிரமாக்களை நியமித்தருளினான் . 

தேவர்களுக்கு முதல்வனாகிய வீசுவேசுவரனது . 
ஆக்ஞையை மனதிலே தியானித்துக்கொண்டு ( வதங் 
கரிற் சொல்லியபடியே பலபலவாகிய விடங்களிலும் 
அளவில்லாக ஜீவகோடிகளை யெல்லாம் நான் சிருஷ் 
டிக்கின்றேன் . 

மனுமுசலாகிய ஐந்து பிரபர்களும் அவர்கள் அன் 
புள்ள வமிசத்தினர்களும் அரிய வேதங்களிற் சொல் 

யே அயம் , தாரு , தாம்பிரம் , சிலை , சுவர்ணமெ 
ன்னும் இவைகளாலே பலாலங்களும் பொருந்தி கீர்த் 
திமிகுந்த பாபஞ்சங்களைச் சிருஷ்டிக்கின்றார்கள், 

இத்தன்மையாகிய ஜீவசிருஷ்டி , ஜகசிருஷ்டி யெ 
ன்னும் இரண்டு சிருஷ்டிகளில் ஒரு சிருஷ்டியாகிலும் 
பெருமையுடனே செய்ததற்குச் சுதந்தரமுள்ளவராகி 
சுருதிகளில் விதிக்கப்பட்ட நல்லொழுக்கந்தவறாத நன் 
மையுடையவர்களே பிரமவமிசத்தினராகுவர் . 

மேற்சொல்லிய இருவிதசிருஷ்டிகளில் ஒரு சிரு 
ட்டியுஞ்செய்ததற்குச் சுதந்தரமில்லா தவர் வேதங்களை 


லியபடி 


பிரமவமிச முரைத்த வத்தியாயம் . 


61 


புணர்ந்தாலும் , யாகங்களையும் தவங்களையுஞ் செய்தா 
லும் , பிரமஞானமுடையவரென்று சொல்லப்படுவார் 
களேயன்றி , அருமையாகிய பிரமவமிசத்தின ராகார் 


கள் . 


பிரமவமிசத்தினர் இத்தன்மையரென்று பலப்பல 
சுருதிகளைச் சான்றாக வெடுத்துச் சொல்லியருளி 
யதைக் கேட்ட இந்திரன் முதலிய தேவர்களும் , முனி 
வர்களும் , சந்தேக முழுவதுந் தீர்ந்து தாமரைமலரி 
லிருக்கின்ற பிரமதேவன் திருவடிகளை வணங்கி அவ 
ரவர்கள் வாசஞ்செய்யுமிடங்களிற் சேர்ந்து மிகுந்த சந் 
தோஷமடைந்திருந்தார்கள் . 

இதி வரையும் கீர்த்திமிகுந்த அறிவுடையோராற் 
புகழத்தக்க பிரம வமிசஸ்தர்களைச்சொன்னோம் . இனி 
அந்த விசுவ பிரம வமிசஸ்தர்களின் கோத்திரங்களை 
பும் , சூத்திரங்களையும் , சாகைகளையும் , பிரவரங்களையும் 
வரிசையாகச் சொல்லுவா மென்று காளத்தி மகா 
முனிவர் கூறுகின்றார் . 
பிரமவமிச முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


பதினொன்றவது . 
கோத்ராதிக ளுரைத்த 

வத்தியாயம் . 


உலகத்தில்யாவரும் சந்தோஷிக்கின்ற நற்குணமும் 
போன்புமுடைய சுவிரத மகாராஜனே கேட்பாயாக , 


62 


விசுவ பிரம புராணம் . 


கோத்திரங்களாவன . 
ஒவ்வொரு வமிசத்தின் மூலபுருஷர்களின் பெயர் 
கள் அவற்றுள் : 

அயகாரராகிய மனுப்பிரம வமிசஸ்தர்களின் கோத் 
திரம் - உரு , தாருகாரராகிய மயப்பிரம வமிசஸ்தர்களி 
ன் கோத்திரம் -உரு , தாம்பிரகாரராகிய துவஷ்டப்பிரம 
வமிசஸ்தர்களின் கோத்திரம் -உரு , சிலாகாரராகியு சிற் 
பிப்பிரம வமிசஸ்தர்களின் கோத்திரம் - உ ரு , சுவர்ண 
காரராகிய விஸ்வக்ஞப்பிரம வமிசஸ்தர்களின் கோத் 

கோத்திரங்கள் - ள உ ரு . 
சூத்திரங்களாவன . 


திரம் -உரு ஆ 


கருப்பா தான முதவிய சோடசக் கிரியைகளையும் , 
யாகங்களையும் வருணாச்சிரம தருமங்களையும் , அபாக் 
கிரியைகளையும் சொல்லுகின்ற நூல்கள் அவற்றுள்: 

ஆஸ்விலாயன சூத்திரம் மனுப்பிரம வமிசஸ்தருக் 
கும் , ஆபஸ்தம்ப சூத்திரம் மயப்பிரம வமிசஸ் சருக்கும் , 
போதாயன சூத்திரம் துவஷ்டப்பிரம வமிசஸ்தருக்கும் , 
கார்த்தியாயன சூத்திரம் சிற்பிப்பிரம வமிசஸ் தருக்கும் , 
ரௌப்பியாயன சூத்திரம் விஸ்வக்ஞப்பிரம வமிசஸ்த . 
ருக்கும் உரியனவாகும் . ஆ சூத்திரங்கள் ரு . 


சாகைளாவன . 


வேதங்கள் அவற்றுள் : 
இருக்குசாகை மனுப்பிரவமிசஸ்தருக்கும் , யஜு 
ர்சாகை மயப்பிரம வமிசஸ்தருக்கும் , சாமசாகை துவ 
ஷ்டப்பிரம வமிசஸ்தருக்கும் அதர்வணசாகை சிற்பிப் 
பிரமவமிசஸ்தருக்கும் , பிரணவசாகை விஸ்வக்ஞப்பிரம 
வமிசஸ்தருக்கும் உரியனவாகும் . சாகைகள் -ரு . 


கோத்ராதிக ளுரைத்த வத்தியாயம் . 


63 


பிரவரங்களாவன . 


சம் . 


உற்பத்தி ஸ்தானங்கள் அவற்றுள் : 
சத்தியோஜாதப்பிரவரம் மனுப்பிரமவமிசம் , வாம 
தேவப் பிரவரம் மயப்பிரம வமிசம் , அகோரப் பிரவரம் 
துவஷ்டப்பிரம வமிசம் , தற்புருஷப் பிரவரம் சிற்பிப் 
பிரம வமிசம் , ஈசானப்பிரவரம் விஸ்வக்ஞப்பிரம வமி 
ஆ பொதுப்பிரவரங்கள் - ரு . 

சிறப்புப்பிரவரங்களாவன . 
ஒருகோத்திர ரிஷியுடன் மூன் றுரிஷிகள் சேர்ந் 
திருப்பது திரியாரிஷேயப் பிரவரமாகும் ; ஒரு கோத் 
திர ரிஷியுடன் ஐந்துரிஷிகள் சேர்ந்திருப்பது பஞ் 
சாரி ஷேயப் பிரவரமாகும் ; ஒரு கோத்திர ரிஷியுடன் 
சேர்ந்த ரிஷிகள் மற்றொரு கோத்திர ரிஷியுடன் சே 
பாதிருந்தால் கொள்வன கொடுப்பன செய்யலாம் ; ஒரு 
ரிஷி இரண்டு கோத்திரத்தில் சேர்ந்திருந்தால் சமா 
னப்பிரவர மாதலால் கொள்வன கொடுப்பன செய்ய 


லாகாது . 


சிறப்புப் பொருந்திய மது மய துவஷ்ட சிற்பி 
விஸ்வக்ஞ ரென்று சொல்லப்பட்ட ஐந்து பிரமர்களை 
யும் முறையே சானகரிஷி சனாதனரிஷி அபுவனச 
ரிஷி பிரத்ன சரிஷி சுபர்னசரிஷியுமாகிய ஐந்துரி 
ஷிகளென்று வேதங்கள் சொல்லும் . 

அயகாரராகிய மனுப்பிரமாவை உருத்திர னென் 
றும் , தாருகாரராகிய மயப்பிரமாவை விஷ்ணுவென் 
றும் , தாம்பிரகாரராகிய துவஷ்டப்பிரமாவை பிரமா 
வென்றும் , சிலாகாரராகிய சிற்பிப்பிரமாவை இந்திர 
னென்றும் , சுவர்ணகாரராகிய விஸ்வக்ஞப்பிரமாவைச் 
சூரியனென்றும் , வேதங்கள் சொல்லும் . 


64 


விசுவ பிரம புராணம் . 


/ 


திதிகளின் உருவம் மனுப்பிரமாவென்றும் , வாரக 
களின் உருவம் மயப்பிரமாவென்றும் , நக்ஷத்திரங்களி 
ன் உருவம் துவஷ்டப்பிரமாவென்றும் , யோகங்களின் 
உருவம் சிற்பிப் பிரமாவென்றும் , கரணங்களின் உரு 
வம் விஸ்வக்ஞப் பிரமாவென்றும் , வேதமுதலிய ! 
நூல்களுஞ் சொல்லும். 

விளங்காகின்ற மனுப்பிரமாவுக்குப் பராசக்தியும் , 
இருக்குவேதமும், ரீம் பீஜாக்ஷரமும் . மூலாசாரச்சசச 
ரமும் , வசந்தரிதுவும் ,திரிகோண குண்டமும் , நாக 
குண்டலமும் , வெள்ளைக் குடையும் , இரஜி தயக்கோட 
வீதமும் , திரிபுண்டாகந்தமும் , அலின் தண்டமும் , 
வெள்ளித்தண்டமும் உரிமையாகும் . 

மயப்பிரமாவுக்கு ஆகிசத்தியும் , யஜுர்வேகமும் 
ஸ்ரீம் பீஜாக்ஷரமும் , சுவாதிஷ்டான சக்கரமும் , கிரீன் 
மரிதுவும் , சதுஷ்கோண குண்டமும் , மகாதண்டல 
மும் நீலக்குடையும் , தாமரை நூலால் ஆகிய யகஞோப 
வீதமும் , ஊர்த்து வகந்தமும் , அரசின் தண்டமும் , இரு 
னாலாகிய தண்டமும் , உரிமையாகும் . 

துவஷ்டப்பிரமாவுக்கு இச்சாசச்சியும் , சாமவே தி 
மும் , ஐயும்பீஜாக்ஷரமும் , மணிபூர சுசக்காமும் வருஷரி 
துவும் , வர்த்துலாகாரகுண்டமும் , அரதன குண்டலமும் , 
சிவப்பு குடையும் , சுவர்ண யக்ஞோபவீதமும் வர்த்து 
லாகாரகந்தமும் , புரசின் தண்டமும் , தாம்பிரத்தாலாகிய 
தண்டமும் , உரிமையாகும் . 

சிற்பிப்பிரமாவுக்கு ஞானசத்தியும் , அதர்வணவே 
தமும் , கிலியும் பீஜாக்ஷரமும் , அனாக தசக்கரமும் , சர 
ரிதுவும் , சஷ்கோணகுண்டமும் , மாணிக்கக்குண்டல 
மும் , பச்சைக்குடையும் , செம்பருத்தி நூலால் ஆகிய 


ம்பின் 


கோத்திராதிகளுரைத்த வத்தியாயம் . 


65 


யக்ஞோப வீதமும் , படாகாரகந்தமும் , கருங்காலித்த 
ண்டமும் , இரும்பினாலாகியதண்டமும் உரிமையாகும் . 

விசுவக்ஞப் பிரமாவுக்குக் கிரியாசத்தியும் , பிரண 
வமும் , சவ்வும் பீஜாக்ஷரமும் , ஆக்கினைச் சக்காமும் , 
ஹேமந்தரிதுவும் , சிசிரரிதுவும் , அஷ்டகோணகுண்ட 
மும் , சுவர்ணகுண்டலமும் , மஞ்சட்குடையும் , சுவர்ண 
யக்ஞோபவீதமும் , பொன் தண்டமும் , மகிழ்ச்சியைத் 
ருகின்ற திரிபுண்டரகந்தாக்ஷதையும் உரிமையாகும் . 

விசுவேசுவரனது சத்யோஜாத முகத்திற்றோன் 
றிய மனுப்பிரமாவும் , பராசத்தியும் , மானசீய சங்கற்ப 
த்தினாலே உண்டாக்கியருளிய அயலோக்கார ரென்று 
சொல்லப்பட்ட மனுப்பிரம சந்ததிகளுக்கு ஆதியாகிய 
சானகரிஷியும் , விப்பிராஜரிஷியும் , காசிபரிஷியும் , 
மனுவிஸ்வகர்ம ரிஷியும் விளங்காநின்ற விசுவாதம 
ரிஷியும் , மன்யுபதரிஷியும் , மாமன்யுரிஷியும் பூபல 
ரிஷியும் , சுவர்த்தரிஷியும் , விசுவேத்தரிஷியும் , சமந் 
தரிஷியும் , சுவேதாங்க தரிஷியும் , புரஞ்சயரிஷியும் , பா 
னுமதிரிஷியும் , ஜயத்தமாரரிஷியும் , வனஜரிஷியும் , 
பாஸ்வந்தரிஷியும் , மதுரிஷியும் , சித்திரவசரிஷியும் , 
தாபசரிஷியும் , சுயக்ஷரிஷியும் , மகிழ்ச்சியுடைய சுபத 
ரிஷியும் , பிரபோதகரிஷியும் , வசுலோசனரிஷியும் ,, 
சித்திரதருமரிஷியும் , ஆகிய இந்த இருபத்தைந்து 
ரிஷிகளின் கோத்திரங்களும் , ஆஸ்விலாயன சூத்திர 
மும் ; இருக்குசாகையும் , சத்யோஜாதப் பிரவாரமும் 


உரியனவாகும் . 


மேற்சொல்லிய சித்திரதருமரிஷியும் , பாஸ்வர்த 
ரிஷியும் , மாமன்யுளிஷியும் , ஜயக்குமாரரிஷியும் , சுவே 
தாங்கதரிஷியும் , புரஞ்சயரிஷியும் , விப்பிராஜரிஷியும் , 
சுயக்ஷரிஷியும் , விசுவாத்மகரிஷியும் , வனஜரிஷியும் , 

9 


66 


விசுவ பிரம புராணம் . 


V 


பிரபோதகரிஷியும் என்று சொல்லப்பட்ட பதினொரு 
ரிஷிகளும் , பஞ்சாரிஷேயப் பிரவரரிஷிகளென் றும் 
சொல்லாதொழிந்த பதினான் தரிஷிகளும் , திரியாரி 
ஷேயப் பிரவாரிஷிகளென்றும் பெரியோர்கள் சொ 
ல்லுவார்கள் . 

விசுவேசுவரனது வாமதேவத் திருமுகத்திற்றோன் 
றிய மயப்பிரமாவும் , ஆகசத்தியும் , மகிழ்ச்சியுடனே 
மானசீய சங்கற்பத்தினாலே உண்டாக்கியருளிய , தாரு 
காரரென்று சொல்லப்பட்ட மயப்பிரமசந்ததிகளுக்கு 
ஆதியாகிய சனாதனரிஷியும் , வாமவேதரிஷியும் ,விசு 
வசக்ஷரிஷியும் , பிரதி தக்ஷரிஷியும் , சுனந்தரிஷியும் , 
பானுஷமனுரிஷியும் , சனத்தமாரரிஷியும் , சார்மிணி 
ரிஷியும் , விதாத்துருரிஷியும் , து விஜதருமரிஷியும், வர் 
த்தகிரிஷியும் , பாவபோதமனுரிஷியும் ,தக்ஷசரிஷியும் , 
சாந்தமதிரிஷியும் , யாக்யசேனரிஷியும் , சக்ஷஷரிஷி 
யும் , விஸ்வதக்ஷரிஷியும் விஸ்வதரிஷியும் , சுமேதரிஷி 
யும் பன்ன ரிஷியும் , ரைவதமனுரிஷியும் , பிரவாரிஷி 
யும் ஜயதரிஷியும் பரிஷங்கரிஷியும் , வித்யாந்த ரிஷி 
யும் என்று சொல்லப்பட்ட இந்த இருபத்தைந்தரிஷி 
சளின் கோத்திரங்களும் , ஆபஸ்தம்பசூத்திரமும் ,யஜு 
ர்சாகையும் , வாமதேவப்பிரவரமும் உரியனவாகும் . 

மேற்சொல்லப்பட்ட இந்தரிஷிகளிலே அழகுவா 
யந்த மானுஷமனுரிஷியும் , பரிஷங்கரிஷியும் , பிரதி 
தக்ஷரிஷியும் , ரைவதமனுரிஷியும் , சுமேதரிஷியும் , வி 
த்தியாந்தரிஷியும் , சக்ஷுஷரிஷியும் , விதாத்துருரிஷி 
யும் , விஸ்வசக்ஷரிஷியும் , சாந்தமதிரிஷியும் , தக்ஷரிஷி 
யும் என்று சொல்லப்பட்ட பதினொரு ரிஷிகளும் , 
பஞ்சாரிஷேயப் பிரவரரிஷிகளென்றும் , எஞ்சியிருக்கி 
ன்ற பதினான்கு ரிஷிகளும் , திரியாரிஷேயப் பிரவா 
ரிஷிகளென்றும் சொல்லுவார்கள் .. 


கோத்திராதிக ளுரைத்த வத்தியாயம் . 


67 


விசுவேசுவரனது அகோரத் திருமுகத்திற்றோன் 
றிய துவஷ்டப்பிரமாவும் , இச்சாசத்தியும் , மானசீய 
சங்கற்பத்தினாலே உண்டாக்கியருளிய கஞ்சகாரரென் 
றுசொல்லப்பட்ட துவஷ்டப்பிரம் சந்ததிகளுக்கு அபு 
வனசரிஷியும் , பத்ரதத்தரிஷியும் , காண்டவரிஷியும் , 
எக்காலமும் விசுவ ரூபரிஷியும் , ஸ்ரீமுகரிஷியும் , வர் 
த்தரிஷியும் , எக்ஞபாலரிஷியும் , புகழையுடைய குசத 
ருமரிஷியும் , தாம்பிரகர்ப்பரிஷியும், அதிதாத்துருரிஷி 
யும் , லோகேசமனுரிஷியும் , பத்மதக்ஷரிஷியும் , விதக்ஷ 
மனுரிஷியும் , மேரமதிரிஷியும் , விஸ்வமயரிஷியும் , 
போதாயனரிஷியும் , ஜா தரூபரிஷியும் , சித்திரசேன 
ரிஷியும் , ஜயசேனரிஷியும் , விகனசரிஷியும் , பிரபோ 
ன தரிஷியும் , தேவலரிஷியும் , வினயரிஷியும் , பிரம 
தீக்ஷிதரிஷியும் , ஹரி தருமரிஷியும் ஆகிய இந்த இரு 
பத்தைந்து ரிஷிகள் கோத்திரங்களும் , போதாயன 
சூத்திரமும் , சா மசாகையும் , அகோரப்பிரவரமும் உரி 
யனவாகும் . 

மேற்சொல்லிய ரிஷிகளிலே பத்ரதத்தரிஷியும் , 
எக்ஞபாலரிஷியும் , நியமமுடைய ஜயசேனரிஷியும் , 
மேதமதிரிஷியும் , சித்திரசேனரிஷியும் , பிரம தீக்ஷித 
ரிஷியும் , பதமதக்ஷரிஷியுமென்று சொல்லப்பட்ட எழு 
ரிஷிகளையும் , பஞ்சாரிஷேயப்பிரவரரிஷிகளென்றும் 
இவர்களன்றி பதினெட்டுரிஷிகளையும் , திரியாரிஷே 
யப் பிரவரரிஷிகளென்றும் பெரியோர்கள் சொல்லு 
வார்கள் . 

விசுவேசுவானது தற்புருடத் திருமுகற்றிற்றோ 
ன்றிய சிற்பிப்பிரமாவும் , ஞான சாத்தியும் , மானசீய சங் 
கற்பத்தினாலே உண்டாக்கியருளிய பாஷாணகா 

காரரெ 
ன்று சொல்லப்பட்ட சிற்பிப்பிரம சந்ததிகளுக்கு பிச 
த்தன சரிஷியும் , ருசித்தத்தரிஷியும் , வாஸ்து பதிரிஷி 


68 


விசுவ பிரம புராணம் . 


யும் , கௌசலரிஷியும் , சபைசரிஷியும் , பிரஹர்ஷண 
ரிஷியும் , லோகவேத்தரிஷியும் , சித்திரகமனுரிஷியும் , 
சஹஸ்ரபாகுரிஷியும் , தேசிகமனுரிஷியும் , இந்திரசே 
னரிஷியும் , கிரிதருமரிஷியும் , வசு தருமரிஷியும் , வஜ் 
ரிசேதரிஷியும் , விசுவபத்ரரிஷியும் , பத்ரரிஷியும் , தே 
வபத்ரிஷியும் , வியஞ்சிகரிஷியும் , பிரபோதமனுரிஷி 
யும் , சக்குவாரிஷியும் , வேதபாலரிஷியும் , இராஜதர்ம 
ரிஷியும் , போக்தவயமனுரிஷியும் , பிரக்யா மதிரிஷியும் 
என்று சொல்லப்பட்டவர்களாகிய இந்த இருபத்தை 
ந்து ரிஷிகளின் கோத்திரங்களும் கார்த்தியாயன சூத் 
திரமும் , அதர்வண சாகையும் , தற்புருஷப்பிரவாமும் 
உரியனவாகும் . 

மேற்சொல்லப்பட்டவர்களில் சித்திரகமனு ரிஷி 
யும் , பிரத்தன சரிஷியும் , தேவபத்ரரிஷியும் , ராஜ தர்ம 
ரிஷியும் , கௌசலரிஷியும் , தேசுகமனுரிஷியும் , வஜ்ரி 
சேதரிஷியும் , வசு தருமரிஷியும் , பத்ரரிஷியும் , சக்கு 
வாரிஷியுமென்று சொல்லப்படுகிற இந்தப் பத்து 
ரிஷிகளும் , பஞ்சாரிஷேயப் பிரவாரிஷிகளென்றும் 
சொல்லா தொழிந்த பதினைந்துரிஷிகளும் , திரியாரி 
ஷேயப் பிரவரரிஷிகளென்றும் பெரியோர்கள் சொ 
ல்லுவார்கள் . 

விசுவேசுவானது ஈசானத் திருமுகத்திற் றோன் 
றிய விசுவக்ஞப்பிரமாவும் , கிரியாசத்தியும் , மாசசீய 
சங்கற்பத்தினாலே உண்டாக்கியருளிய சுவர்ணகாரரெ 
ன்று சொல்லப்பட்ட விசுவரூப்பிரம சந்ததிகளுக்கு 
ஆதியாகிய சுபர் நசரிஷியும் , விசுவக்ஞரிஷியும் , பரித 
ரிஷியும் , பெருமை பொருந்திய சௌரசேனரிஷியும் , 
சாங்கியாயனரிஷியும் , மணிபத்சரிஷியும் , முனீஸ்வர 
தரிஷியும் , சுருவர்த்தனரிஷியும் , யாக்ஞகரிஷியும் , 
சௌக்ஞகரிஷியும் , ஆதித்தசேன ரிஷியும் , ஆர்வந்தரி 


கோத்திராதிக ளுரைத்த வத்தியாயம் . 


69 


ஷியும் , அர்ச்சிதரிஷியும் , கர்த்தமரிஷியும் , பராச்சித 
ரிஷியும் , தேஜோதருமரிஷியும் , சுதர்சனரிஷியும் , உப 
கோபரிஷியும் , எக்ஞரிஷியும் , சாந்துரிஷியும் , உபகல் 
பரிஷியும் , தேவசேனரிஷியும் , ஆதித்தரிஷியும் , நிகம 
ரிஷியும் , உபயக்ஞரிஷியும் என்று சொல்லப்பட்ட 
இந்த இருபத்தைந்து ரிஷிகளின் கோத்திரங்களும் , 
ரௌபியாயன சூத்திரமும் , பிரணவசாகையும் , ஈசா 
னப்பிரவரமும் உரியனவாகும் . 

மேற்சொல்லியவர்களில் பரிதரிஷியும் , ஆதித்த 
ரிஷியும் , எக்ஞரிஷியும் , பார்ச்சிதரிஷியும் , மணிபத் 
திரரிஷியும் , சுதரிசனரிஷியும் , ஆர்வந்தரிஷியும் , உப 
யக்ஞரிஷியும் , சாந்துரிஷியும் , சாங்கியாயனரிஷியும் , 
இவ்வாறு சொல்லப்பட்ட பத்துரிஷிகளையும் , பஞ்சாரி 
ஷேயப் பிரவாரிஷிகளென்று எஞ்சிநின்ற பதினைக் 
துரிஷிகளையும் , திரியாரிஷேயப் பிரவரரிஷிகளென் 
ஐம் சொல்லுவார்கள், முன்பு தனித்தனி ஐந்தாகச் 
சொன்னது பொதுப் பிரவரமாகும் ; பின்பு சொல்லிய 
பஞ்சாரிஷேயக் திரியாரிஷேயமென்னும் இரண்டை 
யும் சிறப்புப் பிரவாமென்று பெரியோர்கள் சொல்லு 
வார்கள். 

இதுவரையும் விசுவப்பிராமணர்களுடைய கோத் 
திரசூத்திரசாகை பிரவரங்களையுஞ்சொன்னோம் : இனி 
யவர்கள் உலகம் பலவித சுகங்களையும் பெரும்பொரு 
ட்டுச் சொல்லுகின்ற அயம் , தாரு , தாம்பிரம் , சிலை , 
சுவர்ணமுதலியவற்றால் நடாத்துகின்ற பஞ்சகிர்த்திய 
ங்களை மகிழ்ச்சியுடனே சொல்லுவோமென்று காளத் 
திமகாமுனிவர் கூறுகின்றார் . 
கோத்திராதிக ளுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


70 


விசுவ பிரம புராணம் . 


பன்னிரண்டாவது 


பஞ்சகிர்த்திய முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! சானகரிஷிமுத 
லாகிய இருபத்தைந்துரிஷி கோத்திரங்களிலே பரக் 
தவர்கள் (காறுமுனை, தராசுமுனை , கதிர்முனை , எழுத் 
தாணிமுனை , கத்திமுனை , என்னு மைந்தினால் உலகம் 
சம்ரக்ஷணையாகுநிமித்தம் ) நிலங்களையுழுது பயிர்செய் 
தற்குக் கொழுக்களையும் , பண்டங்களை நிறுத்தற்குத் 
தராசுகளையும் , ஆடை முதலியவற்றிற்கு உபயோகமான 
நூல்களை நூற்றற்குக் கதிர்களையும் , சகலவிஷயங்களை 
யும் எழுதற்கு எழுத்தாணிசளையும் , உந்திக்கொடியை 
அறுத்தன் முதலாகிய தொழில்கட்குக் கத்தியையும் , மற் 
றும் வேண்டுவனவாகிய வாட்படைகளையும் , உடைவா 
ள்களையும் , கைவாள்களையும் , சமுதாடுகளையும் , கதாயு 
தங்களையும் , இருப்புலக்கைகளையும் , மழுவாயுதங்களை 
யும் , சக்ராயுதங்களையும் , வச்சிராயுதங்களையும் , சூலாயுதங் 
களையும் , வேலாயுதங்களையும் , அஸ்திரங்கள் தங்கப்பெ 
ற்ற அம்புக்கூடுகளையும் , கையாயுதங்களையும் , போர் 
செய்தற்குரிய பலவித பாணங்களையும் , எரியாயுதங்க 
ளையும் , கைவிடாப் படைகளையும் , இன்னுமுள்ள பல 
வித ஆயுதங்களையும் , தளைச்சீராக்களையும் , அரிவாள்க 
ளையும் , ஊசிகளையும் , இருப்பு முட்களையும் , சிறு சவள 
ங்களையும் , குதிரைச் சம்மட்டிகளையும் , அங்குசங்களை 
யும் கடிவாளங்களையும் , இருப்புக்கவசங்களையும் , கோ 
டாரிகளையும் , விலங்குகளையும் , பல விதமாகிய பூண்க 
ளையும் , குதிரை அங்கவடிகளையும் , உளிகளையும் , அரச 


ஞ்சகிர்த்திய முரைத்த வத்தியாயம் . 


71 


ராயுதங்களையும் , மண்வெட்டிகளையும் , சங்கிலிகளையும் . 
குறடுகளையும் , துலாக்கோல்களையும் , பட்டடைகளை 
யும் , கட்டப்பாரைகளையும் , சுத்தியல்களையும் , பூட்டுக 
ஊளயும் , பொருந்திய திறவுகோல்களையும் , பண்டியச்சு 
களையும் , கதவின்கீல்களையும் , முளையாணிகளையும் , கத 
வின் தாள்களையும் , அளத்தற்குறிய மரக்கால்களையும் , 
படிகளையும் , பலபல உபகரணங்களையும் , இப்படிப்ப 
ட்ட உபகரணங்கள் முதலாகிய சிருஷ்டிகளை யெல் 
வாஞ்செய்தி தருமார்த்தமாகிய மோக்ஷமென்னும் சித் 
திகளை பெற்று விளங்கும்படியாகக் கருணையுடனே 
பரிபாலனஞ் செய்வார்கள் . 


சனாதன ரிஷிமுதலாகப் பொருந்திய இருபத்தை 
ந்து ரிஷிகோத்திரங்களிற் பிறந்தவர்கள் சிற்ப சாஸ்தி 
ரங்களிற் சொல்லியபடி நிலங்களை யுழுதற்குக் கலப் 
பைகளையும் , யா காக்கினியில் அவிசொரிதற்குப் பிர 
தானமாகியஸுக்கு யென்னும் நெய்த்துடுப்புகளையும் , 
ஸுருவமென்னும் செய்த்துடுப்புகளையும், வில்லுகளை 
யும் , ரதங்களையும் , பலவித பண்டிகளையும் , பலவித 
வாகனங்களையும் , பெட்டகங்களையும் , இரணபேரி ஜெ 
யபேரிமுதலிய பேரிகைகளையும் , இந்துபிகளையும் , சப் 
திக்கின்ற ஒரு கட்பறைகளையும் , பரிசைகளையும் , முல் 
லை , நெய்தல் , மருதம் ,பாளை , குரிஞ்சியென்னும் ஐந்நிலப் 
பறைகளையும் , மக்களங்களையும் , கடவாத்தியங்களையும் , 
உவகைப்பறைகளையும் , வீணைகளையும் , முழங்குகின்ற 
ஐந்து முக வாத்தியங்களையும் , வாயகன்ற பறைகளையும் , 
இடக்கைவாத்தியங்களையும் , உடுக்கைகளையும் , பலவித 
வாத்தியங்களையும் , சுருட்டிகளையும் , குடைகளையும் , சிற் 
றாலவட்டம் : பேராலவட்டமுதலிய விருதுகளையும் ,, 
சாமரங்களையும் , முனிவர்கமண்டலங்களையும் ,கதவுகளை 
யும் , கதவின்றாள்களையும் , நிலைகளையும் , மரக்கலங்களை 


72 


விசுவ பிரம புராணம் . 


யும் , ஓடங்களையும் , குறுந்தறிகளையும் , விட்டங்களையும் , 
ஸ்தம்பங்களையும் , உலக்கைகளையும் , யானை முதலியவை 
கட்குந் தூண்களையும் , பலகனிகளையும் , யாகஸ்த்தம்பங் 
களையும் , யாகபாத்திரமுதலிய பலபல பாத்திரங்களை 
யும் , அளக்கப்படுகின்ற நாழிகளையும் , கட்டில்களையும் , 
பீடங்களையும் , ஊஞ்சல்களையும் , விமானங்களையும் , ஏ 
ணிகளையும் , பலவித மரத்தட்டுகளையும் , சீப்புகளையும் , 
இந்தப்பிரகாரம் பலபலவிதச்சிருஷ்டிகளெல்லாஞ் செ 
ய்து பூமியிளுள்ள ஆன்மகோடிக எனைத்தும் , மனம 
கிழ்ச்சியுடனே வாழும் பொருட்டு , போருள் சுரந்து 
அன்புடனே பரிபாலனஞ் செய்வார்கள் . 


அபுவசரிஷி முதலாகிய இருபத்தைந்து ரிஷி 
கோத்திரங்களில் பிறந்தவர்கள் அருமையும் பெருமை 
யுமுடைய வேதாகமங்களிற்கூறிய பலபலவிதங்களான 
விக்கிரகங்களையும் , வாசனைத் தூபங்கள் விளங்குதற் 
குச் செய்யப்படும் கருவிகளையும் , அலங்கார தீபமுத 
லிய பலவித தீபங்கள் விளங்குதற்குச் செய்யப்படுங் 
கருவிகளையும் , ஓசைபொருந்திய பலவித மணிகளை 
யும் , திருச்சின்னங்கள் முதலாகிய பலவாச்சியங்களை 
யும் , தாம்பரம் , பித்தளை , வெண்கல முதலியற்றாலா 
கிய மிடாக்களையும் , கொப்பரைகளையும் , சேமக்கலங் 
களையும் , படிக்கங்களையும் , கலசங்களையும் , செம்புகளை 
யும் , குடங்களையும் , கைத்தாளங்கள் சாலரி முதலியவை 
களையும் , சொம்புகளையும் , கிண்ணங்களையும் , பலபாத் 
திரங்களையும், தகழிகளையும் , அகப்பைகளையும் , உண் 
கலமுதலாகிய கருவிகளையும் , இத்தன்மையாகிய பல 
வித சிருஷ்டிகளெல்லா வற்றையுஞ் செய்து பூமியிலு 
ள்ளவர்கள் விரும்புகின்ற பலபலவாகிய சுகங்களைப் 
பொருந்தி வாழும் பொருட்டு அன்புடனே பரிபால 
னஞ் செய்வார்கள் . 


சி 


பஞ்சகிரீத்திய முரைத்த வத்தியாயம் . 73 
பிரத்தன சரிஷி முதலாகிய இருபத்தைந்துரிஷி 
கோத்திரங்களிற் பிறந்தவர்கள் , சிற்பசாஸ்திரங்களிற் 
சொல்லாநின்ற கர்ப்பக்கிருஹங்களையும் , அர்த்தமண் 
ட ப மஹாமண்டப சபாமண்டபங்கள் முதலிய மண் 
டபங்களையும் , தெய்வ நிர்மாணங்களையும் , பிரதிஷ்டை 
களையும் , நாடுகளையும் , தேசங்களையும் , நகரங்களையும் , 
கிராமங்களையும் , மலை சூழ்ந்த கிராமங்களையும் , மலையும் 
நதியுஞ்சூழ்ந்த கிராமங்களையும் , முல்லை நிலஞ்சூழ்ந்த 
கிராமங்களையும் , ஐந்நூறு கிராமங்களுக்குத் தலைக் 
கிராமங்களையும் , குறிஞ்சிநிலஞ்சூழ்ந்த கிராமங்களை 
யும் , பாலைநிலஞ்சூழ்ந்த கிராமங்களையும் , மலையின் 
மேல் விளங்குங் கிராமங்களையும் , மருதநிலஞ்சூழ் 
ந்த கிராமங்களையும் , நெய்தனிலஞ்சூழ்ந்த கிராமங்களை 
யும் , கோபுரங்களையும் , ஸ்தூபிகளையும் , சந்திரகாந்தக் 
கற்களாகிய மேடைகளையும் , சுற்று மதில்களையும் , அக 
ழிகளையும் , மதிளு றுப்புக்களையும் , மதிலுண்மேடை 
களையும் , கோபுரவாயில்களையும் , இராஜதானிகளையும் , 
இராஜகிருகங்களையும் , மாளிகைகளையும் , தேவாலயங் 
களையும் பண்டசாலைகளையும் , அழகு தங்கிய சபைகளை 
யும் , ஆஸ்தான மண்டபங்களையும் , தருமசத்திரங்களை 
யும் , புகழ்மிகுந்த நாடகசாலைகளையும் , பிராகாரங்களை 
யும் , பாகசாலைகளையும் , எக்ஞ்சாலைகளையும் , வித்தியா 
சாலைகளையும் வேதிகைகளையும் , அந்தப்புரங்ககளையும் , 
படித்துறைகளையும் , பலபலவீதிகளையும் , திருக்குளங் 
களையும் , தடாகங்களையும் அளவில்லாத வீடுகளையும் , 
கடை வீதிகள் முதலானவைகளையும் , உலகத்திலுள்ள 
வர்கள் இன்பங்களை அனுபவிக்கும் பொருட்டு நிர்மா 
னஞ்செய்து மகிழ்ச்சியுடனே பரிபாலனஞ்செய்வார் 


கள் . 


சுபர்னரிஷி முதலாகப் பொருந்திய இருபத்தை 
துரிஷி கோத்திரங்களிற் பிறந்தவர்கள் , கிரீடங்களை 

10 


74 


விசுவ பிரம புராணம் . 


யும் , மார்பணிகளையும் , பதக்கங்களையும் , மாதரணிவட 
ங்களையும் , குண்டலமுதலாயுள்ள பலபல காதணிகளை 
யும் , கலையாபாணங்களையும் , வாதச்சுட்டிகளையும் , நெ 
ற்றியிலணியப்பட்ட ஆபரணங்களையும் , கைகளில்அணி 
யப்பட்ட கங்கணங்கள், கடகங்கள் , வளையல்கள் , கொ 
லுசுகள் முதலிய ஆபரணங்களையும் , மோதிரங்களையும் , 
சந்திரஹாரங்களையும் , திரு மாங்கிலியமுதலிய ஆபரண 
ங்களையும் , மாதர்கள் இடையிலணியப்பட்ட முப்பத்தி 
ரண்டு கோவைமணியாபாணங்களையும் , எழுகோவை 
மணி முதலாபரணங்களையும் , பதினென் கோவைமணி 
யாபரணங்களையும் , அரைவடங்களையும் , தண்டைகளை 
யும் , காற்சிலம்புகளையும் , சதங்கைகளையும் , பாதகிண் 
கிணி முதலாகிய அணியத்தக்க பலபல ஆபாணங் 
களையம் , நவரத்தினங்கள் மதிக்கப்பெற்ற , பலபல வித 
மாகிய ஆபாணங்களை யெல்லாம் அன்புடனே சிருஷ்டி 
செய்து பூமியினிடத்துள்ள யாவரும் இன்பத்தை 
படையும் பொருட்டு பெருங்கருணை சுரந்தருளிப் பரி 
பாலனஞ் செய்து வாழ்வார்கள் . 

இதுவரையும் பஞ்சகிர்த்தியங்களின் பெருமை 
களிற் சிறிது சொன்னோம் . இனி பெருமைபொருந் 
திய நித்தியகன்ம நெறிகளிற் சிலசில வெடுத்துச்சொ 
ல்லுவோமென்று காளத்திமகாமுனிவர் கூறுகின்றார் 
பஞ்சகிர்த்திய முரைத்த வத்தியாயம் .. 

முற்றுப்பெற்றது 


நித்தியகரும முரைத்த வத்தியாயம் . 


75 


பதின்ழன்றுவது 
நித்தியகரும் முரைத்த 

வத்தியாயம். 


கேளும் சவிரத மகாராஜனே ! சூரியன் கிழக் 
குத் திசையிலுதிப்பதற்த ஐந்து நாழிகை உண்டென் 
னுங் காலமாகிய பிராமீமுகூர்த்தத்திலே, நித்திரைவி 
ட்டெழுந்து முதற்கடவுளாகிய விசுவேசுவானை ததியா 
னித்து , பூமிதேவியை வணங்கி விநாயகக்கடவுளையும் , 
சிவபெருமானையும் , உமாதேவியாரையும் , திருமாலை 
யும் , இலக்குமியையும் , பிரமாவையும் , சரஸ்வதியை 
யும் , இந்திரனையும் , சூரியனையும் , சற்குருவையும் , பிதா 
வையும் , மாதாவையும் மனதிலே தியானித்து தேவா 
லயத்துக்கும் , ஊருக்கும் , ஈசான திக்கொழிந்த வேறு 
ள்ள திக்குகளிலே நூறு தண்டப் பிரமாணத்தின் அள 
வுக்கப்புறம் போய் உபவீதத்தை வலக்காதிலே சேர்த்து 
மேல் உத்தரீயத்தைத் தலைமறையச்சுற்றி மௌனம் 
பொருந்தி , வழியும் , வீதியும் , பசுமந்தை நிற்குமிட 
மும் , மலையும் , விளை நிலமும் , உவர் நிலமும் , குளமும், 
மயானமும் , நதியும் , மேடும் , புற்றும் , நந்தனவனமும் , 
நீர்க்கரையுமாகிய இவைகளல்லாத பூமியில் தேவர் முத 
லானவர்கள் விலகும் பொருட்டு மூன்று தரம் கைதட் 
டி , ஒரு துரும்பைச் சேர்த்து , பகலிலும் இரண்டு சந்தி 
யாகாலங்களிலும் வடக்குமுகமாகவும் , இரவில்தெற்கு 
முகமாகவும் , நோக்கியிருந்து பசுவையும் , சந்திரனையும் , 
சூரியனையும் , அக்கினியையும் , பெரியோர்களையும் பா 
ராமல் , நாசி நுனியைப் பார்த்துக்கொண்டு , மலசலவிச 
ர்க்கஞ்செய்து பின்பு இடக்கையாற் குறியைப் பிடித் 
துக்கொண்டெழுந்து புண்ணிய தீர்த்தமல்லாத நீர்க்க 


76 


விசுவ பிரம புராணம் . 


ரையின் பக்கத்தையடைந்துஜலபாத்திரமில்லா தாயின் 
நீர் நிலைக்கு ஒரு சாணளவுக்கிப்பால் இருந்து கொண்டு 
சுத்தநிலத்துள்ள மிருதுவாகிய மண்கொணர்ந்து வல 
ப்புறத்கிலே வைத்துக்கொண்டு முந்கி அசுத்தத்தினாற் 
றமும் பற்றுமறும்படியான சவுசஞ்செய்து பின்பு சுத் 
திக்காக அந்த மண்ணில் நெல்லிக்காய் பிரமாணம் எடு 
த்த அதனோடு ஜலத்தையும் சேர்த்துக்கொண்டு குறி 
யை ஒரு தரமும் , குதத்தை இந்து தரமும் , சௌசஞ்செ 
ய்க இடக்கையைப் பத்து தரமும் , இரண்டு கைகளை 
யுஞ்சேர்த்து ஏழுதரமும் பூசி ஜலத்தினாற் சுத்திசெய் 
தெழுந்து , கைகளுக்தம் , கால்களுக்கும் ஒவ்வோர் தரம் 
பூசிச் சுத்திசெய்து சௌசஞ்செய்த இடத்தை ஜலத் 
தினாலே அலம்பவேண்டும் . 

இவ்வாறு செய்தல் கிருகஸ் தருக்கும் இகினிரண் 
மெடங்கு செய்தல் மேன்மை பொருந்திய பிரமசாரிக 
ளுக்ரும் உரியனவென்று தரும நூல்களிற் சொல்லப் 
படும் . 

மேற்சொல்லப்பட்ட பிரமசாரிகளுக்குரிய விதி 
யின் இருமடங்கு வானப்பிரஸ் தருக்கும் , அதினிருமட 
ங்கு சந்தியாசிகளுக்கும் உரியனவாகும் . இந்தப்பிரகா 
ரம் பொருந்திய கிரகஸ்தர் , பிரமசாரி , வானப்பிரஸ்தர் , 
சந்நியாசிஎன்னு நால்வரும் பகற்காலத்தில் செய்யவே 
ண்டுமென்றும் , இராக்காலத்தில் இவைகளிற் பாதி செ 
ய்தல் வேண்டுமென்றும் , ஒரு காரியார்த்தமாக வழி 
டப்பவரும் , நோயாளரும் , மாதர்களும் , இவைகளில் 
நான் கிலொன்று செய்தல் வேண்டுமென்றும் தரும நூ 
ல்களிற் சொல்லப்படும் . 


5 


ஜலபாத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு சல 
மலவிசர்க்கஞ் செய்யில் அந்தச் சலம் மூத்திரத்துக்குச் 


நித்தியகரும முரைத்த வத்தியாயம் . 


77 


சமானமாகும் . அதனாற் சௌசஞ்செங்ய லாகாதென் 
ராம் உபவீதத்தைக் காதில்வைத்துக்கொள்ளாது விசர் 
க்கஞ்செய்யில் சௌசாசமனஞ்செய்து பின்பு ஸ்நான 
ஞ்செய்து முன்பு தரித்தஉபவீதத்தைக்களைந்து விட்டுப் 
புதிய உபவீதந் தரிக்க வேண்டு மென்றும் , ஈர வஸ்திர 
ச்சோடு விசர்க்கஞ்செய்யில் புனர் ஸ்நானஞ் செய்து மூ 
ன்று பிராணாயாமம் பண்ணல் வேண்டுமென்றும் ,உத்த 
ரீயத்தைத் தலையிற் கட்டிக்கொள்ளாது விசர்க்கஞ்செ 
ய்யில் அவனைத் தேவர்கள் சபிப்பார்களென்றும் , தரு 
மநூலுணர்ந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள் . 

இவ்விதமாகச் சௌசஞ்செய்தபின் அவ்விடம் நீங்கி 
வேறு துறையிற் போய் வாயையும் , கண்களையும் , காது 
களையும் , நாசியையும் ; கால்களின் நகங்களையுஞ் சுத்தி 
செய்து ஜலத்தை எட்டு தரம் வாயிற்கொண்டு இடப்பு 
றத்திலே கொப்புளித்து உமிழ்ந்து தலையிற் சுற்றிய 
உத்தரீயத்தை அவிழ்த்து இடையிலே தரித்து உபவீத 
த்தைக் கிரமமாகத் தரித்து சிகையை முடித்து அசுத்த 
ங்களில்லாத தகுதியான விடத்தில் கிழக்குமுகமேனும் , 
வடக்கு முகமேனும் , பார்த்திருந்து மதுரமாகிய சுத்த 
நீர்கொண்டு அவரவர்களுக்குரித்தாகிய ஆசமனஞ்செய் 
தல்வேண்டும் . 

வல துள்ளங்கையை பசுவின் காது போல வைத் 
தக்கொண்டு ஆசமனஞ் செய்கின்ற ஜலமானது பிரா 
மணர்களுக்கு இருதயம் வரையிலும் , க்ஷத்திரியர்களு 
க்குக் கண்டம் வரையிலும் , வைசியர்களுக்கு அண்ணா 
வின் வரையிலும் , சூத்திரர்களுக்கும் மாதர்களுக்கும் 
வாய்வரையிலும் , செல்லும்படி பானம் மண்ணுதல் 
முறைமையாகும் 

இந்தப்படி ஜலத்தை மந்திரத்துடனே மூன்று 
முறை பானம்மண்ணிக் கைகழுவி ஆகாயத்தைப் பார் 


78 


விசுவ பிரம புராணம் . 


த்து அங்குஷ்ட விரலடியால் அதரங்களை வலப்புரத் 
தாடங்கி இரண்டு தரந் துடைத்து கையையலம்பி 
கையிலுள்ள தர்ச்சனி மத்யமை அனாயிகை என்னும் 
மூன்று விரல்கலாளே வாயுதடுகளைத் தொட்டு அங்கு 
ஷ்ட விரல் நுனியால் வலக்கன்னத்தையும் , இடக்கன் 
னத்தையு முறையாகத்தெட்ாடு அங்குஷ்ட விரல்சேர் 
ந்த அனாமிகை விரல் நுனியால் வலக்கண்ணையும் இடக் 
கண்ணையுந் தொட்டு அங்குஷ்டவிரல் பொருந்தியதர் 
ச்சனி விரல் நுனியால் வலமூக்கடியையும் , இடமூக்க 
டியையுந் தொட்டு அங்குஷ்ட விரல்சேர்ந்த கனிஷ்டை 
விரல் நுனியால் வலச்செவியையும் , இடச்செவியையுந் 
தொட்டு அங்குஷ்டவிரல் சேர்ந்த மத்யமை விரல் நுனி 
யால் வலத்தோளடியையும் இடத்தோளடியையுந் தொ 
ட்டு கைவிரல்களைக் குவித்து மார்பினைத் தொட்டு விர 
ல்களை விரித்து சிரசினையும் மந்திரங்களுடனே தொ 
டல்வேண்டும் . 

தந்தசுத்தி செய்வதற்கு ! வேம்பு , புளி , இலவ , 
அரசு , பேயத்தி , ஆமணக்கு , மூங்கில் , நல்லபலா, முரு 
ங்கை , பட்டமரங்கள் , நெல்லி , இவற்றின் கொம்புகள் , 
சாம்பல் கைவிரல் , செங்கல் , கரி , மணல் , பாளை , வை 
க்கோல் இவைகளினாலே பல்விளக்கினால் செய்த தவ 
ங்கள் நீங்கும் . தீங்குண்டாகும் . 

பனை , கருதாளம் பாக்கு , தாழை , ஆல் , பேரீஞ்சு, 
தெங்கு இவை ஏழும் துரும்புகளுக்கு அரசாதலால் 
இவற்றால் மறந்தும் பல்விளக்கலாகாது . 

நாயுருவி , மா , ஈஞ்சு , மகிழ் , மருது , குருக்கத்தி , 
சாவல் , ஆத்தி குமிழ் , தேக்கு , அழிஞ்சல் , கடம்பு , இ 
த்தி , சண்பகம் , பூல் , வேல் , இலுப்பை , கொன்றை , 
கடு , வன்னி . விளா , நறுவிலி இவற்றின் கொம்புகள் 
இல்லறத்தார்களுக் குறியனவாகும் . 


நித்தியகரும முரைத்த வத்தியாயம் . 


79 


சுத்தமாகிய பெருங் தமிழ் , வாகை , புன்கு , கொ 
ச்சி , கருங்காலி இவற்றின் கொம்புகள் துறவறத்தார் 
களுக் குரியனவாகும் . 

மேற்சொல்லப்பட்ட கொம்புகள் , கணு , கோணல் , 
துளை , வடு இவைகளில்லாத தாயும் ; பசுமையுள்ள தோ 
லோடு பொருந்தியதாயும் , சிறுவிரற் பருமனுடைய 
தாயும் , இருத்தல் வேண்டும். 

மேற்சொல்லிய கொம்பினளவானது பிராமணர் 
கள் பன்னிரண்டங்குல நீளமும் , கத்திரியர்கள் பதி 
னோசங் குல நீளமும் , வைசியர்கள் பத்தங்குல நீளமும், 
சூத்திரர்கள் ஒன்பதங்குல நீளமும் , மாதர்கள் நாலங் 
குல நீளமும் , துறவிகள் எட்டங்குல நீளமும் கொள்ள 
ல்வேண்டும் 

அவரவர்களுக் குரியதாக மேற்சொல்லப்பட்ட 
கொம்பைக் கழுவிக் கிழக்குமுக நோக்கியேனும் வட 
க்குமுக நோக்கியேனும் குக்குடாசனமாக இருந்து 
கொண்டு மௌனம் பொருந்தி பற்களின் வெளிப்புற 
த்தையும் , உட்புறத்தையும் , மாசறத்தேய்த்து நாவை 
வழித்து இடப்புறத்திலே எறிந்து விட்டு ஜலத்தை வா 
யிற்கொண்டு பன்னிரண்டுதாம் இடப்புறத்திலே கொ 
ப்புளித்து, உமிழ்ந்து பின்பு முகத்தையும் , கைகால்களை 
யும் , சுத்திசெய்து ஆசமனஞ் செய்தல் வேண்டும் . 

நின்று கொண்டும் கடந்து கொண்டும் போர்த்திக் 
கொண்டும் தந்தசுத்தி செய்யலாகாது . 

பிராமணனுக்கு எதிரில் தேவதைகளும் , வலது பக் 
கத்தில் பிதுர்களும் , பின்பக்கத்தில் ரிஷிகளும் வசிக் 
கிறபடியால் இடப்புறத்திலே உமிழவேண்டும் . 
இல்லறத்தோர்கள் விஷவத் புண்ணியகா 

காலம் , 
தக்ஷிணாயண புண்ணியகாலம் , உத்ராயண புண்ணிய 


80 


விசுவ பிரம புராணம் . 


வ்ய 


காலம் , விஷ்ணுபதி புண்ணியகாலம் , ஷட சீதி புண் 
ணியகாலம் , பிரதமை , சஷ்டி , ஏகாதசி என்று சொல் 
லுகின்ற நந்தை திதிகள் , அமாவாசை , பௌர்ணமி 

பதீபாத நாமயோகம் நவமி திதி , சூரிய சந்திர கிரக 
ணங்கள் என்று சொல்லப்பட்ட காலங்களிலே தந்தசு 
த்தி செய்தால் குலம் நசித்துப்போகும் . 

மாம்பழுப்பிலைகளினாலே தந்தசுத்திசெய்யில் நன் 
மையுண்டாக்கும் , அப்பழுப்பு மில்லையாகில் தரும நூ 
ல்களிற் சொல்வியபடி சுத்தஜலம் வாயிற்கொண்டு 
பன்னிரண்டு தரங் கொப்புளிக்கில் பரிசுத்தமா 

மாகும் . 
சிரித்துக்கொண்டும் , பேசிக்கொண்டும் . நின்று 
கொண்டும் , குனிந்து கொண்டும் , படுத்துக்கொண்டும் , 
காலை நீட்டிக்கொண்டும் , குடுமியை அவிழ்த்துக்கொண் 
டும் , தலையில் வேஷ்டியைக் கட்டிக்கொண்டும் , காதில் 
உபவீதத்தை வைத்துக்கொண்டும் , காலில் பாதுகை 
யிட்டுக்கொண்டும் , மேற்குத்திக்கையேனும் தெற்குத் 
திக்கையேனும் பார்த்துக்கொண்டும் ஆசமனஞ்செய்ய 


லாகாது . 


தடாகமுதலியவற்றில் ஆசமனஞ்செய்யில் முழங் 
காலளவினதாகிய ஜலத்தில் நின்று இடக்கையால் 
ஜலத்தைத் தொட்டுக்கொண்டு வலக்கையால் ஆசமனம் 
பண்ணல்வேண்டும் . 

துறவறத்தோர்கள் எந்நாளும் தந்தசுத்தி செய்தல் 
வேண்டும் . 

ஸ்நானஞ் செய்வதற்கு ! நதிமுதலிய ஸ்கான 
கட்டத்தையடைந்து உத்தரீயத்தை இடையிற்றறித்து 
சிகையை முடித்து ஜலத்திலிரங்கி ( நதியிலேயாயின் 
அதற்கெதிர்முகமாக நின்றும் தடாகமுதலியவைகளி 
லேயாயின் கிழக்கு முகமாக வேனும் வடக்குமுகமாக 


. 


நித்தியகரும முரைத்த வத்தியாயம் . 81 
வேனும் நின்றும் ) ஆசமனம் ,பிராணாயாமம் ,சங்கற்பம் , 
மார்ஜனம் இவைகளை முறையே செய்து மண்ணை ஜலத் 
தடனே எடுத்துச் சிரசின்மேல் ஒரு காமும் , உந்திக்கு 
மேல் இரண்டு கரமும் , உந்திக்குகீழ் மூன்று தரமும் . 
ஒவ்வொருகாலுக்கு மும்மூன்று தரமும்பூசி ஜலத்தில் 
மூழ்கியெழுந்து சரீரமுழுவதங் கோசலத்தடவி இர 
ண்டுகை அங்குஷ்ட விரல்களால் இரண்டுகாதுகளையும் , 
இரண்டு தர்சனி விரல்களால் இரண்டு கண்களையும் , 
இரண்டு மத்யமை விரல்களால் இரண்டு நாசிகளையும் 
efica வேதமந்திரங்களைச் சொல்லிக்கொண்டு * ஸ்நா 
எஞ்செய்து சூரியனுக்கெதிரில் இரண்டுகையினாலு 
நிரம்ப ஜலத்தையள்ளி மந்திரத்துடனே மூன் றுராம் 
அர்க்கியங்கொடுத்துப் பின்பு . 

தேவதர்ப்பணஞ் செய்யும் போது கிழக்குமுகநோ 
க்கி உபவீதத்தை இரண்டுகை அங்குஷ்ட விரல்களில் 
மாட்டிக்கொண்டு முனை பொருந்திய தருப்பையுடன் 
இருகையும் அஞ்சலியாக கீழ்நோக்கியவிரல் நுனியால் 
விடுரோகிய தேவ தீர்த்தத்தினாலே சேவர்களுக்குச் 
செய்து அதன்பின்பு . 

உபவீதத்தை மாலையாகத்தரித்து முன்போல் அ 
ங்குஷ்ட விரல்களில் மாட்டிக்கொண்டு 

க்கொண்டு குடங்கைக்கும் 
* மேற்சொல்லிய ஸ்கானஞ் செய்யும் போது இர 
ண்டு வஸ்த்திரந்தரித்துக் கொண்டே ஸ்நானஞ் செய்ய 
வேண்டும் . ஒருவஸ்த்திரந் தரித்துக் கொண்டேனும் . 
கௌபீன மாத்திரந் தரித்துக்கொண்டேனும் யானை 
ரு கருமமுஞ் செய்யலாகாது . 

வியாதியாளர் கண்டஸ்நானம் , கடிஸ்நானம் , ஜங்க 
ஸ்நானம் , பா தஸ்நானம் என்னும் இவற்றுளொன்றை 
யன்றபடி ஜலத்தினாலே கழுவி எஞ்சிய உடம்பை 
ஈரவஸ்திரத்தினாலே துடைத்துக்கொள்ளல் வேண்டும் . 

11 


தா 


விசுல பிமபுசம் . 


ங்கு 


ஞசெய் 


னிஷ்டைவிரலுக்கு 

லுக்கு கடுவாக விக்நோதிய ரேஜாபா 
ஞாலே ரிஷிதர்ப்பணஞ்செய்து பின்பு, 
டமா கத்தரித்து மூல போ 

போன் 
விரல்களில் மாட்டிக் 

அக்தடவி . 
துக்கும் , தாச்சனிவிரலுக்கு க வி லுள்சாதல் விடு 
பாயே பிதுர் தீர்த்தத்திலே பிதுர் தாப்பா எசேர 
பன்மை பொருந்த 

* காயில்கந்து 
தெற்குநோக்கி அரையிற்றரித்த டோரீயத் தப் பிழி . 
து சிலசயின் ஜலத்தை முகத்துக்கும் காலத்து டீ . 
வஸ்திரத்தால் * மத்து வட்டி வேற டலத்தவன் 

டைய பு 

ற் புனைந்து கொவக வேண்டும் 
உலர்த்தவும் திரவில்லையான் இலத்திரத்தைப் 
ப விரித்து சூரியனுக்கெதிரில் முகாமுதரித் 
துவட்டிக்கொண்டு 

யமு 10 

ucces ந்து கிழக்குத் திக் 
கைநோக்கி மந்திரத்துடனே விபூதிய பணி 

பவித்தி 
பந்தரித்து பிராதக்கால சந்தியா தன தான தி 

நியதியா 
க செய்யவேண்டும் 

மேற்சோல்லிய சாதியால் தான் செய்யும்போ 
தி செய்யப்பட்ட ஸ்தலத்தில் தாபசனம் , வீ 
யாக்ராசனம் , சித்திராசனம் , படப்பலகை இவற்றுள் 

றில்ஸவஸ்திகாசனமாக யிரு 
யாவந்தனஞ் செய்து 


பிராதகால சந்தியை நக்ஷத்திரங்கள் மறையாம 
விருக்கையிலும் , மத்தியான சந் 

யான சந்தியைப் பதினைந்து 
நாழிகையாகிய ம யானத்திலும் , சாயங்கால சந்தி 
யைச்சூரியன் பாதி மறைந்து கொண்டிருக்கையிலும் 
செய்யவேண்டும் . பிராதக்கால சந்தியை கிழக்குமுக 
வாகவும் மத்தியான சக்தியையும் சாயங்கால சந்தியை 
யும் வடக்கு 

முகமாகவும் ருந்து செய்யவேண்டும் . 
அதன்பின்பு . 


பொரு 


நித்தியகரும் சரைத்த வத்தியாயம் 83 
பெண்வடிவமாகச் சிறந்து விளங் நீ 

காயத் 
* ரியாத்ய சந்தியாவேல் சயை எட்டுவயதி 
தலிளங்கம் வந்த திருவுருவ 

ருவுருவமாகச் தியானி 

தியானித்துச் 
சூரியன் - திக்குமளவம் ஜபிக்கவேண்டும் . இந்தப்பிர 
பாரம் ஆயிரத்தெட்டு தாம் ஜபித்து சூரியோபஸ்நான 
செய்து Nas... தெய்வத்தியான 

தய்வத்தியானமும் சமஸ்காரங் 
* செய்து விதிப்படி அபிவாதனமுஞ்செய்தல் வேண் 
A . பின்பு சூரியன் மத்தியில் வந்தசமயத் எ 
ந்த ஸ்நானஞ்செய்து மாத்தியான்னி 

யான்னிக சந்தியா வந்த 
எமும் விதிதயாமல் செய்து பெண்வடிவமாக விளா 

சாவித்திரி சுய தியா 
வண்ணிறது திருவுருவாகத்தாயா னித்து அன்புடலே 
ஐபிக்கவேண்டும் . விருப்பத்துடனே கொண் 

காண்டாடப் 
ஹாமமம் பாபரணமுஞ் செ 
யதுபின் 

குந்த வியாதியாளருக்கும் பதித 
தம் சண்டாளருக்கா வானத்துக்கு வாயச 
ம் பலிவைத்தி 

மி 

தன்பின்பு வீட்டிற்கு ன 
துறக் கார் பிரமசாரி சிலமூடைய 


அ 


4 . 


. 


انار 


ரு 


காயத்திரி மந்திரங்களை யொவ்வொரு சந்திய 
காலத்திலும் தவறாமல் ஜபிக்க வேண்டும் . ஆயிரமுறை 
பித்தல் உத்தமம் நூறு முறைஜபித்தல் மத்திமம் . 
பத்து முறை ஜபித்சல் அதமம் . 

மேற்சொல்லிய காயத்ரி மந்திரம் பத்துவிசை 
ஜபிக்கப்பட்டால் மூன்று தனத்திற்செய்த சிறுபாவம் 
வெல்லா மொழியும் , நூறுதாம் ஜபிக்கப்பட்டால் 
பாவராசிகளைச் சார்திசெய்யும் . ஆயிரமுறை ஜபிக்கப் 
பட்டால் உபபாதங்களை யெல்லா நாசஞ் செய்யும் . நூ 
ஈயமுதை ஜபிக்கப்பட்டால் மஹாபாதங்களை யெல் 
லாமொழிக்கும் . கோடிதாம் நியமமாகஜபிக்கப்பட்டால் 

திகளெல்லாம் அடையக்கூடும் . 


84 

விசு வபிரம புராணம் . 
ruan 
வயோதிகர் ,சிறுவர் ,வறுமையாளர் , கருப்பிணி என் 
மிவர்கள் முன்பு புசிக்கும்படி இயன்ற ஆகாரங்களைக் 
கொடுத்தல்வேண்டும் . 


- 


பின்பு வீதியிற்சென்று ஒரு பசுக்கறக்கு நேரம் 
வரையில் அதிதிகளுக்காக எதிர்ப்பார்த்திருந்து வந்த அ 
திதிகளுடனே வீட்டில்வந்து பவித்திரந்தரித்து சுற் 
றத்தார்கள் அதிதிகள் புதல்வர்களுடன் கிழக்குமுகமா 
கவேனும் வடக்குமுகமாகவேனும் நோக்கிச் சந்தோ 
ஷமாக இருக்தல்வேண்டும் வாழையிலை , சண்பகவி 
லை , கடம்பிலை , மாவிலை , வெட்பாலையிலை , இருப்பை 
யிலை , இவைகளை போசனபாத்திறத்துக்குஉபயோகமா 
கும் . வாழையிலயாகில் தண்டுரியாது அதனடிவலப் 
பக்கத்திலே பொருத்தப் போடல்வேண்டும் . 


மேற்சொல்லிய போஜனப் பாத்திரங்களிலே தகு 
கியானதை ஜலத்தினாலே கழுவிப்போட்டு அதில் நெ 
ய்யினாற் புபோதித்து இரும்பல்லாத அகப்பையினால் 
லவணம் கறிகள் , அன்னம் இவைகளை ஒன்றோடொ 
ன்று கலவாமற் படைத்த பின்பு இடக்கை அனாமிகை 
விரலால் போஜனபாத்திரத்தைத் தொட்டுக்கொண்டு 
வலக்கரத்தில் ஜலத்தை விட்டுப் புரோக்ஷண மந்திரம் 
சொல்லி அன்னமுதலியவற்றிற் புரோக்ஷணஞ் செ 
ய்து ஜலத்தை முன்போல விட்டுக்கொண்டு பரிஷே 
சன மந்திரஞ்சொல்லி வலமாகப் பரிஷேசனஞ்செய் 
து கலத்தின் அடிப்பக்கத்தில் சிறி துசிறிது அன்னம் 
ஐந்திடத்தில் வைத்து சித்திரான்ன 

சித்திரான்ன மந்திரஞ்சொ 
வலக்கைச் சிறுவிரலால் ஜலத்தை விடுத் 


சால்லி 


லைதைக்குமிடத்துக் கலப்பின்றி ஒருமரத் 
னிலைகொண்டே ஒரு இலை மூழுதுந்தைத்தல் வேண் 
டும் . 


நித்தியகிரும முரைத்த வத்தியாயம் . 


85 


பின்பு அவ்வன்னத்தில் நல்ல நெய்யைப்படைத் 
து முன் போல் வலக்கையில் ஜலத்தை விட்டுக்கொண்டு 
பரிஷேசன மந்திரஞ்சொல்லி வலமாகப் பரிஷேசன 
ஞ் செய்து முன் போல ஜலத்தைக்கையில் விட்டுக்கொ 
பண்டு ஆபோஜன மக்காஞ்சொல்லி ஆபோஜனஞ்செய் 
து வலக்கை அனாகை மத்யமை 

அங்தல் கூடமென் 
னும் மூன்று விரல்களாலும் அன்னத்தை நெய்யுடன் 
பிசைந்து சிறிது சிறிதாக வெடுத்து பிராணாத்திமந்தி 
எஞ்சொல்லிப் பல்லிற்படாமல் அன்புடனே பிராணா 
ததி செய்து வலக்கையால் அன்ன த்தைச் தொட்டுக் 
கொண்டு இடக்கைவிரலையெடுத்து ஜலத்தினாலே அல 
ம்பி ஆத்மமந்திரஞ்சொல்லி இருகயக்கைத் தொட்டு 
எடுத்து விட்டுப் பின்பு மனமகழ்ச்சியோடு விரும்பி 
வரன் முறையாகப் * புசிக்கவேண்டும் . 


புசிக்குங்காலத்தில் விளக்க வியில் அவ்வனத்தை 
வலக்கையினாலே மூடி விளக்கேற்றி வருமளவும் காய 


புசிக்கும்போது அன்னத்தில் மயிர் . ஈ , எறும்பு , 
கொசுகு முதலியன காணப்படின் அவைகளைச் சிறித 
ன்னத்தோடு புறத்தே நீக்கிவிட்டுச் சுத்திசெய்து புசி 
த்தல் வேண்டும் . 


புசிப்பதற் கிடையிலே உப்பையும் நெய்யையும் 
படைத்துக்கொள்ளல் , போஜனத்திக்குபயோகமாகாத 
வார்த்தை பேசல் , சிரித்தல் , நாய் , பன்றி , கோழி , காகம் 
பருந்து , கழுகு , என்பவைகளையும் ; புலையர் ,ஈனர் , பூப் 
புடையவள் என்பவர்களையும் பார்த்தல் முதலியன 


ஆகாவாம். 


புசிக்கும்போது இரண்டு வஸ்த்திரந் தரித்துக்கெ 
ண்டே புசித்தல் வேண்டும் . 


86 


விசுய பிரம புராணம் . 


தைப் 





பி 


1 


த்திரியை ஜபித்துக்கொண்டிருந்து வேற அன்ன 
படைத்துக்கொள்ளாமல் அல்ல 

அவ்வன்ன ! 
புரிந்துச் சைசவல்வேனாம் 

பின்பு முன் போல ஜலத்தைக்கையன் 
கொண்டு உத்தராபோஜனமந்திரஞ்சொல் கார் 
பாஜனஞ்சொல்லி தந்தஜலத்தை அநதகட விரல் 
தனி யால் இலையில்லித்த 7 4:55 

- 6.1 เมตร 
கைகல ஜலம்வாயிற்கொண்டு, காட்டுதா இடப்பர் 
கொப்புளித்து 

கூக்களையும் கால் 

ஆசமனர் செய்த 
யல்லாம் 

ம் ஜீரணயாக அனாத்தை காக்கடல் 
2 மந்திரஞ்செபித்து பாக்கு வெற்சிலை முதலிய 
வைாளெல்லாம் புசித்து அதன் என் 

புகழ்பொருந்திய நூல்கத்தயு: அம் 
பொருள்களை புணர்ந்தும் பகற்பொழுதைக்க ! 
சூரியன் 

டையப்படுங்கால 
செய்யம் வண்டி 

யாவர்தன 
கலாத்கன்னுடையகிருகத்தில் செய்யவேண்டும் . 
படி செய்வதிலும் பசுக்கள் தங்குவதாகிய 
லில் செய்வகனால் விசே பலனுண்டா 
நந்தவனத்திற் செய்வது விசேஷம், 

விசேஷம் , அதிலும் நதயிர் 
செய்வது விசேஷம், அதிலும் ததிசங்கமத் செய் 
வது விசேஷம் , அதிலும் தற்றமில்லாத 

தவாலயத் 
திற்செய்வது விசேஷம் . 

பெண்வடிவாய் விளங்காநின்ற சரஸ்வதியாகியாக 
தியாதேவதையை ஆகாயத்தில் நக்ஷத்திரங்கள் உதிக்கு 
மளவும் தியானித்து ஜபிக்கவேண்டும் . 

அன்னமல்லா தபண்டங்கள் புசிக்கில் நான் குதரம் 
வாய் கொப்பளித்து ஆசமனஞ் செய்தல் வேண்டும் . 


ஸ் 


கரியை 


சாயாக 


ச 


காட்டி 


தம் . 


P 


தித்தா!கரும முரைத்த வத்தியாயம் . 


87 


பயாலத்தில் பெரியோர்கள் வந்தால் அவர்க 
< 11 மஸ்காத்து உப்சரித்து ஷேயங்ககா விகாரிந்து 
அவர்கள் அனுமதி பெற்றுப் பின்பு ஜபத்தை 

சய்யவேண்டும் காயத்ரி முதலிய மந்திர 
ஜபத்தைவாயாற் சொல்லி ஒலிபராகிய 
செய்தால் ஒருபங்கு பலனையும் மந்திரங்கள் அக்கி பருக் 
குக் கேளாமல் மெதுவாக உச்சரிப்பதாகிய உ .1 . N !! 
சுவரம் ஜபித்தால் ஒன்று நூறு பல ? 3 யும் , 13 
எழுத்துக்களை வரிசையாக தவிப்பதால் மான 
கமாக ஜபித்தால் ஒன்று ஆகிபடலாயர் தரும் 

சகலபாபங்களை ஒழியத்தகக்காகிய காயத்திரி 
யை உத்தமபகம் ஆயிர தாமும் மத்தியமபடிம் நூறு 
தாமும் , அதட்ப பத்தி தாழம் பிற 4. எளி 
லும் தப்பாமல் ஜபிக்கவேண்டும். 
விரலால் ! sex at ஜபிப்பதினால் , ஒருடங்கும் 

விர 
லின் ரேகைகளால் எண்ணுவதினால் எண்மடங்கும் , 
வரத்தினங்களால் எண்ணுவதினால் பத்துப்பாகும் . 
சமகமணியினால் நூறுபங்கும் , பவளத்தால் ஆயிரம்பா 
கும் , ஸ்படிகத்தால் பதினாயிரம்பக்கும் , முத்துக்களா 
நூறாயிரம் பங்கும் , தாமரைமணிகளால் பத்துலவும்ப 
ங்கும் , பொன்மணிகளால் கோடிபங்கும் , தாபத்தால் 

பவித்திரமுடியாலும் , த்தாஷங்களாலும் , 
எண்ணி ஜபித்தால் கணக்கில்லாத பலருமான பலனைச் 
தரும் . 

ஜபமாலையல்மணிகள் - அ -உத்தமம் , நசி - மத்தி 
மம் உஎ -அதமம் , கடுவில்சம்பாஷித்துக்கொண்டும் கட 

ண்டும் செய்யும் ஐபம் நிஷ்பலம் . 
அதன்பின்பு அக்கினிகாரியங்களையும் 

யங்களையும் வைகல் 
தேவமுதலிய சியதிகாையஞ் செய்து அதிதிகா உப 


mi 


வணங் 


ரைந்தாக 


88 விசுவ பிரம புராணம் . 

inner 
சரித்து போஜனம் படுக்கை முதலானவைகளை இய 
ன்ற வரையில் கொடுத்து தானு போஜனஞ்செய்து 
சமனம்பண்ணி விஷ்ணுவின் திருவடிகளைத் 
து கருடமந்திரத்தை ஜபி பரமபதியை 
கித்துதித்து தலைப்பக்கத்தில் தீபமும் நிரைந்த 
குடமும் வைத்து படுக்கையின் மேல் எக்காலமும் வட 
க்குத்திக்கை ஒழித்து கிழக்கத்சிக்கிலேனும் 

தெற் 
குத்திக்கிலேனும் மேற்குத்திக்கிலேனும் சிரசைவை 
த்து முரைமையாக கற்புடைய 

கற்புடைய மனைவியைத் தழுவிக் 
கொண்டு நிந்கிரைசெய்தல் கிருகஸ்கருக்கு 
க்கமாகும் 

சன் லீட்டிற் கீழ்ச்கிலசயினும் என் மாதுலன் 
வீட்டிற்றென் திசையினும் , வேற்றூரில்வ தியின் மேர் 
றிசையினும் கலைவைதது றங்கவேண்டு மென்பர். 

இதுவசையும் நித்தியகருமவிதிகளை சொனனே 
ம் . இனிகர்ப்பாதான முறையைச் சொல்லு வோமென் 
று காளத்திமுனிவர்சொல்லுகின்றார் . 
நித்தியகரும முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


5 தரிய ஒழு 


பதிநான்காவது 
கர்ப்பாதான முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிர தமகாராஜனே ! ஒப்பில்லாத அழ 
கினையுடைய மாதர்கள் வீட்டுக்கு விலக்கான அன்றை 


கர்ப்பதான முரைத்த வத்தியாயம் . SH 
யத்தினத்தில் புலச்சிக்குச்சமானமும் , இரண்டாந்தி 
னத்தில் பிரம ஹத்தி செய் சவளுக்குச் சமானமும், மூன் 
றாந்கினத்தில் வண்ணாத்திக்குச் சமானமும் என்று 
சொல்லப்பட்டதனாலே அம்மூன்று ராத்திரியும் வீட் 
டிற்குவெளிப்புறத்திற்பொருந்தியிருத்தல் நீதியாகும் . 

* வீட்டுக்கு விலக்காகிய மாதர்கள் பகலிலேஒரு 
தரம் புசத்தலன்றி இரண்டாந்தரம புசித்தலும் , இர 
விற் புசித்தலும் , வேறு விலக்காயுள்ளமாகர்களைத் தொ 
டுதலும் , பகலிலே நிக்கிரை செய்தலும் , கணவனுட 
னே பேசுதலும் , கணவனெதிரே நிற்றலும் , வீட்டுக்கு 
ளிருத்தலும் , நெற்குத்தலும் , பாக்கு வெற்றிலை தின்ற 
லுமாகிய இவைகளெல்லாம் தீங்கை விளைவிக்கும் . 

மாதர்கள் இராத்திரி பதினெட்டே முக்கால்காழி 
கைக்குள் வீட்டுக்கு விலக்கானால் முதனாள் முதற்கொ 
ண்டு மூன்று தினமும் , மேற்சொல்லிய பதினெட்டே 
முக்கால் நாழிகைக்கு மேற்பட்டு வைகறைப்பொழுகி 
லேனும் அதற்கப்பின் பேனும் , விலக்கானால் அன்றைய 
தின முகற்கொண்டு மூன்று தினமும் மேற்கூறிய விதிப் 
படியிருந்து ,நாலாந்தினத்தில் சூரியோதயமாகி ஆறு கா 
ழிகைக்கு 

மேல்ஸ்நானஞ் செய்து தன் கணவளை மனதில் 
* வீட்டுக்கு விலக்காயுள்ள மூன்று தினமும் சரீர 
சுத்திக்கு வேறு ஒருவரைத்தண்ணீர் தரச்சொல்லி , சரீர 

செய்தல்வேண்டும் . தான் புண்ணியநதிகளைக்கொ 
தெலும் கிணற்றிலே தண்ணீர் இரைத்தலும் சமையல் 
செய்தலும் ஆகாது . தானிருக்கும் இடமுகல் பதினாறு 
அடிவரையில் தீட்டா தமா தலால் தனக்குச்சமீபத்தில் , 
விற்கினாலேனும் , புல் முதலிய வற்றாலேனும் மறைத் 
துக்கொண்டிருத்தல் வேண்டும் . அப்பாலுள்ள நிலத் 
திற்குத் தீட்டில்லை , 

12 


90 


விசுவ பிரம புராணம் . 


நினைத துச நாயனை தரிசித்து , வீட்டிற் தவந்து அ 
ன்ற முழுவதும் வீட்டிலிருக்கின்ற பாத்திரங்களைத் 
தொடாமல், இந்தாகதினத்தில் ஸநானஞ்செய்து கணவ 
னுக்கு வேண்டிய பணிவிடைகளைச் செய்தற்குச் சுதர் 
காமுடையவராவார்கள் 


மேற்சொல்லிய நாலாந கினத்தில்தானிருந்தவிட 
ததைப் பசுவின் சாணத்தினாலே மெழுகிய பாத்திரங் 
களை நன்றாகத் தேய்த்துப் புண்ணியாதிக ளல்லாத கு 
ளம் , எரி , வாய்க்கால் முதலிய இடங்களிலே புடவை 
களத் துவைத்து ஸ்நானஞ் செய்தலவேண்டும் . ஸ்நா 
னஞ்செய்தவுடன் சிறிது உப்பும் , அரிசியும் புசித்துக் 
எனவன் முகத்திலே விழித்தல் வேண்டும் . 
புருஷர் முகத்தில் விழித்தலாகாது . 


வேறு 


கரு 


மாதாகள் வீட்டுக்கு விலக்காகி ஸநானஞ் செய்த 
தின முதல் பன்னிரண்டு தினமும் கருப்பமுண்டாகி 
ன்றகாலமாகும் . அத்தினங்களில் இரட்டை நாட்களிற் 

தரிக்கில ஆண்குழந்தையும் , ஒற்றை நாட்களிற் 
கருத்தரிக்கில் பெண் குழந்தையுமுண்டாகும் ; ஆதலால் , 
ஆண குழந்தையை விரும்பி விதிக்கப்பட்ட காலங்களைத் 
தெரிந்துகொண்டு நிஷேக முகூர்த்ததினத்தில் , நாய 
கயும் நாயகனும் ஸ்நானஞ்செய்து புதிய வஸ்திரங்கள் 
தரித்து , மலாமாலைகள் , சந்தனம் ஆபரணங்கள் முதலிய 
வைகளை அணிந்து , நாயகியை நாயகன் இடது பக்கத் 
தல் இருக்கும்படி செய்து , அவ்வாறு அவ்விருவரும் 
ழக் தமுகமாக இருந்தபின்பு , புரோஹிதர் புண்யாஹ 
வாசனம் கலசபூசை , ஓமம் வளர்த்தல் , உதகசாந்திமுத 
லிய கரியைகளயெல்லாஞ்செய்து ஆசீர்வாதம் பண் 
ணியபின்பு, அன்றிரவல் அவ்விருவரும் பாலும் அன் 
னமும் இன்பத்துடனே புசித்தல் வேண்டும். 


கர்பாதான முரைத்த வத்தியாயம் . 


91 


அதன் பின்பு கேளிக்கிருகத்தில்பல தான முதலிய 
வெல்லாஞ் செய்து நாயகியினது நாபிஸ்தானத்தில் 
நாயகனது வலது கையைவைத்து , சவுதரிசன மென் 
சொல்லப்பட்ட மகாமந்திரத்தைச் சொல்லியபின் மன் 
மதனூலின் படி , நாயகி , நாயகனிருவர்களும் இன்பம் 
பெருகும்படியான புணர்ச்சி முதலிய போகங்களை அ 
னுபவிப்பது முறையாகும் . 

இவ்வாறு நாயகி நாயகனிருவரும் இராக்காலத்தில் 
புணர்ச்சி செய்யும் போது சுக்கிலமானது சுரோணிதத் 
துடனே சேர்ந்து ஜலமயமாகிப்பின்பு எழாந்தினத்தில் 
குமிழியாகி , முப்பதாந்தினத்தில் பிண்டமாகி , இரண் 
டாமாதத்தில் அப்பிண்டத்திற்தச் சிரசுண்டாகி , மூன் 
றா மாதத்தில் கால்களுங்கைளுமுண்டாகி , நாலாமாதுத் 
தில் கைகால்களில் விரல்களுண்டாகி , ஐந்தாமா 

தாமாதத்தில் 
பின்பாகங்களுண்டாகி , ஆறாமாதத்தில் கண்களுங்காது 
களுமுண்டாகி , ஏழாமாதத்தில்பிராணனுண்டாகி , எட் 
டாமாதத்தில் அவயவங்களெல்லாமுண்டாகி , ஒன்பதா 
மாதத்தில் அறிவுண்டாகி , பத்தாமாதத்தில் பூஸ்பரிச 
மாகப் பிறந்த குழந்தைக்குத் தர்மார்த்த காமமோக்ஷ 
மென்ற புகழப்பட்ட புரு பார்த்தமாகிய நான்கு பிர 
போஜனத்தையும் அடையும்படி சொல்லப்பட்ட காப் 
பாதான முதலாகிய புகழ்மி குந்த சமஸ்காரங்களை யெல் 
லாம அவரவர்களுக்கு விதித்த சூத்திரப்பிரரகாரமேசெ 
ய்யவேண்டுமென்று மேலோர்கள் சொல்லுவார்கள் . 

- இவ்லி தமாகிய ஒழுக்கத்தோடு நடக்கும் பெண் 
ளுக்கும் அறிவுடைய புருடர்களுக்கும் நிஷேக 
முகூர்த்தம் செய்வதற்கு நல்லமா தசதில் உத்திரம் , 
உத்திராடம் , உத்திரட்டாதி , திருவோணம் , ரோ 
கணி , சதயம் , ரேவதி , அஸ்தம் , மூலம் , சுவாதி , 
அனுவமுமாகிய இந்த கூத்திரங்கள் உத்தமமாகும் .. 


92 


விசுவபிரம புராணம் . 


முள்ள 


சித்திரை , புனர்பூசம் , பூசம் , அசுவனி , மிருகசீரிடம் , 
அவிட்டம் , இந்தகக்ஷத்திரங்கள் மத்திமமாகும் . மற்று 

நக்ஷத்திரங்களும் , ஜன்மநக்ஷத்கிரமும் , அனு 
ஜன்மக்ஷத்திரமும் , திரிஜன்ம நக்ஷத்திரமும் தீதாகும் 

நிஷேகமுகூர்த்தத்திற்த அஷ்டமி , பௌர்ணமி , 
அமாவாசை * ரித்தை துவாதசி இந்தத்திதிகள் தீதாகும் . 
சஷ்டி , மத்திமமாகும் . இவைகளன்றி யுள்ளனவாகிய 
திதிகள் , உத்தமமாகும் . சுக்கிர வாரம் , புதவாரம் , சோம 
வாரம் , தருவாரம் இவைகள் நன்றாகும் . பானுவாரம் 
அங்காரசவாரம் , சனிவாரம் இவைகள் தீ தாகும் . 

நிஷேகமுகூர்த்தக்கிற்குக்கடகம் , மிதுனம் ,சிங்க 
ம் , கன்னி , மீனம் , தனுசு , துலாம் , விருஷபம் , இந்த 
வக்கினங்கள்உத்தமமாகும் . சுபக்கிரகங்கள் பலமுண்டா 
கப்பார்க்கில் மற்றுள்ளனவாகிய இலக்கினங்களும்உத் 
தமமாகும் . லக்கினத்திற்கு எட்டாமிடத்தில் எந்தக்கிர 
கயிருக்காலும் தீதாகும். லக்கினத்தில் சூரியன் சனி 
அங்காரகன் புதன் என்று சொல்லப்பட்ட கிரகங்களி 
ருந்தாலும் தீதாகும் . 

நிஷேகமுகூர்த்தத்திற்த சந்திரனானவன் லக்கி 
னம்நாலாமிடம் . எழாமிடம் , பத்தாமிடம் இவைகளில் 
இருக்கினும் , புதன் ஒன்பதாமிடம் ஏழாமிடம் இவை 
களில் இருக்கினும் , சுக்கிரன் குரு இவர்கள் லக்கினம் 
ஐந்தாமிடம் ஒன்பதாமிடம் இவைகளில் இருக்கினும் , 
பாவக்கிரகங்களெல்லாம் மூன்றாமிடம் பதினோராமி 
டம் , ஆறாயிடம் இவைகளில் இருக்கினும் நன்மையுண் 
டாகும் . 

சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஏழாமிடத்தில் அங் 
காரகனும் சனியுமிருக்கில் , பெண்ணுக்கும் பிள்ளைக் 

ரித்தை திதிகளாவன-சதுர்த்தி நவமி சதுர்த்தி , 


கர்ப்பாதான முரைத்த வத்தியாயம் 


93 


தம் வியாதியுண்டாகும் . சந்திரனுக்கும் சூரியனுக்கும் 
இருபக்கத்திலும் அங்காரகன் , சனி இருக்கில் பெண் 
ணுக்கும் பிள்ளைக்கும் அழிவுண்டாகும் . சந்திரனுக்குப் 
பன்னிரண்டாமிடத்திலும் நாலாமிடத்திலும் அங்கார 
சன் சூரியனிருக்கிலும் சந்திரனுக்கு இருபக்கத்திலும் 
பாவர்கள் இருக்கிலும் பெண்ணுக்கு மரணமுண்டா 
தம் . 

இதுவரையும் விளங்காநின்ற வே தவிதிப்படி செ 
ய்தற்குரிய காப்பாதான விதியை இனிமையாகச் சொ 
ன்னோம் ; இனி அந்தக்கர்ப்பா தான கிரியையினால் 
மாதாவினது கர்பாசயத்துள் தங்கிவளர்கின்ற சிசுவா 
எது தீர்க்காயுளைப்பெறம்பொருட்டுச்செய்யும் பும்ஸ 
வனக்கிரமங்களைச்சொல்லுவோமென்று காளத்தி மகா 
முனிவர் சொல்லுகின்றார் , 
கர்ப்பாதான் முரைத் தவத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


பதினைந்தாவு 

பாவது 
பும்சவன முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! விதிப்படி செய் 
தற்குறிய பும்ஸவனமென்னுங் கிரியையானது கருத் 
தரித்து மூன்று , நான்கு , ஆறு , எட்டு என்று சொல்லப் 
படுகின்ற மாதங்களில் , ஒன்றில் பூருவபக்ஷத்தில் சதுர் 
த்தி , நவமி சதுர்தசி பௌர்ணமி அமாவாசை நீங் 

நீங்கிய 
மற்றைய திதிகளில் திங்கள் , புதன் ,வியாழம் , வெள்ளி 


94 


விசுவ பிரம புராணம் . 


என்று சொல்லப்பட்ட சுபவாரங்களில் பூசம் திருவோ 
ணமுதலிய சுபாக்ஷத்திரங்களில் மிதுனம் கன்னி கட 
கம் இவைகளொழிந்த மற்றையசுபலக்கினங்களில் சம் 
திரனானவன் உச்சஸ்தானத்தை யாவது ஆக்ஷிஸ்தான 
தயைாவது நவாமிசமுதலிய சுபவருக்கங்களிலே யா 
வது பலத்திருக்கவும் , சுபக்கிரகங்கள் தங்கள் தங்கள் கே 
ந்திர கோணஸ்தானங்களிளே பொருந்தியிருக்கவும் பா 
வக்கிரகங்கள் மூன்றாமிடம் பகினோராமிடம் எட்டா 
மிடம் இவைகளில் இருக்கவும் எட்டாமிடஞ் சுத்தமா 
யிருச்சவும் புகழ்ந்துரைக்கப்பட்ட பும்ஸவனம் என்னு 
ஞ்சடங்கினை ஆரம்பித்தச் செய்துமுடித்தல் உத்தமமா 


கும் 


ஆயிரமாகுதியிலைாவது நூற்றெட்டாகுதியினா 
வாவது , அக்கினியில் ஓமஞ்செய்து ஆலமரத்திலுள்ள 
மொக்குளைகயும் ,உழுந்தையும் அம்மியில் வைத்துப்பால் 
விட்டு அரைத்து வெண்மையாகிய வஸ்திரத்தில் வை 
த்து முடிந்து கருப்பவ கியைக் கிரமப்படி , கிழக் தமுக 

நிமிர்த்திருக்கச்செய்து அதற்குரிய மந்திரங்க 
ளைச்சொல்லி ஆண் குழந்தையை விரும்பினால் வலது 
நாசியிலும் , பெண் குழந்தையை விரும்பினால் இடது 
நாசியிலும் பிழிந்து அதை இரேசகபூர்வகமாக வாங்கி 
வாயினாலுண்ணச்செய்தல் வேண்டும் , 

கருப்பாதான முதலிய சோடசக் கிரியைகளைச் 
செய்யத்தொடங்குவதன் முன் அக்கருமங்கள் இடை 
யூறின்றி முடிதற்பொருட்டு விளங்காநின்ற விச்சேஸ் 
வாபூஜை 

செய்து அதற்குமேல் புண்யாஹவாசனமும் 
பிதுர்களுக்கு மன மகிழ்ச்சியைத்தருவதான நாந்தீமுக 

நாந்தீமுகமாவது - சுபகருமகள் செய்யத் தொ 
டங்குவதன் முன் பிதுர்க்களைக் குறித்துச் செய்யு மொ 
ருவசைச்சிரார்த்தம் . 


பும்சவன முரைத்த வத்தியாயம் . 


95 


மென்னுங் கிரியையுஞ்செய்து மேற்சொல்லி கிளி 
யைகளைச் செய்தல் முறைமையா தம் . 

செய்தர் குரிய பும்சவனம் , சீமந்தம் சவுளம் , உப 
நயனம் மனோபீஷ்டங்களெல்லாம் நிறைவேறு நியத் 
தம் அனுஷ்டிக்கும் விரதங்கள் விவாகமென் 
ல்லப்பட்ட இந்தக்கருமக்களுக்கெலாம் இரக்ஷாபந்த 

ஞ்செய்து கொள்ளல் வேண்டும் . இன்றியமையாமற் 
செய்யவேண்டுவனவாகிய நமகரணம் அன்னப்பிராச 
னம என்னும் இவ்விரண்டு கிரியைகளுக்கு நீக்கி மற் 
றையகிரியைகளுக்கெல்லாம் விதிவழுவாமல் அக்கினி 
வளர்தது மஞ்செய்ய வேண்டியது முறையாகும் . 

மனைவியானவள் கர்ப்பவதி யா யிருக்குங் காலத் 
தில் அக்கர்ப்பவதியின் கணவன் நல்லபயன அடைய 
வேண்டுமென்னும் விருப்பத்துடனே ஒருவர் செய்கின் 
நதானங்களைப் பெறுதலும் , இஷ்டதேவதைகளை வழி 
பகவதற்குரிய தேவாலயங்களையும் வீடு முதலியவை 
களையும் நூதனமாகச் செய்தலும் திருவிழா முதலியகரு 
மங்களைச் செய்தலும் , தன்னைப்பெற்ற தாய் தந்தை 
யர்களுக்கல்லாமல் மற்றையோர்களுக்கு உத்தரகிரியை 
முதலிய கருமங்களைச் செய்தலும் புண்ணியகாலங்க 
ளில் சமுத்திர ஸ்நானஞ்செய்தலும் , தீர்த்தயாத்திரை 
செய்தலும் , பந்துக்களாயுள்ளவர்கள் வீட்டில் விருந் 
தின ராகச் சென்று புசித்தலும் , கூவாஞ்செய்து கொள் 
மேலுமாகிய இக்கருமங்களெல்லாந் துன்பத்தைத்தரு 
மென்று மேலோர் சொல்லுவார்கள் . 

இதுவரையும் பும்ஸவனகிரமத்கைச் சொன்னோ 
ம் ; இனிப்புகழ்பெற்ற சீமந்தகிரியை நடத்தவேண்டிய 
விதியையுஞ் சொல்லுவோமென்று காளத்தியகாமுனி 
வர் கூறுகின்றார் . 
பும்ஸவன முரைத்த வத்தியாயம் முற்றுப்பெற்றது . 


95 


விசுவ பிரம புராணம் . 


பதிறைவது 
சீமந்த முரைத்த 
வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! மேன்மை பொ 
ருந்தியசீமந்தமென்னுங்கிரியையானது , கருப்பமடை 
ந்த நான்காமாதம் ஆறாமாதம் எட்டாமாதம் என்னுமி 
வற்றுள் யாதாமொருமாதத்தில் உரோகணி உத்திரம் 
உத்திராடம் ,உத்திரட்டாதி , மிருகசீரிடம் , அஸ்தம்புன 
ர்பூசம் , இரேவதி ,திருவோணம் , பூசமுதலிய நல்லா 
த்திரத்தில் குற்றமற்ற சுபவாரங்களில் பூருவபக்ஷத்திற் 
பொருந்திய சதுர்த்தி ,சஷ்டி , நவமி , பௌர்ணமி , அமா 
வாசை துவாதசியென்னுந் திதிகளை நீக்கி மற்றைய 
திதிகளில் சோதிட நூல்களின் விதிப்படிசிங்கலக்கின 
மும் , விருச்சிகலக்கினமும் தீசாகும் . சுபச்சிராக்கள் 
இருப்பதும் பார்ப்பதுமான மற்றையலக்கினங்கள்நன் 
மையாகும் . கருப்பவதியின் ஜன்மநக்ஷத்திரமும் , அனு 
ஜன்மநக்ஷத்திரமும் , திரிஜன்மநக்ஷத்திரமும் , மூன்று 
நக்ஷத்திரமும் , ஐந்தாநக்ஷத்திரமும் , ஏழாநக்ஷத்திரமும் , 
வயினாகத்தாரையாகிய இருபத்திரண்டாக்ஷத்திரமும் , 
சந்திராஷ்டசமும் தீதாகும் ; முகூர்த்தலக்கினத்துக்கு 
எட்டாமிடஞ் சுத்தமாகவு மிருக்கவேண்டும் . 

கருப்பவதியான சீமந்தப்பெண்ணை நூதன வஸ் 
திராபாணங்களாலே அலங்கரித்து விதிப்படி யலங்க 
ரித்தவிடத்தி லிருக்கச்செய்து நூற்றெட்டாகுதியில் 
அக்கினியில் ஓமஞ்செய்து அத்திக்கொம்பு , பச்சைச் 
தருப்பை , பன்றியின் முள் இவைகளைக் கற்றையாகத் 


சீமந்த முரைத்த வத்தியாயம் . 97 
சேர்த்து கணவன் 
கணவன் கையால் 

கையால் அப்பெண்ணினுடைய 
காபிஸ்தானத்தில்வைத்து அதனின்றும் வேதமந்திரங் 
களை யுச்சரித்துக்கொண்டு நேரே உச்சிவரையிழுத்து 
வகிர் தல் வியாதிக்கும் . 

கருப்பமடைந்த ஏழாவது மாதத்தில் துன்பமுண் 
டாகா திருக்கும்படி இராகு கது நீங்கலாகிய சப்த 
கிரகங்களையும் , முறைமையாகப் பூசித்து எட்டாவது 
மாதத்தில் திருவோணம் உரோகணி யென்று சொல் 
லப்பட்ட சுபநக்ஷத்திரத்தில் திங்கள் , புதன் , வியாழம் 
வெள்ளியென்று சொல்லப்படும் சுபவாரங்களில் பூரு 
வபக்ஷத்தில் , சத்தமி , துவாதசி என்னுந்தியில் காண 
யிலாவது , உச்சிக்காலத்திலாவது , விஷ்ணுவைக் கிரமப் 
படி ஆவாகனஞ்செய்து அருக்கியமுதலிய சோடசோ 
பசாரங்களாலும் பூசித்து நூற்றெட்டாகுதி மந்திரத 
துடன் ஓமஞ்செய்து பிரமசேஜசுடன் விளங்கும் பிரம 
சாரிகளெண்மர்களை யழைத்து அவர்களுள்ள மகிழும் 
படி அன்னம்படைத் துண்ணச்செய்வது விஷ்ணுபலி 
யென்னுங் கிரியையாமென்று மேலோர்கள் சொல் 
லுவர் . இவ்விதமாகச் செய்து . 

கருப்பவதியை பிரசஉஸ்தானத்தில் சேர்ப்பதற்கு 
அஸ்தம் , சுவாதி ,உரோகணி , உத்திரம் ,உத்திராடம் ,உத் 
திரட்டாதி , சித்திரை திருவோணம் , அசுவதி , புனர்பூச 
ம் மிருகசீரிஷம் என்னுநக்ஷத்திரங்களில் ஞாயிறு , செ 
வ்வா யொழிந்துள்ள மற்றையவாரங்களில் சதுர்த்தி 
கஷ்மி , சதுர்தசி திதிகளுமல்லாமல் மற்றைய திதிகள் 
ல் சகுனி,சதுஷ்பாதம் , நாகவம் , கிமிஸ்துக்கினம் என் 
னும் விஷ்டிகரணங்கள் நீங்கியமற்றைக்காரணங்களில் 
குமபம் , விருச்சிகமென்னு மிலசகினங்களை யு நீக்கி நன் 
மைகளைத் தருவதான மற்றச்சுபலக்கினங்களில் கருப் 
பவதியினது ஜன்மராசிக்குப் பொருத்தமில்லாத ஆறு, 
எட்டு , பன்னிரண்டாம் ராசிகளல்லாத மற்ற இராசி 

13 


9S 


விசுவ பிரம புராணம் . 


ஸ்தானங்களிளொன்றைக்கோமயாதிகளால் மெழுகி அ 
வ்விடத்தில் கடுகு , எள் , இவ்விரண்டினையும் நெருப்பின் 
மேலிட்டுப் புகையச்செய்து பின்பு வயதின் முதிர்ந்த 
சுமங்கலிகளுடனே கருப்பவதியை அவ்விடத்திலிருக் 
கச்செய்யவேண்டும் . 

இதுவரையில் பரிசுத்தமாகிய சீமந்த விதியைச் 
சொன்னோம் ; இனி சாதகன்மக் கிரியையின் றன்மை 
யைச் 

சொல்லுவாமென்று கானத்திமஹாமுனிவர் 
கூறுகின்றார் 

சமந்த முரைத்த வததியாயம் 

முற்றுப்பெற்றது . 


பதினேழாவது 
சாதகன்ம மூரைத்த 
வத்தியாயம் . 


கேளும் + விரதமகாராஜனே ! கருப்பவதிகுழ்க் 
தையைப் பெற்ற காலத்தில் பிதாவானவன் பகற்கான 
மாயிருந்தா லும் இராக்காலமாயிருந்தாலும் நதி முதலிய 
ர்நிலைகளில் திடீரெனக்கு தித்து ஸ்நானஞ்செய்து 
கோதானம் , சுவர்னதானம் ,பூதானம் வஸ்திரதானம்நெ 
ல் விரைதான மூதலியபலவாகிய தானங்களையுஞ் செய்து 


கை 


* திடீரெனக்குதித்தற்குக் காரணம் - அக்காலத்து 
மேலே யெழுநீர்த்திவலைகளுக்குப் பிதுர்க்கள் 
யேற்று நிற்பாராதலின் நீர்த்திவலைகள் மேலே செல்லு 
தற்சென்க. 


சாதகன்ம முரைத்த வத்தியாயம் . 


99 


மற்றஞ்செய்யவேண்டிய கிரியைகளையும் விதிப்படி 
செய்யக்கடவன் , 


புத்திரோற்சவமான காலத்திலும் , யாகங்களைச்செ 
ய்கிறன்ற காலத்திலும் ,சந்திர சூரிய கிரகணங்களிலும் 
பன்னிரண்டு மாதப் பிரவேச புண்ணிய காலங்களிலும் , 
இக்காலத்தில் நீரிலிறங்கி ஸ்நானஞ்செய்வது விதியே 
ன்ற தருமசாஸ்திரங்க ளெடுத்துச்சொல்லும். 

குழர்தைக்கு முலைப்பால் அருந்துவதற்கு முன் 
னும் நாபிக்கொடியைச் சேதிப்பதற்கு முன்னும் , அ 
தக்குழந்தையின் சர்வாங்கமும் நனையும்படி வெந்திரி 
னால் ஸ்நானஞ்செய்வித்துப் பின்பு அக்குழந்தையின் 
முகத்தைப் பிதாவானவன் பார்து மனமகிழ்ச்சி - 
டையவனாகி வெல்லம் , நெய் , தேன் , இம்மூன்றைய 
மொன்றாகக் கலந்துமத்தித்து அதனை அக்குழந்தை 
யின் நாவிற் படும்படி தடவிப் பின்பு தாயினது அழகு 
பொருந்திய வலது ஸ்தனத்தைச் சுத்தமாகிய நீரினா 
லலம்பி அந்தக்குழந்தைக்கு வயிறாறவுண்பித்து அதன் 
நாபிக்கொடியைத் துண்டித்து அதன்பின்பு தாளிப் 
பனையோலையில் ஜாதகமெழுதுவித்தல் விதியாகும் . 


மேற்சொல்லிய அக்குழந்தை 

அக்குழந்தை பிறந்த மூன்றா 
நாள் , ஐந்தாநாள் , ஏழா நாள் என்று சொல்லப்பட்ட தின 
ங்களில் அக்குழந்தையைக் கிடத்தியிருந்தபடுக்கையை 
நன்றாகவுதறி வேறேபடுக்கையிட்டு அப்படுக்கையில் 
கிடத்தல்வேண்டும் . பத்தாசாளில் பிதாவான வன்செவ் 
வையாக க்ஷவரஞ் செய்துகொண்டு பரிசுத்தமாகிய 
நீரில் ஸ்நானஞ்செய்து பதினோராவது தினத்தில் சாஸ் 
திரங்களிற் சொல்லியபடி வெண்கலப்பாத்திரங்ளைச் 
சாம்பலினாலும் ,பித்தளைப்பாத்திரங்களை நெய்யினாலும் 
தாம்பிரப்பாத்திரங்களைப்புளியினாலும், ஈயப்பாத்திரங் 


100 


விசுவபிரம புராணம் . 


களையும் , இருப்புப்பாத்திரங்களையும் , சாணத்தினாலும் 
சுத்தி செய்து வஸ்திரங்களை வண்ணான் வெள்ளாவியில் 
வைத்துத் தோய்த்துத்தரச்செய்து மண்பாத்திரங்க 
ளையும் , பாய்முதலிய பல பொருள்களையும் . வீட்டுக்கு 
வெளிப்புறத்திலே யெறிந்துவிட்டு வீடுமுழுமையும்ம 
ண்ணினாலும் பசுவின்சாணத்தினாலும் , நன்றாய்மெழு 
பச்செய்து அக்குழந்தையை ஸ்நானஞ்செய்வித்துது 
றிடத்தில் பரிசுத்தமானவர்களா லெடுத்துச் சேர்க்கச் 
செய்து பின் தாய் தந்தையாரிருவரும் ஸ்நானஞ்செய்து 
புண்ணியாவசனத்தை விதிப்படி செய்வித்து ஆசாரி 
மந்திரபூர்வகமாக அமைத்துக் கொடுக்கும் பஞ்சகௌ 
வியத்தை வாங்கி யருந்து தல் சிறப்பாகும். 


பாலாரிஷ்டம் . 
பிள்ளைபிறந்த லக்கின முதலாகப் பன்னிரண்டு 
ஸ்தானங்களிலும் நவக்கிரகங்களிருந்து 

கொடுக்கும் 
பூர்வகன்மபலாபலங்களைக் கிரமமாகத்தெரிந்து கொள் 
ளல்வேண்டும் . குழந்தை பிறந்த லக்கினமானது உயி 
ரென்றும் , சந்திரலக் கனமான து உடலென்றும் , கணித 
நூல்வல்லோர்களும் மேலோர்களும் சொல்லுவர் . 

சன்மலக்கினாதிபதியும் , தருவும் , சுக்கிரனும் , சாக 
கனுக்கு நன்மையைத்தரும்படி கேந்திரகோணங்களிலி 
ருந்தால்பூசணாயுசுடையதாயிருக்கும் ; ஜனன காலத்திய 
திதியினாலும் வாரத்தினாலும் , நக்ஷத்திரத்தினாலும் 
இலக்கினத்தினாலும் , குழந்தைக்கு நேரிடும் 

நேரிடும் துன்பமா 
னது குருவானவர் கேந்திரம் பெற்றிருந்தால் நிவர்த்தி 
யாகும் . 

சூரியன் பாணியிலும் , சந்திரன் சித்திரையிலும் , 
அங்காரகன் உத்திரட்டாதியிலும் , புதன் அவிட்டத்தி 
லும் , குரு கேட்டையிலும், சுக்கிரன் பூராடத்திலும் 


சாநகன்ம முரைத்த வத்தியாயம் 101 
சனி இரேவதியிலும் , தங்கி யிருக்குங்காலத்தில் குழந் 
தை பிறக்குமாயின் பிறந்த சிசுவுக்கே துன்பத்திற்கிட 
மாகும் . 


உத்திரம் , பூராடம் , பூச மிவற்றின் முதற்பாதத 
திலும் , சித்திரையின் முதலிரண்டு பாதத்திலும் , அஸ் 
தம் , பரணி , இவற்றின் மூன்றாம் பாதத்திலும் குழந் 
தைபிறக்குமாயின் பிதாவக்குஉடனே துன்பமுண்டா 
மென்று கணித நூல் வல்லோர் செல்லுவர் . 

பூசம் , சித்திரை , பூராடம் என்னு மிந்த மூன்று 
க்ஷத்திரங்களில் வரும் இரண்டாம்பாதத்தில்குழந்தை 
பிறந்தால் தாய்க்கும் , மூன்றாம் பாதத்தில் குழந்தைபி 
றந்தால் பிறந்த குழந்தைக்கும் , நான்காம் பாதத்தில் 
குழந்தைபிறந்தால் அம்மானுக்கும் , பூசம் பூசாடமென் 
னுநக்ஷத்திரங்களின் மூன்றாம்பாதத்தில் குழந்தைபிற 
ந்தால் சகோதரர்களுக்கும் அரிஷ்டமுண்டாகுமென் 
று கணிதநூலோர் சொல்லுவார் . 


அஸ்வதி , மகம் மூலம் இந்த நக்ஷத்திரங்களின் 
முதற்பாகத்திலும் , ஆயிலியம் ,கேட்டை , இரேவதி இம் 
மூன்று நக்ஷத்திரங்களிலும் நான் காம்பாகத்திலும் வ 

வரு 
ம் நாழிசையில் முதல் நாழிகையில்பிதாவுக்கும் , இரண 
டாம் நாழிகையில் தாய்க்கும், மூன்றாவது நாழிகையில் 
சகோதரர்களுக்கும் , நான்காவது நாழிகையில் பிறந்த 
சிசுவுக்குத் துன்பமுண்டாகும். 


ஜன்மலக்கினத்திற்குமகிழ்ச்சியைத்தருகின்ற ஐந் 
து ஒன்பது என்னும் கோணங்களில் சூரியன் சேமடை 
ந் திருப்பின் பிதாவுக்கும் , சந்திரன் நீச்சமடைந்திருப் 
பின் மாதாவுக்கும் , செய்வாய் நீச்சமடைந்திருக்கில் 
சகோதரர்களுக்கும் புதன் நீசமடைந்திருப்பின் மாம 


102 


விசுவ பிரம புராணம் . 


னுக்கும் , குரு நீசமடை திருப்பின் தாயைப் பெற்றபாட் 
டனுக்கும் , சுக்கிரன் நீச்சமடைந்திருப்பின் தாயைபெ 
ற்றபாட்டிக்கும் , சநிநீசமடைந்திருப்பின் பிறந்த சிசுவுக் 
கும் கண்டமென்று சொல்லுவர் . 

சன்மநக்ஷத்திரம் திதி லக்கினம் இவைகளினான் 
காம்பாதத்திற் பிறந்தால் பிறந்த குழந்தைக்கும் துன்ப 
முண்டாகும் , சர்திரலக்கினத்திற்கேழாமிடத்தில் அக் 
காரகனும் , சனியுயிருந்தால் தாய்குத் துன்பமுண்டா 
கும் , சூரியனின் றலக்கினத்திற் கோழாமிடத்தில் அந் 
காரகன் சநி என்கிற பாபக்கிரங்களிருக்குமாகில் பித 
வுக்கரிஷ்டமுண்டாகுமென்று கணித நூலோர் சொல் 
லுவர் 


சனனராசி ஓம் , சந்திரனிருந்தராசியிலும், பா 
பக்கிரகங்களிருந்தாலும், சந்திரலக்கினாதிபதியும் , சன் 
மாதிபதியும் , தம்மிற் பகையுடையவராயிருந்தாலும் , 
பிறந்த சிசுவக்குத் துன்பமுன்டாகும் . 

சன் மலக்கினத்திற் சூரியனுஞ்சந்திரனும் எட் 
டாமிடத்திற் பாபக்கிரகங்களும், சன்மலக்கினத்தில் 
அங்காரகனும் கேதுவும் , ஏழாமிடத்திற் சூரியனும் , 
நான்காமிடத்தில் அங்காரகனும் சன்மலக் 

லக்கினத்தில் 
சனியும் , சுபகிரகங்கள் பார்வையைப் பெறாமல் இரு 
த்தாலும் , பார்த்தாலும் ; பிறந்த தழந்தைக்குத் துன்பு , 
முண்டாகும் . 

சன்மலக்கினத்திலும் , அதற் கேழாமிடத்திலும் 
பாபக்கிரகங்ளோடு க்ஷண சந்திரன் கூடியிருந்தாலும் 
சன் மலக்கினத்திற் சூரியனும் , சந்திரனும் , இருக்க 
அங்காரகனாற் பார்க்கப்பட்டாலும் , சன்மலக்கினத்தில் 
சந்திரனும் , பன்னிரண்டாமிடத்தில் சூரியனும் , ஐந் 


சாதகன்ம முரைத்த வத்தியாயம் . 


103 


தாமிடத்திற் சரியும் , எட்டாமிடத்தில் அங்கா பகலும் , 
இருப்பார்களாயின் பிறந்த குழந்தைக்குத் துன்பமுண் 
டாகும். 

சன் மலக்கினத்திற் சந்திரனிருக்க அதற்குமுன் 
னும் பின்னும் பாபக்கிரகங்களிருந்தாலும் , நான்கு . எ 
ழு , எட்டென்னு மீடங்களிற் பாபக்கிரகங்களிருந்தா 
லும் சன்மலக்கனத்திற் சூரியனிருந்தாலும் , அவனோ 
டு பாபக்கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் , பத்தாமிடத்தில் 
அங்காரகனும் , சநியும் சேர்ந்திருந்தாலும் , அல்லது 
தனித்தனி யிருந்தாலும் , பிறந்த குழந்தைக்குத்துன்ப 
முண்டாகும் . 

சன் மலக்கினத்தில் இராகுவும் , ஏழாமிடத்திற் 
சூரியனும் , நான்காமிடத்தில் அங்காரகனும் , வலியுற் 
றிருந்தாலும், ஒன்று , எழு , எட்டு , பன்னிரண்டாமிட 
த்தில் சந்திரன் பாபக்கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் 
அவர்களைச் சுபக்கிரகங்கள் பார்க்காவிட்டாலும் , குழந் 
தைக்குத் தோஷமுண்டாகும் . 

சன் மலக்கினத்தில் க்ஷணசந்திரனும் ,இரண்டு எட் 
பண்ணிரண்டென்று சொல்லப்பட்டஸ்தானங்களில் 
பாபக்கிரகங்களுமிருக்க ஒன்று , நான்கு ஏழு 

கு எழு ,பத்தென் 
னும் கேந்திரஸ்தானங்களைச் சுபக்கிரகங்கள் பார்க்கா 
விடினும் , சன்மலக்கினத்தில் க்ஷணசந்திரனிருக்க 
எட்டாமிடத்தில் அங்காரகன் பாபக்கிரகங்களோ 

களோடுசம் 
பந்தப்பட்டிருந்தாலும் குழந்தைக்குத் துன்பமுண்டா 
கும் . 

சன் மலக்கினத்திற்சூரியனானவன் சுபக்கிரகங்களி 
ன்பார்வையைப் பெறாமற் றனித்திருக்க மற்றெந்த 
லக்கினங்களிலாவது சுபக்கிரகங்களுடனே சந்திரன் கூடி 
யிருந்தாலும் , சன் மலக்கினத்திலும் ஏழாமிடத்திலும் 


104 


விசுவ பிரம புராணம் . 


பாபக்கிரகங்கள் வலியுற்றிருக்க பாபக்கிரகங்களோடு 
சந்திரனுஞ் சேர்ந்திருந்தாலும் குழந்தைக்கும் தின்ப 
முண்டாகும் . 

இரண்டாமிடத்தில் பாபக்கிரகங்களான சூரியன் 
செவ்வாய் ,சநி, இவர்களிருந்தால் தாய்க்குத்துன்பமுண் 
டாகும் . மூன்றாமிடத்தில் சூரியன் , அங்காரகன் ,சனி, 
இவர்கள் வலியுற்றிருந்தால் சகோதரர்களுக்குக் கண்ட 
மும் , நான்காமிடத்தில் அங்காரானும் , எட்டாமிடத்தி 
லிராகுவும் , பன்னிரண்டாமிடத்திற் சநியும் இருப்பா 
ர்களாகில் பிறந்த குழந்தைக்குத் துன்பமுண்டாகும் 

ஓத்தாமிடத்திலேனும் , பத்தாமிடத்திலேனும் , அங் 
சாரகனிருந்தால் அம்மானுக்குத் துன்பமுண்டாகும் , 
சநியிருந்தால் குழந்தைக்குத் துன்பமுண்டாகும் . சந் 
திரனிருந்தால் தாய்க்குத் துன்பமுண்டாகும் . சூரிய 
னிருத்தாற் பிதாவுக்குத் துன்பமுண்டாகும் . நான்கா 
மிடத்திலு மெட்டாமிடத்திலும் , பாபக்கிரகங்கள் இரு 
பபார்களாயின் குழந்தைக்குத் துன்பமுண்டாகும் . 

ஆறாமிடத்திற் சூரியனிருந்து ஏழாமிடத்தில் அ 
ங்காரகனுஞ் சதியுமிருந்தால் பிராவுக்கும் குழந்தைக் 
கும் மரணமுண்டாகும் . மேலெடுத்துச் சொல்லிய 
ஆறாவது வீட்டில் சந்திரனும் , சந்திரலக்கினத்திற் கே 
ழாமிடத்தி வங்காரனும் , சதியும் மாராம லிருப்பார்க 
ளாயின் தாய்க்கும் குழந்தைக்குந் துன்பமுண்டாகும் . 

ஏழாமிடத்திலும் , எட்டாமிடத்திலும் , சநி யிருந் 
தால் குழந்தைக்குத் துன்பமுண்டாகும் . ஏழாமிடத்தி 
ல் மண்டலவரிசையாக பாபக்கிரகங்களிருந்தால் 

தாய்ச் 
குத் துன்பமுண்டாகும் . ஏழாமிடத்தில் சூரியனிருந் 
துபாபக்கிரகங்களாற் பார்க்கப்பட்டாலும், குற்றமற்ற 
பிதாவுக்குத் துன்பமுண்டாகும் . 


சாதகன்ம முரைத்த வத்தியாயம் 


105 


எட்டாமிடத்திற் பாபக்கிரகங்களிலிருந்து க்ஷண 
சந்திரன் கிரமமாகக் கேந்திரம் பெற்றிருந்தாலும் , குழ 
ந்தைக்குத் துன்பமுண்டாகும் . ஆறாமிடத்தில் சந்திர 
னானவன் பாபக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்டு இருப் 
பானாகில் மாதாவுக்குத் துன்பமுண்டாகும் 

ஒன்பதாமிடத்தில் இராகு விருந்தால் பிதாவுக்குத் 
துன்பமுண்டாகும் . பன்னிரண்டா மிடத்திலேனும் , 
பத்தாமிடத்திலேனும் , ஐந்தாமிடத்திலேனும் மகிழ்ச் 
சிபொருந்திய சூரியனும் , அங்காரகனும் , சநியுமிருப் 
பார்களாயின் பிதாவுக்குத் துன்பமுண்டாகும் பது 
னொன்று ஒன்பது இந்தஸ்தானங்களில் சரியும் , அங் 
காரகனு மிருந்தாற் சிசுவுக்தத் துன்பமுண்டா 
டாகும் . 

பன்னிரண்டு , ஒன்பது , எட்டு , இந்தஸ்தானங்க 
ளில் சூரியனும் கிருஷ்ணபக்ஷ சந்திரனும் , அங்கார 
கனும் , சநியும் இருப்பார்களாயின் பிறந்த சிசுவுக்குத் 
துன்பமுண்டாகும் . பன்னிரண்டாமிடத்திற் சூரிய 
னும் , அங்காரகனு மிருப்பார்களாயின் மாதாவுக்கும் , 
சிசுவுக்கும் துன்பமுண்டாகும் . 

ஐந்து , ஒன்பது , எட்டு , பன்னிரண்டு , என்னுமித் 
தஸ்தானங்களில் க்ஷண சந்திரனும் , சூரியனும் , சரியும் , 
அங்காரகனுமிருந்தால் , குழந்தைக்குத் துன்பமுண்டா 
கும் . ஐந்தாமிடத்தில் வெற்றி பொருந்திய சூரியனும் 
சந்திரனும் , சரியும் , அங்காரகனும் இருப்பாராயின் 
பிதாவுக்கும் , சிசுவுக்கும் துன்பமுண்டாகும். 

எட்டாமிடத்தில் பாபக்கிரகங்க ளிருக்குமாயின் 
பிறந்த ஏழாவது காளுக்குள் சிசுவுக்குத் துன்பமுண் 
டாகும் . சன்மலக்கினத்தில் ராகுவும் , சநியும் , சம்பந் 
தப்பட்டிருக்கவும் , ஏழாமிடத்தில் சந்திரனிருக்கவும் , 
சூரியனாவது , அங்காரகனாவது , சம்பந்தப்பட் டிருச் 

14 


106 


விசுவ பிரம புராணம் . 


சால் ஜனித்த பத்துகாளைக்குள் குழந்தைக்குத் துன்ப 
முண்டாகும் . சன்மலக்கினத்தில் சநியோடு மற்றைப் 
பாவக்கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் பதினாறு நா 
ளைக்குள் குழந்தைக்குத் துன்பமுண்டாகும் . 

நான்காமிடத்தில் வளர்பிறைச் சந்திரனும் , ஆறா 
மிடத்தில் சூரியனும் , தங்கியிருப்பார்களாயின் பதி 
னெட்டு நாாையில் குழந்தைக்குத் துன்பமுண்டாகும் . 
எட்டாமிடத்திற் சூரியனும் , சந்திரனும் , வலியுற்றிரு 
க்க அவர்களோடு சரியும் , அங்காரகனுஞ் சம்பந்தப்ப 
ட்டிருந்தாலும் , பார்த்தாலும் இருபத்தைந்து நாளுக் 
குள் குழந்தைக்குத் துன்ப முண்டாகுமென்று சொல் 
லுவர் . எட்டாமிடத்திற் சுக்கிரனும் , சூரியனும் , அங் 
காரகனும் , சரியும் , சம்பச் தப்பட் டிருப்பார்களாயின் 
முப்பது தினத்துக்குள் குழந்தைக்குத் துன்பமுண் 
டாகும் . 

எட்டாமிடத்திற் சூரியனும் , சந்திரனும் இருக் 
தால் பிறந்த குழந்தைக்குக் கண்குருடாகுமென்று சொ 
ல்லுவர் . மேற்சொல்லிய எட்டாமிடத்திலும் , ஆரு 
மிடத்திலும் , சந்திரன் பாபக்கிரகங்களுடன் சம்பந்தப் 
பட்டிருந்தால் , நேத்திரபங்க முண்டாகும் . பன்னிர 
ண்டாமிடத்திற் சூரியனும் , சந்திரனும் பொருந்தி 
யிருக்க அவர்களை அங்காரகனும் , சரியும் , பார்த்தால் 
ஒளிபொருந்திய இடது சேத்திரத்துக்குப் பங்கமுண் 
டாகுமென்று சொல்லுவர் . 

பன்னிரண்டாமிடத்திற் சநியிருந்தால் வலதுநே 
த்திரமும் , அங்காரகனிருந்தா லிட துநேத்திரமும் பங்க 
மாகும் . மேற்சொல்லிய பன்னிரண்டாமிடத்தில் சந் 
திரனுஞ் சூரியனுமாகிய விருவருஞ் சம்பந்தப்பட்டிரு 
ந்தால் நேத்திரபங்க முண்டாகும் . பன்னிரண்டாமி 


சாதகன்ம முரைத்த வத்தியாயம் . 


107 


டத்திலிருக்குங் கிரகங்களை அங்காரகனும் , சரியும் 
பார்ப்பாமாகில் நேத்திரபங்கமுண்டாகும் . அப்பன்னி 
ரண்டாமிடத்திற் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் , பார்த் 
தாலும் , மேலெடுத்துச்சொல்லிய சகல தோஷங்களும் 
விவிர்த்தியாகும் . 

சன்மலக்கினத்தி லி ராகுவும் , குளிகனும் , ஜன்ம 
லக்கின திபதியும், எட்டாமிடத்திற் சூரியனும் , ஒன் 
றாகச் சேர்ந்து பாவக்கிரகராசித் திரேகாணத்தி லிரு 
ந்தால் குழந்தையானது கொடி சுற்றிக்கொண்டு பிறக் 
குமென்று சொல்லுவர். 

சன் மலக்கினத்தில் பாபக்கிரகங்களுக்குரிய ஆட் 
சி ஸ்தானமே உதயலக்கினமாகி அவ்விலக்கினத்தில் 
இராகுகேழக்க ளிருந்தால் மாலை தரித்தும் , கொடி 
சுற்றிக்கொண்டும் , குழந்தை பிறக்கும் 

சன் மலக்கினத்திற்கும் , பாவக்கிரகங்களிருக்கும் 
லக்கினத்திற்கும் மத்தியில் இராகுகேதுக்களிருக்கசன் 
மலக்கினத்தைச் சூரியன் , அங்காரகன் பார்த்தாலும் , 
மேஷம் , ரிஷபம் , சிங்கம் , இந்த ஸ்தானங்கள் சன்ம 
லக்கினமாக அதில் சரியும் , புதனும் , கூடியிருந்தாலும் 
குழந்தையானது தேகத்திற் கொடிசுற்றிக்கொண்டு 
•பிறக்கும் . 

சன்ம லக்கினத்தையாவது , சந்திர லக்கினத்தை 
பாவது , சுபக்கிரகங்களின் பார்வையைப்பெறாத இசா 
குகேதுக்கள் பார்த்தாலும் , சுபக்கிரகங்களாற் 

பார்க்கப் 
படாத இராகுகேதுக்கள் கேந்திரஸ்தானங்களி லிருந் 
தாலும் , கீர்த்தி பொருத்திய குழந்தையானது இப்பூ கி 
யிடத்துக் கொடி சுற்றிக்கொண்டு பிறக்கும் . 

துவரையில் குற்றமில்லாத அந்தக் குழந்தையி 
னுடைய பலாபலங்களை யெடுத்துச் சொல்லும் சாதக 


108 விசுவ பிரம புராணம் . 

man 
ன் மக்கிரியா விதிகளிற் சிலவற்றைச் சொன்னோம் ; 
இனி நாமகரணஞ் செய்ய வேண்டிய விதிகளை யெடுத் 
துச் சொல்லுவோமென்று காளத்திமகாமுனிவர் கூறு 
கின்றார் . 
சாதகன்ம முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


பதினெட்டாவது 
நாமகரண முரைத்த 


வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! மேற்சோல்லிய 
நாமகரணஞ் செய்வதற்குக் குழந்தை பிறந்த தின முத 
லாகக்கொண்டு பதினொன்று பன்னிரண்டு என்று சொ 
ல்லப்பட்ட தினங்களின் முற்பகற்காலத்தில் அஸ்வதி 
அவிட்டம் , மிருகசீரிடம் , புனர்பூசம் , பூசம் ,உத்திரம் , 
உத்திராடம் , ரேவதி , சதயம் , அஸ்தம் , மூலம் , அனு 
ஷம் , உரோகணி , மகம் , சுவாதி , திருவோணம் என்று 
சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்களும் , சுபக்கிரக வாரங்க 
ளும் , பௌர்ணமி , அமாவாசை, அஷ்டமி , இருத்தை 
யாகிய சதுர்த்தி , நவமி , சதுர்த்தசியு மல்லாத திதிது 
ளும் , எட்டாமிடஞ் சுத்தமடைந்த ஸ்திரலக்கினத்தி 
லும் , சுபக்கிரகங்கள் பலமடைந்து நிற்பார்களாயின் 
உபயலக்கினங்களும் , நாமகரணக்கிரியை நடத்துவ 
தற்கு நன்மையாகும் . 

உச்சக்கிரகங்களாவது , நட்புக்கிரகங்களாவது பா 
ர்த்தாலும் , சேர்ந்திருந்தாலும் சுபக்கிரகங்களுடைய 


நாமாண முரைத்த வத்தியாயம் . 


109 


காலவோ ரையும் , உதைய லக்கினத்துக்குான்றாகவமை 
ந்த சுபக்கிரகத் திரேகாண லக்கினங்களும் , நன்மை 
யாகும் . நீசக்கிரகங்கள் , பார்வையுள்ள லக்கினங் 

எங்கள் , 
காமகரணக் கிரியை செய்வதற்குத் தீதாகும். 

உலகத்திலுள்ளவர்களெல்லாஞ் சந்தோஷமடை 
யும்படி நூற்றெட்டாகுதி அக்கினியில் ஓமஞ் செய்து 
அக்குழந்தையின் சிரசின் மேல் அட்சதைகளா லாசீர் 
வதித்துத் தங்கள் குலதேவதைகளின் பெயர் தத்தம் 
குடிகளிற் பிறந்த பெரியோர்களின் பெயர் , அல்லது 
மற்றுமுள்ள பெயர்களில் ஜன்மநக்ஷத்திரங்களுக்குப் 
பொருந்தமங்களகரமாயும் , அர்த்தபுஷ்டி யுள்ள தாயும் 
கேட்பவர்க்கினிமையுண்டாகத் தக்கதுமான பெயர்க 
ளில் ஒன்றை தந்தையானவன் குழந்தைக்குத் தரித் 
தல் கிரமமாகும் . இவ்வாறு தரிக்கும் பெயர்களின் அந் 
தியத்தில் பிராமணவருணத்தார் சர்மாவென்பதையும் , 
க்ஷத்திரிய வருணத்தார் வர்மா வெண்பதையும் , வை 
வருணத்தார் பூதியென்பதையும் , சூத்திரவருணத்தார் 
தாசனென்பதையு முரிய பட்டப்பெயர்களாக வழங் 

& ଇ 
வரும்படி தரிக்க வேண்டும் . 

பிறந்த குழந்தைக்கு காமகரணஞ் செய்யுமிடத்து 
ஆண் குழந்தையானால் இரட்டைப்பட்ட வெழுத்துக்க 
ளாலும் , பெண் குழந்தையானால் ஒற்றைப்பட்டவெழு 
த்துக்களாலும் , பெயரிட்டழைத்த பின்பு இரண்டுகை 
களாலும் , அக்குழந்தையினுடைய பாதங்களிலும் , புயங் 
களிலும் , சிரத்திலுமக்ஷதையிட்டாசீர்வதிக்க வேண்டும் . 

சூழந்தைக்கு பால் புகட்டுவதற்குக் குழந்தைபிறந்த 
பத்து , பதினாறு , முப்பத்தொன்று , முப்பத்திரண்டெ 
ன்று சொல்லப்பட்ட ஒரு நல்ல தினத்தில் ,நாமகாணக் 
கிரியையினுக் கெடுத்துச்சொல்லப்பட்ட கட்சத்திர 


110 


விசுவபிரம புராணம் . 


து , தின 


முதலியவைக ளமைந்த சுபலக்கினத்தில் அமிர்தசஞ் 
ஜீவியென்னு மந்திரத்தை , ஜெபித்துக் குழந்தையின 
து சிரசில் அக்ஷதையிட்டு , அதற்குமேல் பாலடையினா 
லக்குழந்தைக்குப் பாலருத்து கல் விதியாகும் . மேல் நா 
மகரணக்கிரியைகளுக்குச் சொல்லிய சுபதினங்களில் 
குழந்தையை அன்புடனே அழகிய தொட்டிலிலே ஏற் 
றுதல் கிரமமாகும். 

குழந்தைக்கு மங்களகரமுண்டாகவும் , போழகுமி 
குந்து விளங்கவும் , விதிப்படி செய்யவேண்டிய காது 
குத்தலென்னுங் கிரியைச் செய்வதற்குக் குழந்தை 
பிறந்ததின முதலாகப் பன்னிரண்டாவது , பதினாறாவ 

தினங்களிலாவது , ஆறு , ஏழு , எட்டு , பத்தென்னு 
மாதங்களிலாவது , உச்சிப்பொழுதுக்கு முற்பட்ட பக 
ற்காலத்தில் , சுபகருமங்களுக்குரியதான மிருகசீரிஷம் 
திருவாதிரைபுனர்பூசம் ,பூசம் ,இரேவதி , சித்திரை, திரு 
வோணம் . அஸ்தம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட் 
டாதி , அவிட்டமென்னு நக்ஷத்திரங்களும் , சுபக்கிரா 
வாரங்களில் பூர்வபட்சத் துதியை, திரியை , பஞ்சமி , 
சஷ்டி , தசமி , ஏகாதசி , துவாதசி திரையோதசி , என் 
று சொல்லப்பட்ட திதிகளில் மீனம் , மிதுனம் , ரிஷ 
பம் , கடகம் , துலாம் , கன்னியென்னும் லக்கினங்களும் 
காதுகுத்த லென்னுங் கிரியையைச் செய்வதற்கு உத் 
தமமாகும் . மேஷம் மகரமென்று சொல்லப்பட்ட இவ் 
விரண்டு லங்கினங்களு மத்திமமாகும் . 

பெரியோர்களால் விலக்கிச் சொல்லப்பட்ட கும் 
பம் , விருச்சிகம் சிங்கமென்னு மிலக்கினங்களும் , காலை 
மாலையென்னு மிரண்டுசந்தியாகாலங்களும் , அபரான் 
ன சாயான்ன காலங்களாகிய உச்சிப் பொழுதுக்குப் 
பிற்பட்ட காலங்களும் , இராக்காலங்களும் , இரண்டு 
நிதிகளாவது , இரண்டு நக்ஷத்திரங்களாவது , ஒரு தினத் 


நாமகரண முரைத்த வத்தியாயம் . 


111 


தில் பகற்காலத்திலேயே வாப்பட்டவாரங்களும் , காது 
குத்தலென்னுங் கிரியையை நடத்துவதற் காகாதென் 
று சொல்லுவர் . எட்டாமிடஞ் சுத்தமாக விளங்காநின் 
ற லக்கினங்களும் நடுப்பகலாகிய வுச்சிக்காலமும் ஒரு 
தினத்தின் பகற்பொழுதெல்லாம் பூர்ணமாயிருக்கின்ற 
திதிகளும் நட்சத்திரங்களும் பொருந்துமாயின் அதை 
யன்புடனே யாவரும் நல்லதென்று சொல்லுவர் . 

ஐந்து , இரண்டு , ஏழு , ஒன்பது , மூன்று பதினொ 
ன்று , இந்தஸ்தானங்களிற் சந்திரனிருந்தாலும் மூன் 
று , ஆறு , பதினொன்று , இந்த ஸ்தானங்களிற் பாபக் 
கிரகங்களிருந்தாலும் நல்லதாகும் . எட்டாமிடத்திற்புத 
னும் ஆறு , ஏழு , எட்டென்னுமிந்த விடங்களில் மதிக் 
கத்தக்க சுக்கிரனும் பத்து , ஆறு , எட்டென்னுமிடங்க 
ளில் குருவுமிருந்தால் காதுகுத்துவதற்குத் தீதாகும் . 

இதுவரையும் நாமகரணக் கிரியா விதியைக்கிரம 
மாகச் சொன்னோம் . இனி மேற்சொல்லிய குழந்தைக் 
கு எல்லா நன்மைகளு முண்டாகும்படி செய்யப்படுவ 
தான பெருமை பொருந்திய பெமிஷ்கிரமணவிதியை 
யுங் கிரமமாகச் சொல்லுவோமென்று காளத்திமஹா 
முனிவர் சொல்லுகின்றார் . 
தாமகரணழரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


பத்தொன்பதாவது 
உபநிஷ்கிரமண முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே! சிறப்பினை புடைய 
உபநிஷ்கிரமணமென்னுங் கிரியைக் கிரமமாகச் செய் 


112 


விசுவ பிரம புராண 

பணம் . 


வதற்குக் குழந்தைபிறந்த மூன்றாவது மாதத்தில் , 
குழந்தைக்கு சுபகாரியங்களுக்குரியதாகிய திதிவாரநட் 
சத்திர லக்கினங்களில் சூரிய தரிசனஞ் செய்வித்து , 
குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் சுபவார திதி 
நட்சத்திர லக்கினங்களில் அக்குழந்தைக்கு பசுவினை 
யும் ,சந்திரனையும் தரிசனம் செய்வித்து , நான்காவதுமா 
தத்தில் , சந்தியிதித்தலென்னுங் கிரியையைச் செய்வ 
தற்குப் புனர்பூசம், பூசம் , அஸ்தம் , மிருகசீரிஷம் , சித் 
திரை, சதையம் , உரோகணி , அனுஷம் , திருவோண 
ம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , அவிட்டம், 
ரேவதி , என்று சொல்லப்பட்ட நல்லநக்ஷத்திரங்களும் , 
சுபக்கிரகவாரங்களும் நன்றாகும் . பௌர்ணமி அஷ்டமி 
இருத்தை முதலிய திதிகளையும் , பாவக் கிரகங்களின் 
பார்வையைப் பெற்ற லக்கினங்களையும் நீக்கி , பத்தா 
மிடஞ் சுத்தமாயிருக்கப்பெற்ற மற்றைய சுபலக்கினங் 
களில் , குழந்தையை யழகுபொருந் சச் சிங்காரித்து நூ 
றாகுதிமேலோங்கி வளராநின்ற வக்கினியில் ஓமஞ்செ 
யது அதற்குப்பின்பு அக்குழந்தையைப் பெற்ற பிதா 
வானவன் குழந்தையினது உச்சியை மோந்து நான்கு 
பெரியோர்களா லாசீர்வதிக்கச்செய்து பலவித மங்கள 
வாத்தியங்களொலிக்கவும் , மாமனாவன் அந்தக் குழ 
ந்தையை யெடுத்துக்கொண்டு நாற்சந்தி முச்சந்தி முத 
லிய சந்திகளை மிதிக்கச்செய்து சிவாலய முதலிய தங் 
கள் தங்களிஷ்ட தேவதைகளின் கோயிலுக்குட்சென் 
று அன்புடனே காத்து ரட்சிக்கவேண்டுமென்னும் பிரா 
ர்த்தனையோடு கடவுளை வணங்கச்செய்து ஆலயத்தை 
விட்டுத்திரும்பி வீட்டுக்கு வருதல் கிரமமாகும் , 


. 


மேற்சொல்லிய குழந்தைக்குத் திருவாபாணத்தரி 
ப்பதற்குத் திங்கள் , புதன் , வெள்ளி , வியாழம், சரி 
யென்று சொல்லப்பட்ட வாரங்களும் , பிரதமை , சஷ் 


உபநிஷ்கிரமண முரைத்த வததியாயம் . 113 
டி , ஏகாதசி , பௌர்ணமி , யென்னுந் திதிகளும் . மிரு 
கசீரிடம் , திருவோணம் , பூசம் , உரோகணி , சதயம் , 
அனுஷம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , சித் 
திரை, இரேவதி , விசாகம் , அஸ்வதி , அஸ்தம் என்று 
சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்களும் நல்ல சாகும் . 

கேந்திர ஸ்தானங்களிலும் , கோண ஸ்தானங்களி 
லும் , சுபக்கிரகங்களிருக்க மூன்று , ஆறு , பதினொன் 
றென்னும் ஸ்தானங்களிற் பாவக்கிரகங்கள் பொருந்தி 
யிருக்கக் கடகலக்கினத்திற் சுக்கிரன் , புதன் , குரு, இவர் 
கள் கூடியிருக்க எட்டாமிடஞ் சுத்தமாகப் பெற்ற தனு 
சு , மீனம் , கன்னி , மிதுனம் , ரிஷபம் என்று சொல் 
லப்பட்ட லக்கினங்களூலொன்றில் குருவானவர் தன் 
னங்கிசமடைந்திருக்குங்காலத்தில் (சழந்தைக்குத் திரு 
வாபரணஞ் சூட்டுவது நன்மையாகும் 


மேஷம் ,சிங்கம் , என்னுமிலக்கினங்களெ யுதைய 
லக்கின மாயிருந்தாலும் அல்லது அவ்விலக்கினங்களில் 
ரியனிருந்தாலும், குரு , மீனம் , தனுசு , 

கடகலக்கி 
னங்களிருக்க இவைகளே 

யுதைய லக்கினம 

லக்கினமாயிருந் 
தாலும் உதைய லக்கினத்திலும் ஒன்பதாமிடத்திலும் 
சந்திரனானவன் வச்சம்பெற்றிருந்தாலும், எழாமிடத் 
தில் குருவானவரிருந்தாலும் , குழந்தைக்கு ஆபரணந் 
தரிக்க நன்றாகும் . 

மேற்சொல்லிய குழந்தைக்குக் கோடி வஸ்திரம் 
தரிப்பதற்கு , புதன் , வியாழம் , வெள்ளி , என்னு மூன் 
று வாரங்களும் உத்தமமாகும். ஞாயிறு திங்களென்னு 
மிவ்விரண்டு வாரங்களும் மத்திமமாகும் . செவ்வாய் 
சநி , யிவ்விரண்டு வாரங்களும் அதமமாகும் . சதுர்த்தி 
நவமி , சதுர்த்தசி , அமாவாசியை, அஷ்டமி , யித்தித 
களாகாவாம் . அஸ்தம் , உத்திரம் , உத்திராடம் , உத்தி 

15 


114 


விசுவ பிரம புராணம் . 


an 


ரட்டாதி , புனர்பூசம் , பூசம் , அஸ்வதி , சதயம் , அனு 
ஷம் , விசாகம் , உரோகணி , சுவாதி , சித்திரை , அவிட் 
டம் , இரேவதி ஆகிய இந்த நக்ஷத்திரங்கள் எல்லதெ 
ன்ற சொல்லுவர் . 

சிங்கம் , மகரம் , மேஷம் ,விருச்சிகம் , தம்பம் ,கனுசு 
இவையொழிந்த மற்றைய லக்கினங்கள் நன்மையா 
கும் . உதயலக்கினத்திற் சுபக்கிரகங்களும் , ஏழாமிடத் 
திற் புதனும் , எட்டாமிடஞ் சுத்தமும் , மூன்று , ஆறு , 
பதினொன்றென்னு மிடங்களிற் பாவக்கிரகங்களும் 
பொருந்தியிருந்தால் நன்மையாகும். நான்கு பன்னி 
ரண்டென்னுமிடங்களிற்சுக்கிரனிருந்தால் கோடி வஸ் 
திரந் தரிப்பதற்கு ஆகாவாம் . 
உபநிஷ்கிரமணமென்னும்கிரியையின் முறைமை 

துவரையி லெடுத்துச்சொன்னோம் . இனி செய் 
யப்படுவதான அன்னப்பிராசன மென்னுங் கிரியையி 
னைச் செய்யவேண்டிய விதியையும் , கிரமமாகச்சொல் 
லுவோமென்று காளத்தி மகாமுனிவர் கூறுகின்றார் . 
உபநிஷ்கிரமண முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


யை 


AGA 


இருபதாவது 
அன்னப்பிராசன முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சு விரதமகாராஜனே ! அன்னப்பிராசன 
மென்னுங்கிரியையைச் செய்வதற்குக் குழந்தை பிறந்த 


அன்னப்பிராசனழரைத்த வத்தியாயம் . 115 


ஆறு , எட்டு , பத்து , பன்னிரண்டென்னு மாதங்களில் 
சுபக்கிரக வாரங்களில் , அஸ்தம் , சித்தரை, சுவாதி , 
அஸ்வதி , மிருகசீரிடம் , அனுஷம் , அவிட்டம் , சதய 
ம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , இரேவதி 
திருவோணம் , உரோகணி , புனர்பூசம் , பூசமென்னு 
நக்ஷத்திரங்களில், ஜன்மநக்ஷத்திரமும் அதற்குமூன்று , 
ஐந்து , ஏழென்னும் நக்ஷத்திரங்களையும் நீக்கி மற்றைய 
நக்ஷத்திரங்களில் அஷ்டமி , சதுர்த்தி , நவமி , சதுர்த் 
தசி , பௌர்ணமி , அமாவாசியை என்று சொல்லப்பட் 
ட திதிகளை நீக்கி சுக்கிலபக்ஷத்து மற்றைய திதிகளில் 
சகுளி , சதுஷ்பாதம் நாகவம் , கிமிஸ்துக்கினம் என் 
னுங் கரணங்களையும் , சுக்கிராஸ்தபன காலங்களையும் 
நீக்கி , ஆகாயம் நிருமலமாகவும் விரும்பப்பட்ட பத்தா 
மிடஞ் சுத்தமாகவு முச்சிப்பொழுதுக்கு முற்பட்ட 
காலத்தில் , மீனம் , விருச்சிகம் , மேஷம் ஆகிய இலக் 
கினங்களை நீக்கி மற்றைய இலக்கினங்களில் அன்னப் 
பிராசனமென்னுங் கிரியை செய்வதற்கு நலமாகும் . 

ஒன்பது , பன்னிரண்டென்னு மிடங்களிற் புத 
னும் ஆறு , ஏழு , பன்னிரண்டென்னு மிடங்களிற் சுக் 
கிரனும் , நான்கு , ஆறு , எட்டென்னுமிடங்களில் குரு 
வும் , எட்டாமிடத்தி லங்காரகனுந் தங்கியிருப்பதும் உத 
யலக்கினத்திற் சந்திரனிருப்பதும் சந்திரனானவனு த 
யலக்கினத்தி லக்கினங்களைப் பெற்றிருப்பது மாகிய 
இவை ஆகாதென்றிருப்பதா லக்காலங்கள் தீதாதம் . 
மேற்சொல்லிய கிரியையைச் செய்வதற்கு , மூன்று , 
ஆறு , பதினொன்றென்னு மிடங்களிற் பாவக்கிரகங்க 
ளிருந்தால் நன்மையாகும் 

மேற்சொல்லிய சுபலக்கினத்தில் விநாயகபூஜை 
முதலிய கிரியைகளைச் செய்து மதுரமாகிய பாயசத் 
தினாலே அக்கினியில் ஓமஞ்செய்து மிகுதியான பாய 


116 


விசுவபிரம புராணம் . 


சந்தை அந்தகுழந்தைக்கண்பித்துத் தேனும் , நெய்யு 
மொன் றாகக்கலந்து மத்தித்து வழித்து அக்கிரியைக் 
குரிய வேதமந்திரங்களைச் சொல்லி அக்குழந்தையை 
யுண்ணச்செய்வது கிரமமாகும் . அக்காலத்திலேயே 
யந்தக்குழந்தைக்குச் சொற்களைக் கற்பித்தலும் நன் 
மையாகும் . 

மகிழ்ச்சி பொருந்திய குழந்தைபிறந்து ஒருவருஷ 
நிறைந்த பின்பு அக்குழந்தைபிறந்தமாதம் , பிறந்தநக்ஷ 
த்திர தினத்தில் , உதகசாந்தி செய்து அந்தசாந்திகும்ப 
ஜலத்தினாற் குழந்தைக்கபிஷேகஞ் செய்வித்து வேக் 
கிரகசாந்தி , ஜன்மநக்ஷத்திர சாந்தி , ஆயுஷ்கர்ம ஹோ 
மம் என்னுமிவைகளெல்லாம் கிரமமாகச் செய்து வே 
தப்பிராமணர்களா லக் தழந்தையின் சிரசிலக்ஷதையிட் 
டாசீர்வதிக்கச்செய்து , குழந்தைக்குப் புது வஸ்திரமும் 
அரைநாண் முதலிய வாபாணங்களுந் தரித்தலங்கரித்து 
சிவிகை முதலிய வாகனங்களிலேத்தி அந்தக் கிராமப் 
பிரதட்சணஞ் செய்வித்து , பின்பு சதிகளையும் , தான் 
வழிபடு கடவுளையும் , தரிசனஞ் செய்வித்தல் விதியா 
கும் . இவ்வாறு செய்விப்பதனால் ஆயுள் விருத்தியும் 
அஷ்டஐஸ்வரியமும் மற்றும் பலநன்மைகளு முண்டா 
கும் . 

இதுவரையும் அன்னப்பிராசன மென்னுங் கிரி 
யை இத்தன்மையவாகும் இனிகுற்றமற்றவே ,ச விதிப் 
படி மனமகிழ்ந்து செய்யப்படுவதான சௌள மென 
னுங் கிரியையைக் கிரமமாகச் சொல்லுவோமென்று 
காளத்தி மஹாமுனிவர் சொல்லுகின்றார் . 
அன்னப்பிராசன முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


சௌள முரைத்த வத்தியாயம் .. 


117 


இருபத் தொன்றுவது 
சவுள முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! சௌளயென்னும் 
கிரியையினை நன்றாகச் செய்வதற்குக் கருவிற்றங்கிய 
வருடமுதற்கொண்டாவது கருப்பம் நீக்கிப் பிறந்த 
வருடமுதற்கொண்டாவது , மூன்று , ஐந்து , ஏழு என் 
னும் வருடங்களில் ஒன்றில் உத்தராயண மாதங்களில் 
சுக்கிரன் குரு யிவர்கள் மூடத்திலிருக்குங்காலமும் ஒரு 
மாதத்தில் இரண்டு அமாவாசை வருவதாகிய அதிமாத 
மும் ஒருமாதத்தில் இரண்டு பௌர்ணமி வருவதாகிய 
மலமாதமும் மாசிமா தமும் நீக்கி , மற்றைய மாதங்களில் 
வரும் சித்திரை, அவிட்டம் , அஸ்தம் , பூஸம் , புனர்பூ 
ஸம் , இரேவதி , மகா , மிருகசீரிடம் , திருவோணம் , அ 
ஸ்வதி , இந்த நக்ஷத்திரங்கள் உத்தமமாகும் . சதயம் , 
சுவாதி , உரோகணி , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட் 
டாதி இவைகள் மத்திமமாகும். அனுஷம் , மூலம் 
என்னு நட்சக்கரங்கள் மரணத்தைத் தருவனவாகும். 
மற்றைய நக்ஷத்திரங்களும் , சந்திராஷ்டகமும் , வபன 
த்திற்குத் தீதாகும். 

ஜன்மநக்ஷத்திரமும் , அதற்குப் பத்தாவதாகிய அ 
னுஜன்ம நக்ஷத்திரமும் , அதற்குப் பத்தாவ காகிய திரி 
ஜன்ம நக்ஷத்திரமும் , மூன்றாவதாகிய விபத்தாரையும் , 
ஐந்தாவதாகிய பிரத்தியத்தாரையும் , ஏழாவதாகிய வ 
தைத்தாரையும் , ஜன்மநக்ஷத்திர பாதமுதல் எண்பத் 
தெட்டாம் பாசமுள்ள நக்ஷத்திரமாகிய வைனாசிகத்தா 
ரையும் தீதாகும் . சன் பாரமாகில் மரண முண்டாகும் 


118 


விசுவ பிரம புராணம் . 


ஞாயிறு , செவ்வா யென்னும் வாரங்கள் தீதாகும் . மற் 
றைய சுபவாரங்கள் நன்மையாகும் . அஷ்டமி , சஷ்டி, 
சதுர்த்தி , நவமி , சதுர்த்தசி , அமாவாசை , பௌர்ணமி , 
துவாதசி யென்னுந் திதிகளை நீக்கி பூருவபகூத்து மற் 
றைய திதிகளும் , அமரபக்ஷத்துத் கிரிதியை , பஞ்சமி 
யென்னும் திதிகளும் , கூவாஞ்செய்வதற்கு நன்மை 
யைத் தருவனவாகும் . 

சௌளக்கிரியை செய்வதற் தக் கடகம் , மிதுனம் , 
துலாம் , மீனம் , விருஷபம் , மகரம் , கன்னி யென்னு 
மிலக்கினங்கள் நன்மையாகும் . தம்பம் , மரண முண் 
டாகும் . மற்றுமுள்ள விடங்களில் சுபக்கிரகங்களிருப் 
பதும் , பார்ப்பதும் , எட்டாயிடஞ்சுத்தமுள்ளதும் , சுப 
க்கிரகங்கள் ஒன்று , நான்கு எழு , பத்தென்னுங் சேந் 
திர ஸ்தானங்களிலாவது ஐந்தொன்ப தென்னுந் திரி 
கோண ஸ்தானங்களிலாவது கூடியிருப்பதும் பாவக் 
கிரகங்கள் மூன்று , ஆறு , பதினொன்றென்று மிடக் 
களில் அமைந்ததுமாகிய இலக்கினங்கள் சுகங்களை 
தருவனவாகும் . 

மிகுந்த புகழையுடைய முற்பக லுத்தமமாகும் பிற் 
பகலும் , இராக்காலமும் , துன்பத்தையுண்டாக்கும் . சூரி 
யன் , அங்காரகன் , இராகு , சங் , சுக்கிரன் என்னு மிவ 
ர்கள் ஏழாமிடத்திலிருந்தாலும் , உதயம் ஆறு , பன்னி 
ரண்டு என்னு மிடங்களில் சந்திரனிருந்தாலும் , பல் 
னிரண்டாமிடத்தில் குருவிருந்தாலும் , நீதாகும் எட் 
டாமிடத்தில் சுக்கிரனிருக்க நன்மையாகும் . இந்த 
விதி தந்தசுத்தி செய்வதற்கும் உரியதாகும் . 


மேற்சொல்லிய சௌளத்திற்கு விநாயக பூஜை 
முதலியவைகளைச் செய்து அக்கினியில் நூற்றெட்டா 
குதி ஓமஞ் செய்த பின்பு குழந்தையின் தாயானவ 


சௌள முரைத்த வத்தியாயம் . 


119 


களிடப்பக்கத்தில் அறுகுடனே பசுவின் சாணத்தினாற் 
செய்த பிண்டதகை மாவிலையில் வைத்துக் கையிலேந் 
தவும் , தந்தையான வன் வலப்பக்கத்தில் வெந்நீருந்தண் 
ணீரும் ஒன்றாகக் கலந்து குழந்தையினது சிரசிலே பு 
ரோக்ஷணஞ்செய்து நாவிதனிடத்துள்ள கத்தியைவா 
ங்கி , மூன்று பசுந்தருப்பைகளை அக்குழத்தையினது 
சிரசில் நான் கிடத்தில் மந்திரத்துடன் வைத்துத் துண் 
டித்துத் தாயினது கையில்வைத தேந்திக்கொண்டிருக் 
கின்ற பசுவின்சாணத்தாலாகிய பிண்டத்தில் வைத்து 
அதனை யெடுத்துக்கொண்டுபோய் அரசமரத்தினடியி 
லேவைத்து விட்டுப் பின்பு வைக்கச் சிறுவர்களுடனே 
குமாரபோசனஞ் செய்வித்து அதன்பின்பு குழந்தை 
யின் சிரசில் குடுமியை விடுத்து மற்றிடங்களிலே 
வுரோமங்களைக் களையச்செய்து ஸ்நானஞ் செய்வித் 
து ஆடையாபரணங்களினாலே அலங்காரஞ் செய்வித் 
தல் முறைமையாகும். 

பிறந்த குழந்தைக்குச் செய்ய வேண்டுவனவாகிய 
சௌளம் ,உபநயனம் , விரதங்கள் , விவாகம் என்று செ 
ல்லப்பட்ட சமஸ்காரங்களைச் செய்வதற்குக் குறித்த 
தினத்திற்த முதனாளில் அங்குரார்ப்பணமென்னும் 
கிரியையினைச்செய்தலவேண்டும் . நோயாளி, வித்வை , 
மலடி , கிழவி , கன்னிப்பருவப்பெண்கள் , இவர்களைக் 
கிச்சொல்லப்பட்ட நல்ல சுமங்கலிகளாலேயே முளைப் 
பாலிகை தெளித்தல் நன்மையாகும் . 


அக்ஷராப்பியாசம் . 


குழந்தை பிறந்த ஐந்தாம் வயதில் உத்தராயணத் 
தில் மாசிமாத நீக்கிச் சொல்லப்பட்ட மற்றைய மாதங் 
களில் அஸ்வதி ,இரேவதி , திருவாதிரை, திருவோணம், 
புனர்பூசம் , சித்திரை, சுவாதி , அனுஷம் , அஸ்த மென் 


120 


விசுவ பிரம புராணம் . 


யென்று 


று சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்களில் செவ்வாய் சனி 
யென்னும் வாரங்களை நீக்கி , வியாழம் ,புதன் , வெள்ளி, 

சொல்லப்பட்ட சுபவாரங்களில் பிரதமை , 
சதுர்த்தி , நவமி , சதுர்த்தசி , அஷ்டமி , அமாவாசை , 
பௌர்ணமி , திரயோதசி யென்னுந் திதிகளை நீக்கி 
பூருவபக்ஷத்து மற்றைய திதிகளில் உச்சிப்பொழுதி 
ற்கு முற்பட்ட காலத்தில் எட்டாமிடஞ் சுத்தமாகவும் , 
ஐந்தாமிடத்தில் குரு சுக்கிரனிருக்கவும் , ஸ்திரலக்கின 
ங்களை நீக்கி உபயலக்கினங்களில் விநாயகக் கடவுளை 
யும் , சரஸ்வதி தேவியையும் , விதிப்படி பூசித்து உபாத் 
தியாயராலே அக்குழந்தைக்கு அக்ஷராப்பியாசஞ் செய் 
விப்பதற்கு நலமாகும் . 

சௌௗமென்னுங் கருமத்தைச் செய்யவேண்டிய 
விதிகளை யிது வரையிற் சொன்னோம் . இனி உபநயன 
மென்னுங் கருமத்திற்குரிய விதிகளை மனமகிழும்படி 
சொல்லுவோமென்று காளத்தி மஹாமுனிவர் சொல் 
லுகின்றார் . 

சௌன் 
ளளழரைத்த வத்தியாயம் 
முற்றுப்பெற்றது . 


இருபத்திரண்டாவது 
உப நயன முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! உபசயனமென் 
னுங் கிரியையானது தாயின் கருப்பத்திற் புத்திரன் 
றங்கிய காள் தொடங்கியாவது பூமியிற் பிறந்த நாள் 


உபநயன முரைத்த வத்தியாயம் . 


121 


தொடங்கியாவது சொல்லப்பட்ட பிராமண குலத்த 
வர்க்கு ஏழாவது எட்டாவது வயதிலும் , க்ஷத்திரிய 
குலத்தவர்க்குப் பதினோராவது வயதிலும் , வைசியகுல 
த்தவர்க்குப் பன்னிரண்டாவது வயதிலும் செய்தற்குரி 
யதாகும் . மேற்சொல்லிய வருடங்களிற் செய்யத்தவறி 
னால் , பிராமணருக்குப் பதினாறாவது வயதளவும் , க்ஷத் 
திரியருக்கு இருபது வயதளவும் , வைசியருக்கு இரு 
பத்தினான்காவது வயதளவு முபநயனஞ் செய்வது கிர 
மமாகும் . மேல்விதித்த இரண்டு காலங்களுஞ் செய்யத் 
தவறினால் அப்படித் தவறினவர்கள் வேதங்களோடு 
காயத்திரி முதலிய மஹாமந்திரங்களை அக்தியயனஞ் 
செய்வதற்கு யோக்கியதையில்லாத விராத்திய ரென் 
னும் வகுப்பிற் சேர்ந்தவர்களாகிப் பின்னரும் பலவித 
துன்பங்களி லுழன்று கொண்டிருப்பர் . 

இருக்குசாகை யுடையவருக்குக் குருவும் , யஜுர் 
சாகை யுடையவருக்குச் சுக்கிரனும் , சாயசாகையுடைய 
வருக்கு அங்காரகனும் , அதர்வண சாகை யுடையவருக் 
குப் புதனும் , பிரணவசாகை யுடையவருக்குச் சூரிய 
னும் அதிபதிகளாகும் . 
உபநயனஞ்செய்து கொள்ளுபவர்களுக்கு அவரவர்கள் 
சாகாதிபதிகள் பலம் பொருந்தி யிருக்க நன்மையா 

இளவேனிற்காலம் பிராமணருக்கும் , முதுவேணிற் 
காலம் கத்திரியருக்கும் , கூதிர்க்காலம்வைசியருக்கும் 
விசேஷமாகும் . யாவருக்கும் குரு அஸ்தமனம் சுக்கி 
சாஸ்தமனம் தீதாகும் . 

திதிகளின் அந்தமும் , மாதங்களின் அந்தமும் , 
நக்ஷத்திரங்களின் அந்தமும் , சந்திராஷ்டகமும் ஜன்ம 
அனு ஜன்ம திரிஜன்ம நக்ஷத்திரங்களும் , எண்பத்தெட் 
டாம் பாதம் பொருந்திய வைனாசிகநக்ஷத்திரமும் , மூன் 

16 


பாகும் . 


ள . 


122 


விசுவ பிரம புராணம் . 


று , ஐந்து , ஏழு , இருபத்தேழு என்னு நக்ஷத்திரங்களும் 
பரிகம் , கம்பம் , விதிபாதம் , வைதிருதி , வச்சிரம் ,கண் 
டம் , அதிகண்டம் , வியாகாதம் என்னும் யோகங்களு 
ம் விஷ்டியென்று சொல்லப்பட்ட நாகவம் , கிமிஸ்துக் 
கினம் , சகுனி, சதுஷ்பாதம் என்னுங் காணங்களும் , 
இரண்டு அமாவாசை வருகின்ற மாதமும் , சூரியன் . 
உபயராசி மாதங்களிற் பிரவேசிக்கின்ற ஷடசீதி புண் 
ணியகாலங்களும் , அபரான்ன காலமும் , காலைமாலைக் 
ளில் நேரிடும் இரண்டு சந்தியா காலங்களும் , அந்தக 
நக்ஷத்திரங்களும் தீதாகும் . 

உத்தராயணத்தில் சுக்கிலபக்ஷத்தில் வரும் தி 
யை , திருதியை , பஞ்சமி , சஷ்டி , சப்தமி , தசமி , திர 
யோசி யென்னு மிந்தத் திதிகளுத்தமமாகும் . ஏகா 
தசி துவாதசியென்னு மிரண்டு திதிகளும் மத்திமமாகு 
ம் . கிருஷ்ணபக்ஷத்தில் பிரதமை , திரயோதசியென் 
மிரண்டு திதிகளும் கன்றாகும் . அஷ்டமி , சதுர்த்தி , 
நவமி , சதுர்த்தசி , பௌர்ணமி , அமாவாசை இவைகள் 
தீமையைத் தருவனவாகும் . 

உத்திரம், உத்திராடம் , உத்திரட்டாதி , சுவாதி , 
உமோகணி , அஸ்தம் , புனர்பூசம் , அஸ்வதி , மிருக 
சீரிஷம் , அனுஷம் , மூலம் , இரேவதி , சித்திரை , திரு 
வோணம் , சதயம் , அவிட்டம் என்று சொல்லப்பட்ட 
நக்ஷத்திரங்கள் உபாயனத்திற்கு நல்லதாகும் . வியாழம் 
புதன் என்னும் வாரங்க ளுத்தமமாகும் . ஞாயிறு , தங் 
வாய் , கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் திங்கள் என்று சொல் 
லாநின்ற வாரங்கள் அதமமாகும் . 

சிங்கம் , மிதுனம் , கடகம் , கன்னி , துலாம் , மீன 
ம் , விருஷபம் , தனுசு என்னும் இந்தலக்கினங்களுத்த 


ம 


உபநயன முரைத்த வததியாயம் . 


123 


மமாதம் . மேஷம் , விருச்சிகம் , கும்பம் , மகரம் , இந்த 
லக்கினங்கள் சீமையைத்தருவனவாகும் . சந்திரலக்கி 
னத்திற்கு ஏழு , எட்டென்னு மிடங்களில் சுபக்கிரக 
ங்களிருந்தாலும் , மீன லக்கினத்திற் சுக்கிரனிருந்தா 
லும் , தனுசு , மீனம் , கடகம் , இந்தலக்கினங்களிற் குரு 
விருந்தாலும் க்ஷேமமுண்டாகும் . 

உதயலக்கினத்திற் குரு , புதன் , சுக்கிரனும் , இர 
ண்டாமிடத்திற் சுக்கிரனும் , குருவும் , மூன்றாமிடத் 
தில் எந்தக்கிரகங்களும் , நான்காமிடத்திற் குருவும் , 
புதனும் , ஐந்தாமிடத்தில் சூரியன் , சுக்கிரன் , சந்திர 
ன் , குரு , புதன் என்னும் கிரகங்களும் , ஆறாமிடத்திற் 
பாவக்கிரகங்களும் , ஏழாமிடத்திற் சந்திரன் , புதன் ,, 
குரு என்னுங்கிரகங்களும் எட்டாமிடம் சுத்தமாகவும் , 
ஒன்பதாமிடத்தில் சுக்கிரன் , குரு , சந்திரன் , புதன் , 
என்னுங் கிரகங்களும் , பத்தாமிடத்திற் சூரியன் , சந்தி 
ரன் , அங்காரகன் , புதன் , குரு , சுக்கிரனென்று சொல் 
லப்பட்ட கிரகங்களும் பதினோராமிடத்தில் எந்தக்கிர 
கங்களும் , பன்னிரண்டாமிடத்திற் சூரியன் , அங்கார 
கன் , புதன் , குரு என்னுங் கிரகங்களு மிருப்பார்களாயி 
ன் க்ஷேமகரமுண்டாகும் , மேற்சொல்லிய முறைபிறழ் 
ந்து நவக்கிரகங்களிருக்குமாயின் கெடுதி சம்பவிக்கும். 

உபநயனத்திற்குரிய அங்கங்களாகிய முப்புரி நூ 
லும் , கிருஷ்ணாசனமும் , உத்தரீயமும் , மேகலையாகிய 
முஞ்சிப்புற்கயிறும் ஆகிய இவற்றுள் உபவீதமானது 
சல்லபருத்திப்பஞ்சினை விதிப்படி கொண்டுவந்து , சரி 
யாக நூற்று நூலாக்கி யந்நூலை நான்கு விரல்களில் 
முறைப்படி தொண்ணூற்றாறு சுற்றாகச் சுற்றி அதன் 
நீளத்துக்குத் தக்கபடி யிரண்டிழைகளை யதனோடு 
சேர்த்து நன்றாகவலம்பிச் சத்தஞ்செய்து கிழக்கு முக 
மாக ஒருவரும் நின்று கொண்டு யிட துகை கீழாகவும் 


124 


விசுவபிம புசணம் . 


வலதுகை மேலாகவுங் கொண்டு நன்றாக முறுக்கிப் 
பின்பு வலது கை கீழாகவு மிடதுகை மேலாகவுங் கொ 
ண்டு மூன்றாக மடித்துத் திரித்து அவ்வாறு திரித்த 
கயிற்றை மலர் , இலை , தருப்பை யிவற்று ளொன்றின் 
மேலன்புடன் வைத்து அக்கயிற்றுக்கு நல்ல சலந்தெ 
ளித்து , கயிற்றைக் கையினாலெடுத்து மூன்று சுற்றாகச் 
சுற்றிப் பிடித்துக்கொண்டு அங்குஷ்டம் , தர்ச்சனி 
யென்னும் இரண்டு விரல்களாலு முடியத் தொடங்கு 
கையில் சரஸ்வதியையும் , சாவித்திரியையும் , காயத்தி 
ரியையும் அதிலாவாகனஞ்செய்து பின்பு நன்றாக யிறு 
கும்படி முடி போடுவது உபவீதமாகும் . அவ்வாறமைந் 
துவிளங்கும் உபவீதத்தின் மூன்று புரிகளிடத்தும் 
பிரமன் விஷ்ணு, உருத்திரனென்று சொல்லப்பட்ட 
மும்மூர்த்திகளும் பொருந்துவார்கள். 

பிரணவமும் , அக்கினியும் , சந்திரனும் , சூரியனும் , 
வாயுவும் , பிதுர்க்களும் , பிரமனும் , விஷ்ணுவும் , உருத் 
திரனுமாகிய இவ்வொன்பதின்மரும், அவ்வுபவீதத்தி 
லடங்கிய வொன்பதிழைகளுக்கும் , அதிதேவதைகளா 
கும் . பிருகு , அத்திரி , காசயர் , புலகர் , புலஸ்தியர் , 
தக்ஷர் , மரீசி , கிருது , அங்கிரா என்று சொல்லப்பட்ட 
இவ்வொன்பதின் மரு மவ்வொன்பதிழைகளுக்குமுரிய 
ரிஷிகளாகும் . 

புண்ணிய பூமியில் வசிக்கும் , கலைமான் அல்லது 
புள்ளிமான் என்னுமிவற்றுள் 

ஒன்றினது மயிர்களோ 
டுங்கூடிய சருமத்தில் பிராமணன் , மூன்றங்குல அகல 
மும் , க்ஷத்திரிய னிரண்டங்குல கெலமும் , வைசியன் 
ஓர் அங்குல அகலமும் ஆகிய அளவினை யுடையதாக 
எடுத்து அதனிருபக்கங்களையும் , முன்னுபவீதத்தை 
முடிந்தது போல் முடிந்து தரித்துக்கொள்ள வேண் 
டும் . வஸ்திரத்தி னிருபக்கங்களையும் முன்னும் பின் 


உபநயன முரைத்த வத்தியாயம் 


125 


னுந் தங்கும்படி வு வீதம் போல் தரிப்பதுவே உத்த 
ரியமாகும் . 

முஞ்சியென் னு மொரு வகைப்புல்லினால் மூன்று 
பிரியாகத் திரித்தகயிற்றை யிடுப்பில் மூன்று சுற்றாகப் 
பொருந்த கடிசூத்திரம் போலணிவது மேகலையென் 
சொல்லப்படும். அவ்வாரானமேகலையையணியுமிடத்து 
பிராமணன் முஞ்சிப்புல்லினாலும் , க்ஷத்திரியன் நீண் 
ட நாணற்புல்லினாலும் , வைசியன் சணற்புல்லினாலு 
மணியவேண்டுமென்பது விதியாகும் . மேற்சொல்லிய 
வைகள் கிடைக்கா விடின் மூன்றுவருணத்தாருந் தருப் 
பைப்புல்லினா வமைத்துத் தரித்துக்கொள்வது கிரம 
மாகும் . 

மேற்சொல்லிய தண்டயாவது , வேதத்திற்குரிய 
பிராமணர்களுக்கு வில்வமாமும் , பூவரசமரமு முரியதா 
கும் . க்ஷ ச் த ரியர்களுக்கு ஆலமாமும் , கருங்காலிமாமு 
முரியதாகும் . வைசியர்களுக்கு அத்திமரமும் , இச்சி 
மரமுமுரியதாகும் அவ்வாறு கொள்ளுமிடத்தும் பிரா 
மணர்கள் சிரத்தளவினவாகிய வுயரமும் , க்ஷத்திரியர் 
கள் நெற்றியளவினவாகிய வுயாமும் , வைசியர்கள் நா 
சியயளவினதாகிய வுயரமு முள்ள தாகவும் , வடுக்களும் , 
கோணல்களும் , சூடும் ,இல்லாததாகவும் மேற்றோலோ 
டுபொருந்தி ஒரு தண்டத்தைக் கொள்வது முறையா 
கும் .. 

விக்னேஸ்வரபூஜை புண்ணியாவாசனம் , 
ஞை , சங்கற்பம் , அங்குரார்ப்பணம் , ரட்சாபந்தனம், 
நாந்திமுகசிமார்த்தம் , உதககும்பசாந்தி , அக்கினியிற் 
செய்வதாகிய ஓமம் இவைகளை முதலில் கிரமமாக நட 
த்திப் பின்பு தம்மாலியன் றவரையில் பிரமசரியச் சிறு 
வர்களுக்குப் போஜனஞ் செய்வித்து , அதற்குமேல் 


> மேவ 
126 


விசுவ பிரம புராணம் . 


பதய 


சவுளவினை முடித்து ஸ்நானஞ் செய்திருக்கிற 
ன கருமத்திற்குரிய சிறுவனை அக்கினி குண்டத்தின் 
தென் திசையில் வடக்குமுகமாக விருக்கச்செய்து ஓம் 
குண்டத்தின் வடதிசையி லுபவீதத்தையும் அதற்கங்க 
மாகிய கிருஷ்ணாசனம் , மேகலை தண்டம் , உத்தரீய 
முதலியவைகளை 
வைத்து வேதமந்திரங்கக்காச்சொல்லி 
ஜலம் புரோக்ஷித்துச் சுத்தப்படுத்திப் பின்பு உபவீத 
முதலியவைகளைக் கிரமப்படி தரித்துக்கொண்டு சுத்த 
மாகக் காலலம்பி ஆசமனஞ்செய்து பஞ்சகௌவிய 
மருந்தி மறுபடியும் ஆசமனஞ்செய்து விதிப்படி ஆசா 
ரியாற் பிரமோபதேசஞ் செய்யப்பெற்று , அவசியம் 
செய்யவேண்டிய ஆகுதிகளை கடத்திச் சூரிய நமஸ்கார 
ஞ்செய்து அக்கினிகுண்டத்தைக் கிரமப்படி பிராக 
ணஞ்செய்து தாய் , தாயோடு கூடப்பிறந்த சிறிய தாய் , 
பெரியதாய் , தன்னோடுதித்த சகோதரி , தன்னிடத்து 
அன்புள்ளவர்க ளென்று சொல்லப்பட்ட இவர்களுள் 
ளொருவரிடத்திற்சென்று பிராமணர்கள் , பவதி ,பிக்ஷா 
ந்தேகி யென்றும் , க்ஷத்திரியர்கள் பிக்ஷாம்பவதி தேகி 
சொல்லி இவ்லி தமாகச் சொல்லுதற்கரிய மூன்று நாள் 
பிட்சையெடுத்துப் புசித்து ஒவ்வொருநாளிலும் காலை 
மாலை யென்னு மிருசந்தியா காலங்களிலும் அக்கினி 
யில் ஓமஞ்செய்து , நான்காவதுநாளில் பலாச ஓமமும் 
விதிப்படி செய்வது முறைமையாகும். 

மேற்சொல்லிய உபநயனக் கிரியைகளை யெல்லா 
ம் , அருளே வடிவாய்வந்த ஆசாரியனாவது , தந்தையா 
வது செய்வித்து வேதங்கள் முதலிய பலதரும சாஸ்தி 
ரங்களை யெல்லாம் ஆராய்ந்து அவற்றில்விதிப்படி தரு 
மமுதலிய நல்லொழுக்கங்களிற் றவராம லனுசரித்து 
வரவும் ஆசாரம் ,சவுசம் , அக்கினி காரியங்கள் , சந்தியா 


உபநயன முரைத்த வத்தியாயம் . 127 
மத்தன முதலியவைகளையும் சீடனுக் குபதேசஞ்செய்ய 


வேண்டும் . 


இதுவரையும் மேன்மையாக விளங்காநின்ற உப 
நயனக்கிரியை நடத்தவேண்டிய கிரமங்களைச் சொன் 
னோம் . இனி , அருமையாகிய வேதவிதிப்படி செய் 
யப்படுகின்ற உபாகருமக்கிரியையின் முறைமையை 
யும் சொல்லுவோமென்று காளத்தி மஹாமுனிவர்சொ 
ல்லுகின்றார் . 
உபநயனமுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


இருபத்திழன்றுவது 
உபாகரும முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! இவ்வுலகத்தில் 
நிலைபெற்று விளங்காநின்ற உபாகருமக் கிரியைகளை 
இருக்குவேதிகள் , ஆவணிமாதத்தில் வரும் திருவோ 
ண நக்ஷத்திர லியாப்திலும் , யஜுர்வேதிகள் , பௌர் 
ணமி வியாப்தியிலும் , சாமவேதிகளென்று சொல்லப் 
பட்டவர்கள் , பூர்வபக்ஷ சதுர்த்தியோடு வரும் அஸ்த 
நக்ஷத்திரவியாப்தியிலும் பிரணவவேதிகள். பௌர்ணமி 
வியாப்தியிலும் செய்வது கிரமமாகும் , 

மேற்சொல்லிய ஆவணிமாசத்தில் சூரியகிரகண 
ம் சந்திரகிரகணம் மாதப்பிறப்புகள் இரண்டு அமாவா 
சைகள் இரண்டு பௌர்ணமிகள் முதலாகிய தோஷங் 


128 விசுவ பிரம புராணம் . 

an 
கள் நேரிடுமாகில் ஆடி மாதத்திலே செய்யவேண்டும் . 
அந்த ஆடி மாதத்திலும் அவ்வகைத் தோஷங்க ளுண் 
டாகுமாயின் புரட்டாசி மாதத்திலே செய்ய வேண்டும் . 
இந்த மூன்று மாசங்களிலும் , மேற்சொல்லிய தோஷ 
ங்கள் நேரிடுமாகில் முதலிவே எடுத்துச்சொல்லிய ஆவ 
ணிமாசத்திலேயே செய்து முடிப்பது முறையாகும் . 

சொல்லப்படுகின்ற சச்கிரன் மூடமெய்திய கா 
லம் யஜுர்வேதிகளுக்கும் , குருமூடமெய்திய காலம் 
ருக்குவேதிகளுக்கும் ஆகாது . படத்தவேண்டிய உப 
கருமக்கிரியையானது நித்தியமாதலினாலும் விளங்கா 
நின்ற வேதாத்தியய னாரம்பம் புகழ்ச்சி பொருந்தச் 
செய்யவேண்டுவது முக்கியயென்று சொல்லப்படுவதி 
னாலும் உண்டாகிய மாதசங்கிரம தோஷத்திற்கு பிரா 
யச்சித்தவோ மம் விதிப்படி செய்து பின்பு உபாகருமக் 
கிரியை நடத்துவது தருமசாஸ்திர சம்மதமாகும் . 

சூரியோ தயகாலத்தில் , ஸ்நானங்களை யும் , சந்தியா 
வந்தனங்களையுஞ்செய்து , சமிதாதானங்களையும் நடத்தி 
க்ஷவரஞ் செய்துக்கொண்டு சர்வாங்க ஸ்நானஞ்செய்து 
நூதன எக்ஞோபவீ தந்தரித்து நூற்றெட்டு தரம் கா 
மோகாருஷி ஜெபஞ்செய்து , மத்தியான்னிக கருமங் 
களையுஞ்செய்து மகாசங்கற்பமுஞ் செய்த கொண்டு 
ஸ்நானஞ்செய்து உபவீதம் மௌஞ்சி கிருஷ்ணாஜல 
முதலியவைகளை யணிந்து காண்ட ரிஷிதற்பணஞ் 
செய்து எல்லா நலங்களையு மனுக்கிரகிக்கும்படி விநாய் 
கபூஜை புண்ணியாவாசனமும் வருணபூஜையுஞ் செய் 
துகாண்டரிஷியோமம் நூற்றெட்டுத்தா முறைமையா 
கச்செய்து மறுநாள் சூரியோதயகாலத்திற் சுத்தஜலத் 
தில் ஸ்நானஞ்செய்து சந்தியாவந்தனமுஞ்செய்து கிர . 
மப்படி சமிதாதான ஓமமுஞ் செய்து முடித்தபின்பு 
புரசினது சமித்தினால் அக்கினியில் அதற்குரிய மந்தி 


உபாகரும முரைத்த வத்தியாயம் . 


129 


ரங்களைச் சொல்லி ஆயிரத்தெட்டாகுதி செய்து காயத் 
திரி மகாமந்திரத்தை ஜெபித்து முடிப்பது உபாகன்ம 
விதியாகும் . 

சொல்லுதற்கரிய உபாகர்ம விதிகளுட் சிலவற் 
றை யெடுத்துச் சொன்னோம் . இனி மேன்மையை 
யுடைய வேதாரம்பஞ் செய்தற்குரிய விதிகளையுங் கிரம 
மாகச் சொல்லுவோமென்று காளத்தி மகாமுனிவர் 
சொல்லுகின்றார் . 
உபாகரும முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


இருபத்து நான்காவது 
வேதாரம்ப முரைக்க 


வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! வேதாரம்பஞ் 
செய்வதற்குச் சித்திரை , அவிட்டம் , மிருகசீரிடம் , 
பூசம் , புனர்பூசம் , திருவாதிரை , திருவோணம் ,சதயம் , 
அனுஷம் , அஸ்தம் , சுவாதி என்னும் நட்சத்திரங்களும் 
தமமாகும் . உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , 
உரோகணி , இரேவதி , அஸ்வதி யென்னும் நட்சத்தி 
ரங்கள் மத்திமமாகும் . மற்றைய நட்சத்திரங்கள் தீமை 
யைத்தருவனவாகும் . புதன் , வியாழம் , வெள்ளி என்று 
சொல்லப்பட்ட வாரங்க ளுத்தமமாகும் . 

ஞாயிறு , திங்க ளிந்தவாரங்கள் மத்திமமாகும் . 
செவ்வாய் , சனி என்னும் வாரங்கள் தீமையைத் தரு 

17 


130 


விசுவ பிரம புராணம் . 


வனவாம் . துதியை , திருதியை , பஞ்சமி , சஷ்டி , தச 
மி , ஏகாதசியென்று சொல்லப்பட்ட தீதிகளுத்தமமா 
கும் . திரையோதசி , சப்தமி என்னு மிவ்விரண்டு திதி 
ளு மத்திமமாகும் . விளங்காநின்ற அஷ்டமி , துவா 
தசி , அமாவாசை , பௌர்ணமி , சதுர்த்தி , நவமி , சதுர் 
த்தசி , பிரதமை இந்தத் திதிகள் தீமையைத் தருவன 
வாகும் . 

சயன ஏகாதசி , உத்தாயன ஏகாதசி , மன்வாதி 
கள் , யுகாதிகள் சங்கிரமங்கள் , சப்தமி , ஏகாதசி யென் 
னுந் திதிகளின் இராத்திரிகள் பிரதோஷகாலங்கள் 

வைகளில் வேதாத்தியயனஞ் செய்யலாகாது . இடி 
விழுதல் பூகம்பிதமாதல் பிரகண காலம் இவைகளுக்கு 
மூன்று தினம்வரையில் வேதாத்தியயனஞ் செய்வது 


கூடாது . 


தால் 


ஆசாரியன் , மாணாக்கனென்னு மிவ்விருவர்களு 
க்கு நடுவில் , கோழி , கருங்காக்கை , தவளை , ஒப்பற்ற 
பசு , பெருச்சாளி , பாம்பு , கீரிப்பிள்ளை , பூனைகளென் 
னு மிவைகள் குறுக்கே செல்லுமாயின் மூன்று நாளும் 
அவ்விருவருக்கு மத்தியில் , முயல் , நாய் , இவைகள் 

வந் 
ஆறுமாதமும் , வேதாத்தியயனத்தைச் செய்யக் 
கூடாது . இதைக்கடந்து செய்வார்களாயின் பலவித 
துன்பங்களுண்டாகும் .. 

வேதாத்தியயனஞ் செய்தற்குத் தனுசு , மீனம் , 
மிதுனம் , கன்னி என்னு முபயலக்கினங்க ளுத்தம 
மாகும் . மேஷம் , கர்க்கடகம் , துலாம் , மகரமென்னுஞ் 
சாலக்கினங்கள் மத்திமமென்று சொல்லுவர் . விருஷ 
பம் , சிங்கம் , விருச்சிகம் , கும்பம் என்னும் ஸ்திரலக் , 
கினங்க ளதமமாகும் . உதையலக்கினத்திற்கு நான்கா 
மிடமும் எட்டாமிடமுமாகிய இவைகள் சுத்தமாயிருக் 


வேதாரம்ப முரைத்த வத்தியாயம் 


131 


கவும் , சுபக்கிரகங்கள் பலமடைந்திருக்கவும் நன்மை 
யாகும் . இவ்வேதாத்தியயனத்திற்குச் சொல்லப்பட்ட 
காலங்கள் வித்தியாரம்பஞ்செய்வதற்கு உத்தமமாகும் 


புதன்கிழமையில் கன்னியாராசியில் , சந்திரன் , சூரி 
யன் , புதன் , இவர்களிலிருந்தாலும் , சந்திரனுஞ் சூரிய 
னும் அதியுச்சமடைந்திருக்க உதயலக்கினத்தில் சுபக் 
கிரகங்களிருந்தாலும் , சூரிய னதியுச்சமடைந்திருந்து 
விருஷபலக்கினத்திற் புதனிருந்து மீன லக்கினத்திற் 
சுக்கிரனிருந்தாலும் , வித்தியாரம்பஞ் செய்வதற்கு சா 
ஸ்வதியோகமென்று சொல்லுவர் 

குருவாரத்திற் குருவோரையில் குருவினுச்சஸ்தா 
னமாகிய கடகலக்கினத்திற் ஐந்தாம்பாகத்திற் குருவி 
ருந்து அவ்விலக்கினமே யுதயலக்கினமா யிருந்தால் 
வித்தியாயோகமென்றும் , சுக்கிரவாரத்தில் சுக்கிரவோ 
ரையில் மீனலக்கினத்தில் இருபத்தேழாவது பாகத்திற் 
சுக்கிரனிருந்து சுக்கிரனுக்கு உச்சஸ்தான மாகியமீன 
லக்கினமே யுதயலக்கினமாயிருந்தால் மேற்சொல்லிய 
வித்தியாயோகமென்றும் சொல்லுவர் . 


வியாகரணசாஸ்திரங்களை ஆசம்பிப்பதற்குப் பூச 
ம் , புனர்பூசம் , இரேவதி , அஸ்தம் , உரோகணி , சேட் 
டை , அனுஷம் , என்னு மிந்த நக்ஷத்திரங்க ளுத்தமமா 
கும் . தருக்கசாஸ்திரங்களை ஆரம்பிப்பதற்குத் திருவா 
திரை , திருவோணம், சுவாதி , உத்திரம் , உத்திராடம் , 
உத்திரட்டாதி , அஸ்த்தம் , பூசம் , சதயம் , உரோகணி , 
அஸ்வதி , இந்த நக்ஷத்திரங்களுத்தமமாகும் . 

சோதிட சாஸ்திரங்களை அப்பியாசஞ் செய்யத் 
தொடங்குவதற்குச் சுவாதி , புனர்பூசம் , பூசம் , சதயம் , 
அஸ்தம் , இரேவதி , அசுவதி , மூலம் இந்தநக்ஷத்திரங்க 


132 


விசுவ பிரம புராணம் . 


ளுத்தமமாகும் . தனுர் வேதங்களை வாசிப்பதற்கும் , வை 
த்திய சாஸ்திரங்களைக் கற்பதற்கும் , அவிட்ட நக்ஷத் 
திர முத்தமமாகும் . நீதி சாஸ்திரங்கள் சாமுத்திரிகா 
சாஸ்திரங்கள், காந்தருவசாஸ்திரங்களென்று சொல் 
வப்பட்டவைகளை யாரம்பிப்பதற்குப் புனர்பூச நக்ஷத் 
திரமுத்தமமாகும் . 

அஸ்வசாஸ்திரங் கற்பதற்கு அஸ்வதி நக்ஷத்திர 
முத்தமமாகும் . சிற்பசாஸ்திரங்களைத் தொடங்குவதற் 
கு , திருவாதிரை , சித்திரை , அவிட்டம் , புனர்பூசம் , 
பூசம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , உரோ 
கணி , மிருகசீரிடம் , திருவோணம் , சுவாதி , சதயம் , 
இந்த கூத்திரங்களுத்தமமாகும் . யோகசாஸ்திராப்பி 
யாசஞ் செய்வதற்கு , சதயம் , சுவாதி , இந்தநக்ஷத்திரங்க 
நத்தமமாகும் , 

மந்திர சாஸ்திரங்களைக் கற்கத் தொடங்குவதற்கு 
வைகாசி , ஆவணி , கார்த்திகை, மார்கழி , ஐப்பசி , மாசி , 
பங்குனி என்று சொல்லப்பட்ட மாதங்கள் நன்மையா 
கும் . ஆடி , தை , ஆனி , புரட்டாசி , சித்திரை யென்னு 
மிம்மாதங்கள் தீமையைத்தருவனவாகும் . செவ்வாய்க் 
கிழமையும் , பௌர்ணமி , சதுர்த்தி , அஷ்டமியென் 
னுந்திதிகளுந் தீமையைத்தருவனவாம் . 


மந்திரசாஸ்திரங்களைத் தொடங்குவதற்குப் பூசம் 
புனர்பூசம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி 
அனுஷம் , உரோகணி , மகம் , கேட்டை , சுவாதி , திரு 
வாதிரை , திருவோணம் , சித்திரை , அஸ்தமென்று 
சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்கள் உல்லன வாகும் . மேஷ 
ம் , கடகம் , துலாம் , மகாமென்னுஞ் சாலக்கினங்களு 
த்தமமாகும் . மிதுனம் , கன்னி , தனுசு , மீனமென்னு 
முபயலக்கினங்கள் மத்திமமாகும் . விருஷபம் , சிங்கம் 


வேதாரம்ப முரைத்த வத்தியாயம் 


133 


விருச்சிகம் , கும்பம் என்னும் ஸ்திரலக்கினங்க ளதம 
மாகும் . எட்டாமிடஞ் சுத்தமாக விருக்கவேண்டும் . 

இதுவரையும் வேதாரம்ப விதியினைக் கிரமமாகச் 
சொன்னோம் இனி பிரமசரிய விதிகளுட் சிலவற்றை 
வேதங்களின் விதிப்படி யெடுத்துச் சொல்லுவோமெ 
ன்று காளத்தி மகாமுனிவர் உரைசெய்கின்றார் . 
வேதாரம்ப முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


(ஒருபத்தைந்தாவது 
பிரமசரியவிதி யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சு விரதமகாராஜனே ! மேன்மை பொருந் 
திய அழகிய உபநயனமென்னுங் கிரியை செய்துகொ 
ண்ட மாணாக்கனானவன் , விதிப்படி யளவமைந்த யக் 
ஞோபவீதம் , தண்டம் , மௌஞ்சி , கிருஷ்ணாஜனமுத 
லிய பிரமசரியத்திற்குரிய அங்கங்கள் தன்னிடத்தில் 
விளங்கத் தரித்து , பிரதி தினமும் கங்கை முதலிய புண் 
ணியாதிகளிலேனும் , நீர்நிலைகளிலேனும் ஸ்நான விதி 
யுட் கூறிய வொழுங்கின்படி ஸ்நானஞ் செய்து பரி 
சுத்தமுடையவனாய்த் தேவர்களுக்கும் , ரிஷிகளுக்கும் 
பிதுரர்களுக்கும் , விடாது செய்யவேண்டிய தர்ப்ப 
ணங்களையும் , காலை மாலை யிரண்டு சந்தியாகாலங்க 
ளினும் , அக்கினிமுகத்திற் செய்யப்படுவதான * சமிதா 
தானமென்று சொல்லப்பெற்ற அக்கினி காரியங்களை 
யும் திரிகாலங்களிலுஞ் சந்தியாவந்தனங்களையும் காய 


134 


விசுவ பிரம புராணம் . 


த்திரி ஜெபமுஞ்செய்து அதற்குமேல் உபஸ்தானங்க 
ளையும் விடாது செய்யக்கடவன் . 

தன்னைப்பெற்றதாய் , தன் வயிற்றிற் பிறந்தாலன் 
ன புத்திரி முறையை யுடையவள் , தன்னுடன் பிறந்த 
சகோதரிகளென்று சொல்லப்பட்டவர்களா யிருந்தா 
லும் அவர்களோடு தனித்தோரிடத்திலிருத்தலும் , கிரு 
ஷ்ணாஜனம் ,மௌஞ்சி , தண்டு இவைகளை நிஷ்காரண 
மாய்க் கைவிட்டிருத்தலும் , உறவினர் நட்பினரென்று 
மிவர்களோடிருந்து உண்டி முதலியன புசித்தலும் ,அப் 
போதைக்கப்போ துண்டாகும் ஐம்புல விஷயவாசனை 
களில் மனதைச் சுழலவிடுத்தலும் , ஜீவ இம்சை செய் 
தலும் , பதி தர்களோடு கூட்டுறவா யிருத்தலும் , தாம் 
பூலதாரணஞ் செய்துகொள்ளுதலும் குற்றமாகும் . 

பிரமசரிய விரதத்தைப்பூண்ட மாணாக்கனானவன் 
சந்தனம் , அத்தர் , புனுகு முதலிய வாசனைத்திரவியங் 
களையும் , மல்லிகை , முல்லை முதலிய சுகந்தபுஷ்பங்களை 
யும் , தேன் முதலிய லாகிரி வஸ்துக்களையும் , அறுவகை 
ருசிபாகங்களின் விருப்பத்தினையும் , தயிரையும் பாலை 
யும் , மாமிசங்களையும் , பெண்களிடத்துண்டாகும் விரு 
ப்பத்தையும் , காமங் குரோதமுதலிய அறுவகைப்பட்ட 
வட்பகையினையும் , எண்ணையிட்டுக்கொண்டு தலைமுழு 
குதலையும் , கஸ்தூரி , சிந்தூர முதலிய திலதங்களையும் , 
குடைகளையும் , பாதுகையையும் , சூதாடலையும் , நாடக் 
மாடு தலையும் , சங்கீதம் பாடுதலையும் , விகட வார்த்தை 


* சமிதா தானமாவது - சேய்மைக்கணிருந்து சமித் 
துக்களைக் கொண்டு வந்து நிலத்தின் மேல் வையாம 
லுன்னத ஸ்தானத்தில் வைத்திருந்து காலை மாலை 
யென்னு மிரு சந்தியா காலங்களிலு மந்தச் சமித்துக் 
களா லக்கினியினிடத் தோமஞ் செய்வது . 


பிரமசரியவிதி யுரைத்த வத்தியாயம் . 

135 
கள் பேசுதலையும் ஒருவனுடைய பழிப்பாயிருக்கின்ற 
வசனங்களைச் சொல்லுதலையும் , பொய்பேசன் 

முதலிய 
குற்றங்களைச் செய்யாதிருத்தலுங் கிரமமாகும் . 

பிரமசரியவிரதத்தை அனுஷ்டிப்பவன் ஆசாரிய 
னுக்கு வேண்டிய பத்திர புஷ்பங்கள் , தருப்பைகள் , 
மிருத்திகைகள் , சமித்துக்கள் முதலியவைகளைச் சேக 
ரித்துக்கொடுத்து மற்று மவருக்குச் செய்யவேண்டிய 
பணிவிடைகளையும் திருப்தியாகச் செய்து , ஆசாரிய 
னது வலது பாதத்திற் றன்னுடைய வலதுகையும் , இட 
பாதத்திற் றன்னுடைய இடதுகையும் பொருந்தும் 
படி மாரிவைத்து . விதிப்படி நன்றாக வணங்கி , எதிரி 
லிருக்து நமஸ்காரஞ் செய்து , ஆசாரியனிட்ட கட்ட 
ளைப்படி , வடக்கு முகமாயாவது கிழக்கு முகமாயாவது 
சித்திரப்பாவையைப்போ லசைவின்றி யிருந்து பரமா 
சாரியனால் கற்பித்தபடி வேதாத்தியயனங்களைச் செய் 
து வாவேண்டும் . அவ்வாறு செய்து வருகையில் , ஆரம் 
பகாலத்திலும் , முடிக்குங்காலத்திலும் பிரணவ மந்தி 
ரத்தை யுச்சரித்தல் விதியாகும் . 

மேற்சொல்லியபடி , உபநயனக் கிரியைப் பெற் 
றுக்கொண்டு , வேத முதலிய சாஸ்திரங்களை அத்தியா 
யனஞ்செய்து , தேர்ச்சியடையாத பிரமசரியனானவன் 
எவ்வித வைதிக கருமங்களையுஞ் செய்வதற் குதவானா 
தலினால் , ஆசாரியனனுக்கிரகத்தால் , பிரமசரிய விரதத் 
தைக் கைக்கொண்டவ னதற்குரிய உபவீதம் , மௌ 
ஞ்சி , அரைஞாண் , தண்டமுதலிய அங்கங்களைவிடாது 
தடுத்துக்கொண்டு , விரதங்களைத் சவறாமலனுஷ்டித்து 
எப்பொழுதும் வேதமுதலிய சாஸ்திரங்களை முறை 
மையாக வத்தியயனஞ்செய்வது முறைமையாகும் . 

வேதாத்தியயனஞ் செய்வதுடன் , மூன்றச்கினி 
களால் , யாகங்களையும் , நித்தியாருமங்களையும் , நைமித் 


136 


விசுவ பிரம புராணம் . 


வீடுக 


தியகருமங்களையும் , விதிப்படி செய்பவர்களின் 
ளில் , மூன்ற வீட்டுக்குக் குறையாமற்போய் , தருமசா 
ஸ்திரங்களிற் சொல்லியபடி தனக்கு வேண்டியவளவு 
அன்னபிட்சை யெடுத்து , அந்தப்பிக்ஷான்னத்தை ஆசா 
ரியருக்கு நிவே தனஞ்செய்து ஆசமனஞ்செய்து , அவ் 
வன்னத்தை விதிப்படி பூசித்து , பரிஷேசனஞ்செய் 
து கிழக்கு முகமாக யிருந்து சந்தோஷ முடையவனாகப் 
புசித்து கைகால்களைச் சுத்தி செய்து , கண்கள் 

கண்கள் நாசிகள் 
காதுகளாகிய இவைகளை நன்றாகத்துடைத்தி ஆசமன 
ஞ்செய்தல் வேண்டும் . 

மேற்சொல்லிய பிரமசாரியானவன் பிக்ஷான் 
னத்தைப் புசிக்குங்காலத்தில் ஆயுளை விரும்பினவன் 
கிழக்கு முகமாகவும் , கீர்த்தியை விருப்பினவன் தெற் 
குமுகமாகவும் , சம்பத்தை விரும்பினவன் மேற்கு முக 
மாகவும் , சத்தியநெறியை விரும்பினவன் வடக்குமு 
கமாகவு மிருந்து புசிக்கவேண்டும் . 

தன்னிடத்திற் பொருந்திய வுபவீதம் கிருஷ்ணா 
ஜனம் , மௌஞ்சி , தண்டமுதலியவைகள் நிஷேதிக் 
கத்தக்கவசுத்தத்தையடைந்தாலும் , பின்னங்களையடை 
ந்தாலு மவைகளைத் தடாகமுதலிய தீர்த்தங்களிலமிழ் 
ந்தும்படி யெறிந்து விட்டு மேற்சொல்லிய ஒவ்வொன் 
றும் வேறு புதிதாகச் சேகரித்து அதற்குரிய மந்திர 
பூர்வமாகத் தரித்தல் வேண்டும் . 

வேதாத்யயனஞ்செய்வித்த வாசிரியன் பிதாக்கள் 
துறவறம்பூண்ட பெரியோர்கள் , தமையன் முதலான 
பெரியோர்கள் , அம்மான் , மாமன் முதலானவர்கள் 
வயோதிகமுள்ள பெரியோர்கள் , தமது குடும்ப புரோ 
கிதர்க ளென்று சொல்லப்பட்டவர்களைப் பிரமசரிய 
னானவன் கண்டால் தக்ஷணமே திடீரென் றெழுந்து 


பிரமசரியவிதி யுரைத்த வத்தியாயம் . 


137 


அவர்களுக் கபிவாதஞ் செய்து வணங்குவது கிரமமா 
கும் . அவ்வாறு செய்யக்கண்ட அப்பெரியோர்களு மவ 
னுக்குப் பிரதியபிவா தனஞ் செய்தல் வேண்டும் . 

தன்னைப்பெற்ற தாய் , தந்தை , ஆசாரியன் என் 
னு மிவ்மூவருமே சொர்க்கம் , மத்தியம் , பாதலமென் 
னு மூன்றுலகங்களென்றும் , பிரமசரியும் , வானப்பிர 
ஸ்தம் , சந்நியாசமென்னு மூன்றாச்சிரமங்க ளென்றும் , 
இருக்கு , யசுர் , சாமமென்னு மூன்று வேதங்க ளென் 
றும் , அகவ்னீயம் , தக்ஷணாக்கினி, காருசுபத்திய மென் 
னும் மூன்றக்கினிகளென்றும் , அகரம் , உகரம் , மக 
ரம் என்று சொல்லப்பட்ட மூன்றெழுத்துக்க ளென் 
றும் , பெரியோர்கள் சொல்வார்களாதலினா வம்மூன்று 
பேர்களுடைய மனோபீஷ்டப்படி நடந்து அம்மூன்று 
பேர்களுடைய திருவடிகளைக் காலை , யுச்சி , மாலை என் 
னுந் திரிசந்தியா காலங்களிலுந் தோத்திரஞ் செய்து 
வணங்குதல் வேண்டும் . 

இதுவரையும் பிரமசரிய ஆச்சிரமவிதியினுட் சில 
வற்றைச் சொன்னோம் . இனி அப்பிரமசரியர்கள் 
ய்யவேண்டிய பிரஜாபத்திய முதலிய விரதங்க ணான் 
கினையும் வேதவிதிப்படி யனுஷ்டித்து அதற்குமேல் 
செய்யவேண்டிய சமாவர்த்தன மென்னும் கருமத்தின் 
விதிகளையும் நன்றாகச் சொல்லுவோமென்று காளத்தி 
மகாமுனிவர் கூறுகின்றார் . 
பிரமசரியவிதி யுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


ச 


18 


138 


விசுவ பிரம புராணம் . 


இருபத்தாறவது 
விரதசமாவர்த்தன முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! குற்றமற்ற நல்ல 
சுபமுகூர்த்த காலத்தில் வேதங்களிற் கூறும் பிரஜா 
பத்தியம் , சௌமியம் , ஆக்கினேயம் , வைசுதேவமென் 
று சொல்லப்பட்ட இந்நான்கு விரதங்களுயு மிகுந்த 
உள்ளன்புட னாரம்பித்துக் கிரமப்படி அனுஷ்டித்து 
வால்வேண்டும் . 

அன்புடனே மேற்சொல்லிய நான்கு விரதங்களை 
யுங் கிரமப்படி யனுஷ்டித்து வந்ததற்குமேல் , உத்திரம் 
உத்திராடம் , உத்திரட்டாதி , மிருகசீரிடம் , அனுஷ 
ம் , அஸ்தம் , திருவோணம் , புனர்பூசம் , பூசம் , இரே 
வதி , உரோகணி யென்னு மிந்த நக்ஷத்திரங்களில் ஞா 
யிறு , திங்கள் , புதன் , வியாழம் , வெள்ளியென் 

சொ 
ல்லப்பட்ட சுபவாரங்களில் , துதியை , திருதியை , பஞ் 
சமி , சஷ்டி , சப்தமி , தசமி , ஏகாதசி , திரயோதசி 
என்னு மிச்சுபதிதிகளில் , ரிஷபம் , மிதுனம் , கன்னி , 
துலாம் , தனுசு , மகரம் , மீனம் என்று சொல்லப்பட்ட 
விலக்கினத்தில் ஏழாமிடஞ் சுத்தமாகவும் , சுக்கிரனும் 
குருவும் மூகித்தையடையாத வுத்தராயண மாதங்களி 
ல் சமாவர்த்தன மென்னுங் கிரியை ஆரம்பித்துச் செ 
ய்யவேண்டும் . 


குடுமி , நீண்ட விரண்டு புருவங்கள் , இரண்டு முன் 
கைமுதல் முழங்கைவரையி லுள்ள விடங்கள் இவை . 
களிற் பொருந்தி யடர்ந்திருக்கின்ற பஞ்சசிகைகள் தவி 
ர மற்றைய விடங்களை நன்றாக க்ஷவரஞ் செய்து கொ 


விரதசமாவர்த்தன முரைத்த வத்தியாயம் . 139 


ண்டு ஸ்நானஞ் செய்து நூறாகுதி செய்து பிரமசரிய 
ச்ரமத்தைப் பெற்றுக்கொண்ட காலத்திற் றறித்த 
மௌஞ்சி , யரைஞாண் , கிருஷ்ணாஜனம் முதலியவை 
களை யொழித்து இரண்டுயக்ஞோபவீதத்தை முறைப் 
படி தரித்து , விளங்காநின்ற புஷ்பங்கள் சந்தனமுத 
லிய கலவைச்சாந்துகளை இனிதாகத் தரித்து சுகாச 

த்திலிருந்து பூமியிலுள்ளவர்கள் கொண்டாடும்படி 
அன்புடனே கோதான முதலிய விரதங்களை நன்றாகச் 
செய்து பஞ்சாமிர்தத்தை விருப்பத்துடன் புசித்து 
மந்திரபூர்வமாய் விளங்கும் அக்கினியைப் பிரதக்ஷ 
ணஞ் செய்து எதிர்முகமாக வணங்குவது சமாவாத்தன 
மென்னுங் கிரியையாகும் . 

இதுவரையும் , மங்களகரத்தை தருவதான சமாவர் 
த்தனமென்னுங் கிரியையினை எடுத்துச் சொன்னோம் . 
இனி யிவ்வுலகத்தின்கண் ணுயர்வாகச் சொல்லப்பட்ட 
விவாகபேதங்களை ஒருவாரெடுத்துச் சொல்லுவோமெ 
ன்று காளத்தி மகாமுனிவர் சொல்லுகின்றார் . 
விரத சமாவர்த்தன முரைத்தவத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


இருபத்தேழாவது 
விவாக பேதங்களுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! தனது கோத்திர 
த்திற் பிறந்தவர்களென்று சொல்லப் பட்டவர்களும் , 
வேதாத்தியயனஞ் செய்யத்தவறினவர்களும் , நல்லொ 
ழுக்கமில்லாதவர்களும் , ஆண் குழந்தையே யில்லாமல் 


140 


விசுவ பிரம புராணம் . 


பெண்குழந்தைகளையே வரிசையாகப் பெறுபவர்களும் 
துன்பத்தைத் தருவதான வியாதிகளை யுடையவர்களு 
ம் , உலகத்தவராற் பழிக்கப்பட்ட மாபிற்பிறந்தவர்க 
ளும் ஆகிய வித்தன்மைகளை யுடையவர்களது குடும் 
பத்திற் பிறந்தபெண்களை விவாகஞ்செய்யில் அதனாற் 
றுன்பமேயுண்டாகும் . 


முக்கியமாயிருக்கவேண்டிய விடங்களில் நீண்ட 
மயிர்களில்லாதவளும் , தேகமெங்கு நிறைந்த மயிர்க 
ளை யுடையவளும் , செம்பட்டமயிர்க ளுடையவளும் , 
மிகவு முயரமுமாக வளர்ந்திருப்பவளும் , கடினமாகிய 
வார்த்தைகளுள்ளவளும் , ஆண்பிள்ளைகளுக்குரிய வடி 
வங்களுள்ளவளும் , நக்ஷத்திரம் , விருக்ஷம் , சதி , பாம்பு , 
பு , மலை இவைகளின் பெயர்களை யுடையவளும் , 

, 
கேட்பவருக்கு அச்சத்தை விளைவிக்கும்படியான பெ 
யருடையவளும் , முறைப்படி விவாகஞ்செய்து கொ 
ள்ளத் தகாதவளாவள் . 


சிவந்த கண்களையுடையவளும் , விகாரமான ரூப 
முள்ளவளும் , சகோதரர்களில்லா தவளும் , தேகத்தில் 
அதிகமான உறுப்புக்களை யுடையவளும் , குறைவான 
உறுப்புக்களை யுடையவளும் , தன்வயதிற்கு மேற்பட் 
டவயதினையுடையவளும் , மிகுந்த கோபமுடையவளும் , 
மிகவும் சறுத்த நிறமுள்ளவளும் , பெருத்த குரலுள்ள 
வளும் , தாழ்வடைந்த ஜாதியர்களால் எடுத்து வளர்க் 
கப்பட்டவளுமாகிய மேற்சொல்லிய பெண்கள் விதிப் 
படி விவாகஞ்செய்து கொள்ளுதற்குரிய ராகார்கள் . 

மாதர்களுக் கின்றியமையாததாகிய கற்பிலக்க 
ணங்கள் முழுதும் பொருந்தியவளும் , விவாகஞ்செய் 
துகொள்ளும்படி விரும்புவோனுக்கு முறைப்படி 
சின்ன வயதுள்ளவளும் , இல்லத்திற்குரிய நற்குண நற் 


விவாகபேதங்க ளுரைத்த வத்தியாயம் 141 


செய்கைகளை யுடையவளும் , கேட்பவருக்கு மகிழ்ச்சி 
யைச் தரத்தக்க குளிர்ந்த சொற்களை யுடையவளும் , 
சாமுத்திரிகா சாஸ்திரங்களிற் சொல்லப்பட்ட பேரழ 
குடையவளும் , உலகத்திலுள்ளவர்க ளெல்லாம் புகழத் 
தக்க பேரன்புடையவளும் ஆகிய விவ்வகையான பெ 
ண்களை விவாகஞ் செய்து கொள்ளுதல் வேதமுதலிய 
சாஸ்திரங்களிற் சொல்லிய விதியாகும் . 

எட்டுவயதினையுடையவள் கௌரியென்னும் பரு 
வமுடையவளென்றும், ஒன்பது வயதினை யுடையவள் 
உரோகணி யென்னும் பருவமுடையவளென்றும் , பத் 
துவயதினையுடையவள் கன்னியென்னும் பருவமுடை 
யவளென்றும் , பன்னிரண்டு வயதினையுடையவள் விட 
ளிப்பருவமுடையவளென்றும் , மேலோர் சொல்லுவர். 

அப்பருவப் பெண்களுள் கௌரி பருவப்பெண் 
ணைத் தக்கவானுக்கு அன்புடனே தானமாகக் கொடுத் 
தவர்கள் சுவர்க்கலோகத்தில் வாழ்வார்கள் . 

உரோகணிப் பருவப்பெண்ணைத் தானமாகக்கொ 
ஓத்தவர்கள் வைகுண்ட மென்னும் விஷ்ணுபதவியில் 
வாழ்வார்கள் . 

சன்னிப்பருவப் பெண்ணை விவாகஞ்செய்து கொ 
டுத்தவர்கள் பிரமதேவனுடைய சத்திய லோகத்தை 
யடைவார்கள் . விடளிப்பருவப்பெண்ணைத் தானமாகக் 
கொடுத்தவர்கள் பழிக்கத்தக்க நரலோகத்தை யடை 
வார்கள் . இப்பருவங்களுக்கு மேற்பட்ட வயதினையு 
டைய பெண்களை மனதறிந்து தானமாகக் கொடுப்ப 
வர்களெவ்விதபலனை யடைவார்களோயானறிகிலேன் . 

பெண்கள் பூப்படைந்த பிறகும் , தக்கவரனுக்கு 
விவாகஞ்செய்து கொடாதவர்களும் பொருள்களை வாங் 


142 


விசுவ பிரம புராணம் . 


லாவது 


களு 


கிக்கொண்டு கன்னிகையைக் கொடுத்தவர்களும் , தா 
ங்கள் பிறந்த குலத்திற்கு மேற்பட்ட குலத்தி 
தாழ்ந்த குலத்திலாவது விவாகஞ் செய்துகொண்டவர் 
ளும் , தீ நரகத்திலழுந்தித் துன்பப்படுவார்களென்று 
வேதமுதலிய சாஸ்திரங்களெல்லா முறையிட்டுச் சொ 
ல்லும் . 

உலகத்தில் வேதோக்தமாகச் சொல்லப்பட்ட வி 
வாகங்கள் பிரமமணமென்று ம , தெய்வமணமென்றும் , 
ஆரிஷமணமென்றும் , பிரஜாபத்திய மணமென்றும் , 
அசுரமணமென்றும் , காந்தருவமணமென்றும் , ராக 
தமணமென்றும் , பைசாசமணமென்றும் , எண்வகை 
ப்படும் . அவற்றுள் பிரமம் , தெய்வம் , ஆரிஷம் , பிரஜா 
பத்தியம் என்று சொல்லப்பட்ட நான்கு மணங்களும் , 
பிராமணர்களுக் குரியதாகும் . அசுரமணமும் , காந்த 

மணமும் , இராக்ஷதமணமும் , க்ஷத்திரியர்களுக் 
குரியதாகும் . 

அசுரமணமானது வைசியர்களுக் குரியதாகும் . 
அசுரமணம் , காந்தருவ மணமென்று சொல்லப்பட்ட 
மணங்களிரண்டும் , சூத்திரர்களுக் குரியதாகுமென்று 
தருமசாஸ்திரங்க ளெடுத்துச்சொல்லும் 

மேற்சொல்லிய இவற்றுள் நல்லொழுக்கங்கள 
மைந்திராநின்ற பிரமசாரியைத் தானாகவே அழைப் 
பித்து அவனுக்குத் தனது பெண்ணைச் சர்வாபரணங் 
களால் அலங்கரித்து அக்கினி சாக்ஷியாகத் தானஞ் 
செய்வது பிரமமணமென்றும் , சோதிஷ்டோமாதி 
எக்கியத்தில் தனக்குப் புரோகிதனாக விருப்பவனுக் 
குத் தன் பெண்ணை அலங்கரித்துக் கொடுப்பது 
ய்வமணமென்றும் , தான் செய்ய வேண்டிய யாகாதி 
தருமத்துக்காக வானிடத்தில் தகுதியான இரண்டு 
பசுவை வாங்கிக்கொண்டு , அல்லது அவ்விரண்டு பசு 


ருவ 


வ 


விவாகபேதங்களுரைத்த வத்தியாயம் . 143 


| 


வின் விலையாகிய பொருளை வாங் 

வாங்கிக்கொண்டு தன் 
பெண்ணைக் கலியாணஞ் செய்து கொடுப்பது ஆரி 
ஷமணயென்றும் , வானது இனத்தார் வேண்டிக்கே 
ட்க அதற்தள்பட்டு அவ்வானுக்கு தருமங்களைச்செ 
ய்யுங்களென்று தன் பெண்ணைக் கொடுப்பது பிரஜா 
பத்தியமணமென்றும் , பணங்களை வாங்கிக்கொண்டு 
தன்பெண்ணைக் கொடுப்பது அசுாமணமென்றும் , வது 
வானென்று சொல்லப்பட்ட மாதராடவரிருவரும் புண 
ர்ச்சியின் ஆசையால் ஒருவருக்கொருவர் மனமொத் 
துக் கூடுதல் காத்தருவமணமென்றும் , பெண்ணும் பெ 
ண்ணினத்தார்களு முடன்படாமல் வலிதிற்கொள்வது 
இராக்ஷ தமணமென்றும் , மது முதலிய லாகிரி வஸ்துக் 
களைப்புசித்து மயக்க மடைந்திருப்பவளும் , நித்திரை 
செய்து கொண்டிருப்பவளும் , தன்வயதுக்கு மேற்ப 
ட்டவயதினை யுடையவளும் 

சொல்லப்பட் 
டவர்களையும் களவுபுணர்ச்சியாகச் சேர்வது பைசாசம் 
ணமென்றும் பெரியொர்கள் சொல்லுவார்கள் . 


என்று 


மேன்மையையுடைய பிராமணர்முதலிய நான்கு 
வருணத்தாரும் , தங்கள் தங்கள் மரபிற் பிறந்த பெண் 
களை மேற்சொல்லிய விவாகமுறைமைப்படி வதிவரர் 
கள் ஒருவருக்கொருவர் பாணிக்கிரஹணஞ் செய்து 
கொள்ளுதல் விதியாகும் . 

பிராமணர்கள் க்ஷத்திரியப்பெண்களை விவாகஞ் 
செய்யுமிடத்துச் சத்துருக்களை வெல்லும் அயினைக் 
கையாற் பிடித்தல் விதியாகும் . பிராமணராயினும் , 
க்ஷத்திரியராயினும் , வைசிய ஜாதிப்பெண்ணை விவாக 
ஞ்செய்யுமிடத்து உழவு கோலைப்பிடி ச்தல் விதயாகும் . 

பிராமணர் , க்ஷத்திரியர் , வைசியரென்று சொல் 
லப்பட்ட மூன்று வருணத்தவரும் சூத்திரஜாதிப் பெ 


144 


விசுவ பிரம புராணம் . 


ண்ணை விதிப்படி விவாகஞ்செய்தால் , அழகிய வஸ்தி 
ரங்களி னொருப்பக்கத்து நுனியைக் கையாற் பிடித்த 
லே சாஸ்திரங்களில் விதித்த முறைமையாகும் . மேற் 
சொல்லிய விவாகபேதங்களுள் நீதிவழுவில்லாத விவா 
ஹமுறைப்படி கலியாணஞ்செய்து கொண்ட அழகிய 
மாதர்கள் சத்புத்திரர்களைப்பெறுவார்கள். விவாகமுறை 
யின்றிப் புணர்ச்சியை விரும்பியமாதர் மிகுந்த தீமை 
களைச் செய்கின்ற துற்புத்திரர்களைப் பெறுவார்களெ 
ன்று மேலோர்கள் சொல்லுவார்கள் . 


அஷ்டவிவாகங்களில் வேதவிதிப்படி வதுவார்க 
ளுடைய மாதாபிதா பந்துவர்க்கங்கள் சம்மதியால் பா 
ணிக்கிரஹண முதலியவும் மாங்கல்யதாரண முஞ்செ 
ய்யப்படுவதே விவாகம் . அப்படிச் செய்யப்படாத மற்ற 
வைகளை விவாகமென்று சொல்வதற்கு நியாயமில்லை . 
அரசர்களிஷ்டப்படி பல மாதர்களைப்புணரும்படிவிதி 
த்ததற்குத் தக்கதாகச் சமாதானஞ் சொன்னதேயன்றி 
விவாகமென்று சொல்லுவது பொருந்தாது . 

இதுவரையில் தூய்மையாகிய வேதங்களா லெடு 
த்துச் சொல்லப்பட்ட விவாகங்களின் பிரிவுகளை யின் 
பம்பெருகும்படி சொன்னோம் . இனி , விதிவிலக்குக 
ளிற் கெடாத விவாகத்திற்குரிய பொருத்தங்களை அன் 
புடனே சொல்லுவோமென்று காளத்தி மஹாமுனிவர் 
கூறுகின்றார் . 
விவாகபேதங்க ளுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


விவாகப் பொருத்தங்க ளுரைத்த வத்தியாயம் 145 


இருபத்தெட்டாவது 
விவாகப் பொருத்தங்க ளுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! விவாகஞ்செய்வ 
தற்குரிய விளமைபொருந்திய வதுவார்களினுடைய 
ஜாதகங்களைக்கொண்டு விளங்காநின்ற ஆயுர்பாவ முத 
லிய துவாதசபாவ நிர்ணயங்களையும் பிரமாணமாகிய 
சோதிட சாஸ்திர முறைமைப்படி ஆராய்ந்தறிந்து நிமி 
த்தங்களையும் , சகுணங்களையும் நன்றாகப் பார்த்து அதி 
ற்குமேல் அவர்கள் ஜன் மநக்ஷத்திரங்களினாலே தசவி 
தப்பொருத்தங்களும் , சன்மையாகவிருந்தால் கிரமப் 
படி விவாகஞ்செய்வது முறைமையாகும் . தீமையாக 
விருந்தால் முறைமையன்றாகு 

விவாகத்திற்குரிய வதுவின் கூத்திரமுதலாகக் 
கொண்டு தினப்பொருத்தம் , கணம் பொருத்தம், மாகே 
ந்திரப்பொருத்தம் , ஸ்ரீதீர்க்கப்பொருத்தம் , யோனிப் 
பொருத்தம் , இராசிப்பொருத்தம் , இராசி யதிபதிப் 
பொருத்தம் , வசியப்பொருத்தம் , இரச்சுப்பொருத்தம், 
வேதைப் பொருத்தமென்று சொல்லப்பட்ட தசவிதப் 
பொருத்தங்களின் றன்மைகளைத் தெளிவாகயாவருக் 
கும் விளங்கும்படி சொல்லுவோம் கேட்பாயாக . 

தினப்பொருத்தம் . 
வது நக்ஷத்திரமுதற்கொண்டு வரநக்ஷத்திரவரை 
யிலெண்ணிக்கண்ட தொகையை ஒன்பதிற் கழித்து 
மிகுதியாகிய இரண்டு , நான்கு , ஆறு , எட்டு , ஒன்பது 
என்று சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்களாக விருந்தால் 
உத்தமமாகும் . ஒன்று , மூன்று , ஐந்து , ஏழு , என்று 

19 


146 


விசுவ பிரம புராணம் . 


சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்களாக விருந்தால் தீதா 
கும் . ஒன்பதொன்பதாகக் கழிப்பதில் இரண்டாமொ 
ன்பதில் வருகின்ற எட்டாநக்ஷத்திரமும் , மூன்றாமொ 
ன்பதில் வருகின்ற வைநாசிகமாகிய நான்காநக்ஷத்திர 
மும் , ஒன்பதாகக்ஷத்திரமும் தீதாகும் , வதுவரர்களு 
டைய இராசிகளிரண்டு மொன்றாகில் நன்மையாகும் . 


ஒன்பதிற்கழித்து வருகின்ற மிகுதி ஒன்றாகில், 
ஜன்மத்தாரை இரண்டாகில் , சம்பத்தாரை மூன்றாகில் , 
விபத்தாரை நான்காகில் , க்ஷேமத்தாரை ஐந்தாகில் , பிர 
த்யரத்தாரை ஆறாகில் , சாதகத்தாரை ஏழாகில் , வதைத் 
தாரை எட்டாகில் , மைத்திரத்தாரை ஒன்பதாகில் , 
பரமமைத்திரத்தாரையென்றும் , ஜன்ம நக்ஷத்திர பாத 
தொடங்கி இருபத்திரண்டு அல்லது இருபத்தி மூ 

றாவது , நக்ஷத்திரங்களில் வருகின்ற எண்பத்தெ 
ட்டாம்பாத நின்ற நக்ஷத்திரமாகிய யை நாசிகத் தாரை 
யென்றுஞ் சொல்லப்படும் . 

வதுவரர்களுக்கு ஒரு ராசியாகவிருப்பதிலும் 
ராசியிலடங்கிய இரண்டு நக்ஷத்திரங்களில் வானுடைய 
நக்ஷத்திரம் முன்னும் , வதுவினுடைய நட்சத்திர 

ரம் 
பின்னுமாக விருந்தாலும் , இரண்டுமாசியிலும் பொருந் 
தியிருக்கின்ற நக்ஷத்திரங்களில் வரனுக்கு முதற்பாத 
மும் , வதுவுக்கு நான்காம் பாதமுமாக விருந்தாலும் , 
வதுவுக்கு முதற்பாதமும் , வரனுக்கு மூன்றாம் பாது 
முமாக விருந்தாலும் , வானுக்கு முன்னிரண்டு பாத 
மும் , வதுவுக்குப் பின்னிரண்டு பாதமுமாக விருந்தா 
லும் நன்மையாகும் . 

மேற்சொல்லியமுறைமைப்படி யில்லாமல்வேறுபட் 
டிருந்தால் கெடுதியாகும் . இவைகளல்லாமல் ஒருராசி 
யிலடங்கிய விரண்டு நக்ஷத்திரங்களில் கார்த்திகையும் 


விவாகப் பொருத்தங்களுரைத்த வத்தியாயம் . 147 


பாணியும் , பூசமும் , ஆயிலியமும் , அவிட்டமும் , சதய 
முமாக விருந்தால் தீதாகும் . கார்த்திகை , அசுவதி , 
யம் , அஸ்தம் , சுவாதி , பூராடம் , மகம் , ரோகணி என் 
ற சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்களில் வதுநக்ஷத்திர பாத 
முந்தியிருக்கில நன்மையாகும் . 

வது வானிருவருக்கும் திருவாதிரை , விசாகம் , 
ரோகணி , ரேவுகி , மகம் ,உத்திரட்டாதி , திருவோணம் , 
அஸ்தம் என்ற சொல்லப்பட்ட 

நக்ஷத்திரங்கள் ஒரே 
நக்ஷத்திரமாகில் உத்தமமாகும் . உத்திரம் , அசுவதி , கார் 
த்திகை, புனர்பூசம் , பூசம் , மிருகசீரிடம் , பூரம் , பூரா 
டம் , சித்திரை , அனுஷம் இந்த க்ஷத்திரங்கள் ஒரே 
நக்ஷத்திரமாகில் , மத்திமமாகும் . சுவாதி , சதயம் , பர 
ணி , அவிட்டம், பூரட்டாதி , மூலம் என்று சொல்லப் 
பட்ட நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாகில் கெடுதி 
யுண்டாகும் . 

கணப் பொருத்தம் . 
உத்திரம் ,உத்திராடம் , உத்திரட்டாதி , திருவாதிரை, 
ரோகணி , பரணி , பூரம் , பூராடம் , பூரட்டாதி யென்னும் 
இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் மனுஷியகணமாகும் . 
மிருகசீரிடம் , சுவாதி , புனர்பூசம் , பூசம் , அஸ்தம் , ரே 
வதி , திருவோணம், அனுஷம் என்னும் இந்த ஒன் 
பது நட்சத்திரங்களும் சேவகணமாகும் . கார்த்திகை 
மகம் , சதயம் , மூலம் , சித்திரை , ஆயிலியம் , விசாகம் , 
அவிட்டம் , கேட்டை என்னும் இந்த ஒன்பது நட்சத் 
திரங்களும் இராட்சதகணமாகும். 

வதுவானிருவருக்கும் ஒரேகணமாகில் உத்தம 
மாகும் . மனுஷியகணமுந் தேவகணமுமாகில் மத்திம 
மாகும் . இராட்சதகணமும் , தேவகணமுமாகில் கெடுதி 
யாகும் . மனுஷியகணமும் , இராட்சதகணமுமாகில் மா 


148 விசுவ பிரம புராணம் . 

un 
ணமுண்டாகும் . வதுவின் நட்சத்திர முதல் பதினான்கு 
நட்சத்திரங்களுக்கு மேற்பட்டு வரநட்சத்திரமிருக்கு 
மாகில் , எல்லாக்கணமும் உத்தமமாகும் . நன்மையைத் 
தருகின்ற கிரகமித்திரம் , ஏகாதிபத்தியம் , சமசத்தக 
மும் ஒத்திருந்தால் மிகுந்த ரச்சுப்பொருத்தம் , வே 
தைப்பொருத்தம், கணப்பொருத்தம் , இராசிப் பொருத் 
தம் இல் 

வைகளால் நேரிடுகின்ற தோஷங்களெல்லாம் 


க 


நீங்கும் 


என்று 


மாசேந்திரப்பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கப் பொருத்தம். 

வது வி நட்சத்திரமுதல் வரசட்சத்திரமான து ஒன் 
ராவது , நான்காவது, ஏழாவதி , பத்தாவது , பதின்மூன் 
ராவது , பதினாபாவது , பத்தொன்பதாவது , இருடத்தி 
ரண்டாவது இருபத்தைந்தாவது 

சொல்லப் 
பட்ட நட்சத்திரங்களாகில் , மாகேந்திரப்பொருத்தம் 
உத்தமமாகும் . இந்தமுறைமை மாறியிருக்குமாகில் மத் 
திமமாகும் . வது நட்சத்திரமுதல் பதின் மூன்று நட்சத் 
திரங்களுக்குமேல் வரநட்சத்திர மிருக்குமாகில் வெற் 
றியைத் தருகின்ற ஸ்ரீ தீர்க்கப்பொருத்தம் உத்தமமா 
கும் . சிலஜோதிட நூலோர் எழுநட்சத்திரத்திக்கு மே 
ற்பட்டிருந்தாலும் உத்தமமென்று சொல்லுவார்கள். 

யோனிப் பொருத்தம் . 
அஸ்வதி நட்சத்திரம் ஆண்கு திரையாகும் . பரணி 
நட்சத்திரம் ஆண்யானையாகும் கார்த்திகை நட்சத்திரம் 
பெண்ணாடாகும் . ரோகணி நட்சத்திம் விஷமுள்ள 
பாம்பாகும் . மிருகசீரிட நட்சத்திரம் சாரைப்பாம்பா 
கும் . திருவாதிரை நட்சத்திரம் பெண்ணாயாகும். புனர் 
பூசநட்சத்திரம் பெண்பூனையாகும் . பூசநட்சத்திரம் ஆணா 
டாகும் . ஆயில்ய நட்சத்திரம் ஆண்பூனையாகும் . மகநட்ச 
த்திரம் ஆணெலியாகும் . பூரநட்சத்திரம் பெண்னெ 


ணலி 


விவாகப் பொருத்தங்களுரைத்த வத்தியாயம் . 149 


யா தம் உத்திரநட்சத்கிரம் விருஷபமாகும் . அஸ்தநக்ஷ 
த்திரம் பெண்ணெருமையாகும் . 

சித்திரைநக்ஷத்திரம் ஆண்பலியாகும் . சுவாதி 
த்திரம் ஆணெருமையாகும் . விசாகாக்ஷத்திரம் பெண் 
புலியாகும் . அனுஷாட்சத்திரம் பெண் மானாகும் . கே 

டை நட்சத்திரம் ஆண்மானாகும் . மூலநட்சத்திரம் 
ஆண்நாயாகும் . பூராட நட்சத்திரம் ஆண்குரங்காகும் . 
உத்திராட நக்ஷத்திரம் மலட்டுப்பசுவாகும் . திருவோண 
நக்ஷத்திரம் பெண்குரங்காகும் . அவிட்டநக்ஷத்திரம் பெ 
ண்சிங்கமாகும். 

சதயநக்ஷத்திரம் பெண்குதிரையாகும் . பூரட்டா 
தி நக்ஷத்திரம் ஆண் சிங்கமாகும் . உத்திரட்டாதி நக்ஷத் 
திரம் பாற்பசு வாகும் . ரேவதி நட்சத்திரம் பெண்யா 
னையாகும் . 

இவற்றுள் யானைக்கு மனிதரும் , குதிரைக்கு நல் 
லபசுவும் , எலிக்குப் பூனையும் , குரங்குக்கு நாயும் , பாம் 
பிற்கு ஆடும் , மானுக்கும் எருமைக்கும் புலியும் , பகை 
யாகும் . 

வதுநக்ஷத்திரயோனி வரநக்ஷத்திரயோனி இரண் 
டும் ஆண்யோனியாகில் பகையுண்டாகும் . பெண்யோ 
னியாகில் நன்மையாகும் . வரனுக்கு ஆண்யோனியும் , 
வதுவுக்குப் பெண்யோனியுமாகில் நன்மையுண்டா 
கும் , வானுக்குப் பெண்யோனியும் , வதுவுக்கு ஆண் 
யோனியுமாகில் உலகத்தில் சில ஜோதிடர்கள் மத் 
திமமென்றும் , பல ஜோதிடர்கள் உத்தமமென்றுஞ் 
சொல்லுவார்கள் . 

இராசிப் பொருத்தம் . 
இராசிப்பொருத்தம் வதுவினது சந்திரலக்கின 
முதல் வரனது சந்திரலக்கினமானது , ஏழானாலும் , 


150 


விசுவ பிரம புராணம் . 


Lud 


எழுக்குமேலானாலும் , உத்தமமாகும் . பார்க்கப்படுகின் 
றவது வினது ராசி இரண்டும் , வரனது ராசி பன்னி 
ரண்டாகவும் , வதுவினது ராசி மூன்றும் , வரனது ராசி 
தினொன்றாகவும் , வதுவின து ராசி நான் தம் , வான 
துராசி பத்தாகவும் , வதுவின துராசி ஐந்தும் , வானது 
ராசி ஒன்பதாகவும் , விளங்காநின்ற வது வினது ராசி 
ஆறும் , வரன த ராசி எட்டாகவு மிருக்கில் கெடுதியுண் 
டாகும் . யாவரும் புகழும்படி விளங்காயின்ற இவ்வைச் 
தும் , அந்தந்த முறையாகவே மாறியிருக்கில் உத்தம 
மாகும் . 

இராசி அதிபதிப்பொருத்தம் . 
மேஷராசி , விருச்சிகராசி யிரண்டுக்கும் மகரராசி , 
விருஷபராசி , கன்னியா ராசி , துலாராசி , மிதுன ராசி 
இவ்வைந்துராசிகளும் உறவாகும். விருஷபராசி , து 
லாராசி இரண்டுக்கும் மிதுன ராசி விருச்சிகராசி தனு 
ராசி , மகரராசி , கும்பராசி , மிதுன ராசி , மேஷராசி , இ 
வேழுபாசிகளும்உறவாகும் . மிதுன ராசி, கன்னியாராசி 
இரண்டுக்கும் சிங்கராசி , மீனராசி யல்லாத மேஷரா 
சி , விருஷபராசி , கடகராசி , துலா மாசி , விருச்சிகராசி , 
தனுராசி , மகரராசி , கும்பராசி , இவ் வெட்டுராசிகளும் 
உறவாகும். கடகராசிக்கு விருஷபராசி , மித ன ராசி , 
தனுசு ராசி மீனராசி , கன்னியா ராசி , இவ்வைந்து ராசி 
களும் உறவாகும் . சிங்க ராசிக்கு மீன ராசி , மேஷராசி 
யிவ்விரண்டு ராசிகளும் உறவாகும் . 

தனுசுராசி , மீன ராசி இரண்டுக்கும் கும்பராசி , 
விருஷபராசி , மிதுனராசி , கடகராசி , சிம்மராசி , கன் 
னியாராசி , துலா ராசி , இவ்வேழு பாசிகளும் உறவாகு 
ம் . மகரராசி , கும்பராசி யிரண்டுக்கும் மிதுன ராசி , கன் 
னியாராசி , தனுசுராசி , மீனராசி , விருஷபராசி , துலா 
ராசி , இவ்வாறு ராசிகளும் உறவாகும் . இவற்றுள் , வது 


விவாகப் பொருத்தங்க ளுரைத்த வத்தியாயம் . 151 


வினது ராசியதிபதிக்கும் , வானது ராசியதிபதிக்கும் 
பகையில்லாமல் உறவாகவிருக்கில் உத்தமமாகும். 

வசியப் பொருத்தம் . 
விவாகத்திற்குரிய வதுவுக்கு ஜன்மராசி மீனமா 
கில் , வானுக்கு ஜன்மராசி துலாமாக விருத்தலும் , மே 
ன்மை பொருந்திய வதுவுக்கு மிதுன ராசியாகில் , வா 
னுக்கு விருச்சிகராசியாக விருத்தலும் , வதிவுக்குக் 
கும்பராசியாகில், வானுக்குக் கடகராசியாக விருத்த லு 
ம் , வதுவுக்கு மேஷராசியாகில் , வானுக்குக் கன்னியா 
ராசியாகவிருத்தலும் , வதுவுக்கு விருஷபராசியாகில் , 
வானுக்குத் தனுசு ராசியாக விருத்தலும் , வதுவுக்கு மகா 
ராசியாகில் , வரனுக்குச் சிங்கமாசியாகவிருத்தலும் தீதா 
கும் . இதுவரையிற் சொல்லிய முறையல்லாது வேறு 
எந்தவிதமாக விருந்தாலும் வசியப் பொருத்தம் உத்தம 
மாகும் 

இரச்சுப் பொருத்தம் . 
இரச்சுப்பொருத்த மறிவதற்கு அர்த்தசந்திரனை 
ப்போல வரிசையாக மூன் றுவரை கீறி , அம்மூன்றுவ 
ரைகளின் அடிமுதலாகக் குறுக்கே இடை விட்டு நான் 
குவரைகீற விருபத்தேழு சந்திகளாகும் . அவைகளில் 
அடிவரையின் முனையில் அசுவதிநக்ஷத்திரத்தைநாட்டி 
அதுமுதல் மேலேவலமாக ரேவதிவரையில் முறையாக 
வே அடைத்தால் சிராச்சு , கண்டாச்சு , நாபிரச்சு ,ஊரு 
ரச்சு , பாதரச்சுவென்று சொல்லப்பட்ட ஐந்து விதமாக 
விளங்கும் . 

அவற்றுள் வது நட்சத்திரமும் , வரநட்சத்திரமும் . 
ஒருவரையிலிருந்தால் கெடுதியுண்டாகும் அப்படியி 
ருப்பதில் , சிரவிரச்சுவாகில் வதுவுக்கு மரணமுண்டா 
கும் . கண்டாச்சுவாகில் வானுக்கு மரண முண்டாகும் . 
நாபிரச்சுவாகில் , அவ்விருவருக்கும் பிறக்கின்ற குழந் 


152 


விசுவ பிரம புராணம் . 


பூரட் 


பாணி 


தைகளுக்கு மரணமுண்டாகும். ஊருரச்சுவாகில் , மல 
டாகும் . பாதரச்சுவாகில் , பொருள் நாசமாகும் . இறங் 
குமுறையிலிருக்குமாகில் , துக்கமுண்டாகும் . ஏறுமு 
றையிலிருக்குமாகில் சிலநாள் மிகுந்த போகமுண்டா 
கும் . இசங்குமுறையிலொன்றம், ஏறுமுறையிலொன் 
றுமாக மாறியிருக்குமாகில் , மிகுந்த இன்பங்களை யெ 
ல்லா மனுபவித்துப் பெருகி வாழ்வார்கள், 

மிருகசீரிடம் சித்திரை, அவிட்டம் . " 
சோகணி- திரு அஸ்த - சுவாதி|திருவோ--சதடம் 
கார்த்திகை - புனர் உத்தி - விசாகம் உத்திராட 

பூசம் பூரம் . அனு பூராடம் - உத்திரட் 
அசுவதி - ஆயிலிமகம் 

கேட் மூலம் - 

ரேவதி 
வேதைப் பொருத்தம் . 
வதுவுக்கு அஸ்வதி நக்ஷத்திரமாகில் , வானுக்குக் 
கேட்டை நட்சத்திரமாக விருத்தலும் , வதுவுக்குப் பா 
ணி நட்சத்திரமாகில் , வரனுக்கு அனுஷ நட்சத்திரமாக 
விருத்தலும் , வதுவுக்குக் கார்த்திகை நட்சத்திரமாகில் 
வரனுக்கு விசாக நட்சத்திரமாக விருத்தலும் , வதுவு 
க்கு 

ராகணி நட்சத்திரமாகில் , வானுக்குச் சுவாதி 

ரமாக விருத்தலும் , வதுவுக்குத் திருவாதிரை 
நட்சத்திரமாகில் , வானுக்குத் திருவோண நட்சத்திர 
மாக விருத்தலும் , வதுவுக்குப் புனர்பூச நட்சத்திரமாகி 
ல் , வானுக்கு உத்திராட நட்சத்திரமாக விருத்தலும் , 
வதுவுக்குப் பூசநட்சத்திரமாகில் , வரனுக்குப் பூராட 
நட்சத்திரமாக விருத்தலும் , வதுவுக்கு ஆயிலிய நட்சத் 
திரமாகில் , வானுக்கு மூலநட்சத்திரமாக விருத்தலும் , 
வதுவுக்கு மகநட்சத்திரமாகில் , வானுக்கு ரேவதி நட்ச 
த்திரமாக விருத்தலும் , வதுவுக்குப் பூர நட்சத்திரமாகி 
ல் , வரனுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமாக விருத்த 


விவாகப் பொருத்தங்க ளுரைத்த வத்தியாயம் 153 


லும் , வதுவுக்கு உத்திர நட்சத்திரமாகில் , வானுக்குப் 
பூரட்டாதி நட்சத்திரமாக விருத்தலும் , துன்பத்தைக் 
கொடுக்கின்ற வேதைக்கயிறாகும் . 

வதுவுக்கு அஸ்தகட்சத்திரமாகில் , வானுக்குச்சத 
யகட்சத்திரமாக விருத்தலும் , மிருகசீரிடஞ் சித்தசை 
யவிட்டமென்னு மூன்று நட்சத்திரங்களும் , ஒன்றுக் 
கொன்று வேதையாகுமென்று சோதிட நூல் வல்லவர் 
கள் சொல்லுவார்கள். நல்லறிவினையுடைய வதுவார்கள் 
நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று வேதையாயிருக்கில் 
தீக்குண்டாகும் . மேசையில்லாதிருக்கில் விவாகஞ்செ 
ய்தால் இன்பங்களெல்லா மனுபவித்து வாழ்வார்கள் . 

வதுவார்களுக்குரிய தசவிதப் பொருத்தங்களிலு 
ம் தினப்பொருத்தம் , கணப்பொருத்தம் , யோனிப் 
பொருத்தம் , இராசி மித்திரப் பொருத்தம் , இரச்சுப் 
பொருத்தம் , எனபனவாகிய ஐந்து பொருத்தங்கள் 
பிரதானமாகும் . இவற்றுள்ளும் , பிராமணர்களுக்குத் 
தினப்பொருத்தமும் , க்ஷத்திரியருக்குக் குரியதாகச் 
சொல்லப்பட்ட கணப்பொருத்தமும் , வைசியர்களுக்கு 
இராசிமைத்திரப் பொருத்தமும் , சூத்திரர்களுக்கு 
யோனிப்பொருத்தமும் சிரேஷ்டமாகும் . 

நாடிப்பொருத்தம் . 
அசுவதி , திருவாதிரை புனர்பூசம் , உத்திரம் , அஸ் 
தம் , கேட்டை , மூலம் , சதயம் , பூரட்டாதி இந்த ஒன் 
பது நட்சத்திரங்களும் ஏகநாடியாகும் . பரணி , மிருக 
சீரிடம் , பூசம் , பூரம் , சித்திரை , அனுஷம் , பூராடம் , 
அவிட்டம் , உத்திரட்டாதி இந்த ஒன்பது , நட்சத்திரங் 
களும் மத்யேக நாடியாகும் . 

பார்த்திகை , ரோகணி , ஆயிலியம் , மகம் , ஒளி 
பொருந்திய சுவாதி , விசாகம் , உத்திராடம் திருவோ 

20 


154 


விசுவ பிரம புராணம் . 


ணம் , ரேவதி , இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் பார்சு 
வேகதாடியாகும் . வது வின து நட்சத்திரமும் வானது 
நட்சத்திரமும் ஒரேநாடியாக விருந்து அவ்விருவருக் 
கும் விதிப்படி முறையாக விவாகஞ்செய்யில் தீங்குண் 
டாகும் . 

அசுவதி நட்சத்திரம் எட்டி மரம் வயிரமாகும் . பர 
ணி நட்சத்திரம் நெல்லி மரம் வயிரமென்று சொல்லப் 
படும் . கார்த்திகை கட்சத்திரம் அத்திமரம் பாலாகும் 
ரோகணி நட்சத்திரம் , காவல்மரம் பாலாகும் . மிருகசீ 
ப்டநட்சத்திரம் , கரு 

கருங்காலி மரம் வயிரமென்று சொல் 
லப்படும் . திருவாதிரை நட்சத்திரம் சண்பகமரம் பா 
லாகும் . புனர்பூச நட்சத்திரம் புன்னை மரம் பாலாகும் . 
பூச நட்சத்திரம் ஆலமரம்பாலாகும் . ஆயிலிய நட்சத் 
திரம் வாகைமரம் வயிரமாகும் . மகநட்சத்திரம் அரசம 
ரம் பாலாகும் . பூராட்சத்திரம் விளாமரம் வயிரமாகும் . 
உத்திர நட்சத்திரம் பலா மரம் பாலாகும் . அஸ்தநட்ச 
த்திரம் , எருக்கமரம் பாலாகும் . சித்திரை நட்சத்திரம் , 
மாதுளை மரம் பாலாகும் . சுவாதி நட்சத்திரம் வில்வ 
மரம்வயிரமாகும் . விசா காட்சத்திரம் மருதமரம் வயி 
ரமாகும் . அனுஷநட்சத்திரம் தாழைமரம் வயிரமாகு 
ம் . கேட்டை நட்சத்திரம் மகிழ மரம் பாலாகும் . மூல 
நட்சத்திரம் , மூங்கில் மரம் வயிரமாகும் . பூராட நட்சத் 
திரம் மாமரம் பாலாகும் உத்திராட நட்சத்திரம் வஞ்சி 
மரம் பாலாகும் . திருவோண நட்சத்திரம் புரசமரம் 
பாலாகும் . அவிட்ட நட்சத்திரம் வன்னிமரம் வயிர 
மாகும் . சதய நட்சத்திரம் மாமரம் வயிரமாகும் . பூர 
ட்டாதி நட்சத்திரம் புளியமரம் வயிரமாகும் . உத்திர 
ட்டாதி நட்சத்திரம் வேப்பமரம் வயிரமாகும் . ரேவதி 
நட்சத்திரம் இலுப்பைமரம் பாலாகும் . இதுவரையிற் 
சொல்லிய அசுவதி முதல் ரேவதியந்தமாகிய நட்சத்தி 
ரங்களின் றன்மைகளைச் சொல்லுவோம் . 


விவாகப் பொருத்தங்களுரைத்த வத்தியாயம் . 155 


சொல்லப்பட்ட வரனது நட்சத்திரம் வயிரமும் 
வதுவினது நட்சத்திரம் பாலுமாக விருந்திடில் புத் 

ரப்பேருண்டாகும் . வரனது நட்சத்திரம் பாலும் , 
வதுவினது நட்சத்திரம் வயிரமுமாக விருந்திடில் புத் 
திரப்பேறில்லாத மலடாகும் . வரன் வது உென்னும் 
இருவர் நட்சத்திரங்களும் வயிரமாக விருந்திடில் பிறந் 
தகுழந்தைகள் கஷ்டமாகும் . வதுவானிருவர் நட்சத் 
திரங்களும் பாலாக விருந்திடில் மிகுந்த வாழ்வுண்டா 
கும் . 

அசுவதி , பரணி , கார்த்திகை, போகணி , மிருக 
சீரிடம் என்னும் ஐந்து நட்சத்திரங்களும் வல்லூறா 
கும் . திருவாதிரை, புனர்பூசம் , பூசம் , ஆயிலியம் , மக 
ம் , பூர மென்னும் ஆறு நட்சத்திரங்களும் ஆந்தையா 
கும் . உத்திரம் , அஸ்தம் , சித்திரை , சுவாதி , விசாகமெ 
ன்னும் ஐந்து நட்சத்திரங்களும் வலியனாகும் . அது 
ஷம் , கேட்டை , மூலம் , பூராடம் , உத்திராட மென் 
னும் ஐந்து நட்சத்திரங்களும் பிரியமிகுந்த கோழி 
யாகும் . திருவோணம் , அவிட்டம் , சதயம் , பூரட்டாதி , 
உத்திரட்டாதி , ரேவதி யென்னும் ஆறு நட்சத்திரங்க 
ளும் மயிலாகும் . பட்ட மயிலுக்கு வல்லூரும் ஆந்தை 
யும் பகையாகும் . 

கோழிக்கு வல்லூறும் , ஆந்தையும் பகையாகுமெ 
ன்றும் , வலியனுக்கு ஆந்தைப் பகையாகு மென்றும் , 
ஆந்தைக்கு வலியன் பகையாகு மென்றும் , வல்லூறுக் 
கு ஆந்தையும் , கோழியும் , மயிலும் பசையாகு மென் 
றும் , இவைகளிற் சொல்லாதொழிந்த தெல்லாம் , உற 
வென்றும் , ஜோதிட நூல் வல்லோர்கள் சொல்லுவார் 
கள் . 

இதுவரையுங் கற்பிற்சிறந்த பெண்ணை விவாகஞ் 
செய்து கொள்வதற்குப் பார்க்கவேண்டிய தசவிதப் 


156 

விசுவ பிரம புராணம் . 
பொருத்தங்களையும் கிரமமாகச் சொன்னோம் . இனி 
அவ்வில்லற தருமங்களை முறையாக நடத்தி இம்மை 
மறுமை யென்று சொல்லப்பட்ட விருவகை இன்பங் 
சளைய மடைவதற்குரிய விவாக லிதிகளுட் சிலவற் 
றைச் சொல்லுவோமென்று காளத்தி மஹாமுனிவர் 
கூ றுகின்றார் . 
விெலாசப் பருத்தங்க ளுகைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 

ஆ 
இருபத்தொன்பதாவது 
விவாக முரைத்த 

வத்தியாயம் . 


று சொல் 


| 


கேளும் சுவிரத மகாராஜனே ! விவாகமுகூர்க் 
தஞ்செய்வதற்கு உத்தராயணமுத்தமமாகும் . தக்ஷிணா 
யன்மத்திமமாகும் . இவ்விரண்டயனங்களுள்ளும் , வரு 
கின்றஆடி , புரட்டாசி , மார்கழி , மாசி என்று 
லப்பட்ட நான்கு மாதங்களுந் தீதாகும் . சித்திரை, 
வைகாசி ,ஆடி , ஆவணி , ஐப்பசி , கார்த்திகை , தை , பங் 
குனி என்று சொல்லப்பட்ட வெட்டு மாதங்களும் , 
ஐஸ்வரியத்தையும் , சந்தான முதலிய சகல பாக்கியங் 
களையும் தருவனவாகும் . இவற்றுள் சித்திரை, ஆவணி , 
ஐப்பசி என்னு மூன்று மாதங்களும் மத்திம பலனைத் 
தரும் . 

விவாகமுகூர்த்தத்தைக் குருவானவர் அஸ்தமன 
நீங்கி ஒளிவளர்ந்து வருங்காலத்திற் செய்தால் வரனு 
க்குக் கெடுதியுண்டாகும் . சுக்கிரன் அஸ்தமன நீங்கி 
ஒளிவளர்ந்துவருங்காலத்திற் செய்தால் வதுவுக்குக்செ 
டுதியுண்டாகும் . சுக்கிரன் க்ஷணத்தையடைந்துவருங் 


விவாக முரைத்த வத்தியாயம் . 


157 


காலத்திற் செய்தால் வானுக்குக் கெடுதியுண்டாகும் .. 
குருக்ஷணத்தை யடைந்து வருங்காலத்தில் செய்தால் 
பதிவுக்குக் கெடுதியுண்டாகும் . அதோமுகநக்ஷத்திரங் 
களிற் செய்தால் மரணமுண்டாகும் . திரியக்முகமெ 
ன்று சொல்லப்பட்ட நக்ஷத்திரங்களிற் செய்தால் சுர 
நோயுண்டாகும் , ஊர்த்திவமுக நக்ஷத்திரங்களிற்செய் 
தால் எல்லா நன்மைகளையுந் தருமென்று மேலாகிய 
ஜோதிட நூற் புலவர்கள் சொல்லுவார்கள் . 

விவாக முகூர்த்தஞ்செய்வதற்கு , உத்திரம் , உத்தி 
ராடம் , உத்திரட்டாதி , அஸ்தம் , ரேவதி , சுவாதி , ரோ 
கணி ; மகம் , மிரு சீரிடம் , அனுஷம் , மூலம் , என்று 
சொல்லப்பட்ட இந்தப் பதினொரு நக்ஷத்திரங்களும் 
உத்தமமாகும் . மற்றைய நக்ஷத்திரங்களெல்லாந் தீதா 
கும் . துதியை , திருதியை , பஞ்சமி , சத்தமி , சசமி , 
ஏகாதசி , திரையோதசி யென்று சொல்லப்பட்ட திதி 
களுத்தமமாகும் . பிரதமை, சஷ்டி, அஷ்டமி , துவாதசி 
யென்னுந்திதிகள் மத்திமமாகும் . இவற்றுட் சொல்லா 
தொழிந்ததிதிகளும் . கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமிக்கு 
மேல்வருகின்ற எல்லாத் திதிகளுமாணத்தை யுண் 
டாக்கும் . 

திங்கள் , புதன் , வியாழம் , வெள்ளி யிந்தவாரங்க 
ளுத்தமமாகும் . ஞாயிறு மந்திமமாகும் . செவ்வாய் 
சனியிந்தவாரங்கள் தீதாகும் . மிதுனம் , துலாம் , தனு 
சு இந்த மூன்று லக்கினங்களு முத்தமமாகும் . கடகம் 
கும்பம் , கன்னி , விருஷபமென்று சொல்லப்பட்ட நா 
ன் குலக்கினங்களு மத்திமமாகும் . சிம்மம் , விருச்சிகம் , 
மகரம் , மீனம் , மேஷம் , இவ்வைந்து லக்கினங்களுந் 
நீதாகும் . 

உதய லக்கினத்தில் , குரு , புதன் , சுக்கிரனென் 
னும் கிரகங்களிருந்தால் சன்மையுண்டாகும். சூரியன் 


158 


விசுவ பிரம புராணம் . 


சந்திரன் , இராகு , கேதுக்கள் , சனி , செவ்வாயென் 
னுங் கிரகங்களிருக்கால் தீக்குண்டாகும் இரண்டா 
மிடத்திற் சுபக்கிரகங்களிருந்தால் நன்மையுண்டாகும் . 
பாவக்கிரகங்களிருந்தால் தீங்குண்டாகும் . மூன்றாமி 
டத்திலெந்தக் கிரங்க ளிருந்தாலும் நன்மையாகும் . 
நான்காமிடத்திற் சுக்கிரன் , குரு , புதனிவர்களிருக்க 
நன்மையாகும் சந்திரன் , செவ்வாய் , சூரியன் , சனி, 
இராகு , கேதுக்களிருக்கத் தீதாகும் . ஐந்தாமிடத்தில் 
சுபக்கிரகங்களிருக்க நன்மையுண்டாகும் . பாவக்கிரகங் 
களிருக்கத் தீங்குண்டாகும் . 

ஆறாமிடத்தில் , சந்திரன் , புதன் , இராகு , கேதுக் 
களிருக்கத் தீங்குண்டாகும் மற்றைய கிரகங்க ளிரு 
க்க நன்மையுண்டாகும் . ஏழாமிடத்தி லெந்தக்கிரகங்கி 
ளிருந்தாலும் துன்பமுண்டாகும் . எட்டாமிடத்தில் 
சந்திரன் , சூரியன் , அங்காரகனென்று சொல்லப்பட்ட 
கிராங்களிருந்தால் நன்மையாகும். மற்றையகிரகங்க 
ளிருந்தால் தீதாகும் . ஒன்பதாமிடத்தில் சனி , அங்கா 
ரகன் , இராகு கேதுக்களிருக்கத் தீதாகும் . மற்றைய 
கிரகங்களிருக்க நன்மையாகும் . பத்தாமிடத்தி லெந் 
தக்கிரகங்களிருந்தாலும் பாவர்களாதலால் தீங்குண்டா 
கும் . பதினோராமிடத்தி லெந்தக்கிரகங்க ளிருந்தாலும் 
நல்லவர்களாதலால் நன்மையுண்டாகும் . பன்னிரண் 
டாமிடத்தில் சுக்கிரன் , குரு , புதனிருவர்களிருந்தால் 
நன்மையாகும் . மற்றைய கிரசங்களிருந்தால் கெடுதி . 
யுண்டாகும் . 

விவாக முகூர்த்தஞ் செய்வதற்கு உதய லக்கினத் 
திற் குருவும் , ஏழாமிடத்திற் சந்திரனும் , எட்டாமிடத் 
திற் சுக்கிரனும் , ஆராமிடத்திற் சூரியனும் , மூன்றாமி 
டத்திற் சனியு மிருந்தாலும் , உதயலக்கினத்திற் குரு 
ஆம் , சான்காமிடத்திற் புதனும் பதினோராமிடத்திற் 


விவாக முரைத்த வத்தியாயம் 159 
சூரியனும் , எட்டாமிடத்திற் பிரகாசியாநின்ற சுக்கிர 
னுமிருந்தாலும் , உதயலக்கினத்திற் குருவும் , நான்கா 
மிடத்திற் புதனும் , சுக்கிரனும் , ஆறாமிடத்திற் பாவக் 
கிரகங்களு மருந்தாலும் , உதயலக்கினத்திற் குருவும் , 
எட்டாமிடத்திற் சுக்கிரனும் , ஆறாமிடத்திற் சூரியனு 
மிருந்தாலும் நன்மையுண்டாகும் . 

விவாகமுகூர்த்தஞ் செய்வதற்கு உதயலக்கினத் 
திற், சுக்கிரனும், பதி ஞாராமிடத்திற் குருவுமிருந்தா 
லும் , பதினோராமிடத்திற் சந்திரன் உச்சம் பெற்றிருந் 
தாலும் , உதயலக்கினத்திற் சுக்கிரனுங் குருவுமிருந்தா 
லும், ஒன்று , நான்கு , ஏழு , பத்தென்னுங் கேந்தரங்க 
ளிலும் , ஐந்து , ஒன்பதென் ஓக் திரிகோணங்களிலும் , 
சுபக்கிரகங்களிருந்தாலும் , உதயலக்கினத்திற் சுக்கிர 
னும் , புதனும் , பதினோராமிடத்தில் அங்காரகனும் , 
பத்தாமிடத்திற் சூரியனும் , ஐந்தாமிடத்திற் குருவுமி 
ருந்தாலும் , உதயலக்கினத்திற் சுக்கிரனும் , புதனும் , 
குருவுமிருந்தாலும் நன்மையுண்டாகும் . உதயலக்கின 
த்திற் புசனும் . ஆறாமிடத்திற் சனியும் , பதினோராமி 
டத்திற் செவ்வாயும் , ஒன்பதாமிடத்திற் குருவும் , பத் 
தாமிடத்திற் சூரியனுமிருந்தாலும் , உதயலக்கினத்திற் 
புதனுங் குருவும் , இரண்டாமிடத்திற் சந்திரனும் , உப 
யஸ்தானமாகிய மூன்று , ஆறு , பத்து , 

பத்து , பதினொன் 
றென்னு மிடங்களிற் பாபக்கிரகங்களிருந்தாலும் , உத 
யலக்கினத்திற் புதனுஞ் சுக்கிரனுமிருந்தாலும் , இரண் 
டாமிடத்திற் சுக்கிரனும் , பன்னிரண்டா மிடத்திற் 
குருவும் , எட்டாமிடத்திற் சூரியனுமிருந்தாலும் , உதய 
லக்கினத்திற் சுக்கிரனும் , ஐந்தாமிடத்திற் புதனும் , 
பதினோராமிடத்திற் சூரியனுமிருந்தாலும் , நன்மை 
யுண்டாகும் . 

விவாக முகூர்த்தஞ் செய்வதற்கு , ரித்தை திதிகள் 
அமாபட்சம் , சந்திரன் க்ஷணமாயிருக்குங்காலம் , குரு 


160 


விசுவ பிரம புராணம் . 


நீசமாயிருக்குங்காலம் , ரி து காலங்களினந்தம் , வருஷாக் 
தம் , அயனங்களினந்தம் , விசேஷமிகுந்த வத் 
புண்ணியகாலங்கள், ஷடசீதி புண்ணிய காலங்கள் , சந் 
திரசூரிய கிரகண காலங்கள் , சொல்லுகின்ற விதிபாத 
யோகம் , உற்பாதங்கள், பூகம்பிதசாலங்கள் , ச்கிரக 
யுத்தகாலங்கள் , கவக்கிரகங்கள் , விடுடலாகியகாலங்கள் , 
திக்காகங்கள் , நிர்க்காதங்கள், ஆசானமென் .. சொல் 
லுகின்ற காலங்கள் , பிருஷ்டோ தய லக்கினங்கள் இ 
வைகளெல்லார் தீதாகும் . 

விவாகமுகூர்த்தஞ் செய்வதற்த, சேதுவுடன் சு . 
டியிருக்கும் நட்சத்திரங்கள் , ஜன்மானுஜன் மந் திரிஜ 
ன்மநட்சத்திரங்கள் , கன்மநட்சத்திரங்கள் , மூன்றா சட் 
சாத்திரம் , ஐந்தா நட்சத்திரம் , ஏழாநட்சத்திரம் , ஜன்மமா 
தம் , ஜன்மவாரம் , வைநாசிகாட்சத்திரம் இவைகளெல் 
லாந் தீதாகும் . முதற்கருப்பத்திற் பிறந்த வதுவ ரர்களு 
க்குச் சொல்லப்பட்ட ஜன்மமாதம் , ஜன்ம நட்சத்திரம் , 
ஜன்மவார மிவைகள் தீதாகும் . மற்றைய கருப்பத்திற் 
பிறந்த வதுவரர்களுக்கு நன்மையாகும் . 

வதுவார்களுக்கு மங்களஸ்நானஞ் செய்வித்தபின் 
பு , செய்யத்தக்க அனுக்ஞை, விக்னேஸ்வரபூஜை, சங் 
கற்பம் , அங்குரார்ப்பணம் , ரக்ஷாபந்தனம் , நாந்தி , 
ய்யப்படுங் கோந்திரோச்சாரணம் கன்னிகாதானம் , 
தீக்ஷாவஸ்திரதாரணம் . அக்கினிப்பிரதிஷ்டை செய் 
யப்பட்ட பாதப்பிரஷாளனம் . மதுபர்க்கம் , மாங்கலிய 
தாரணம் , முகாந்தம் , பாணிக்கிரஹணம், சப்தபதிபூ 
ஜை , பிரதான வோமம் ,பிரதக்ஷிணம் , அம்மியிதித்தல் , 
லாஜவோமஞ், ஜயாதிவோமம், பிராயச்சித்தவோமம் , 
இரக்ஷாபந்தனம் , ஆசீர்வாதம் , சபாபூஜை இவைகளை 
யெல்லாங் கிரமப்படி யின்பத்துடனே செய்தல் , அன் 
றையதின மிரவில் பிரவேச வோமம் ஸ்தாலிபாகம் , 


விவாக முரைத்த வத்தியாயம் 


161 


அதற்கு பின்பு அவுபாசனம் , கந்தருவ பூசையும் அன் 
புடனே செய்த மூன்றாந்தினத்தில் சதசும் , நான்காந் 
தினத்தில் வசந்த பூசையும் , எட்டாவதுயாமத்தில் ஒப் 
பில்லாத சேஷவோமஞ்செய்தல் , தாம்பூல சர்வணஞ் 
செய்தல் , மூளைப்பாலிகை விசர்ச்சனஞ்செய்தல் , விஸ் 
தாரமாகிய இவைகளையெல்லாம் அவரவர்களுக்குரிய 
சூத்திரங்களிற் சொல்லிய விதிப்படி வரன் முறையா 
கச்செய்தொழுகவேண்டும் . 

• இதுவரையும் விவாகவி தியினைக் கிரமமாகச்சொ 
ன்னோம் இனி யவ்வில்வாழ்க்கைக்குரிய மாதர்களின் 
நல்லொழுக்கங்களைக் 

க்கங்களைக் கிரமமாக விரித்துச் சொல்லு 
வோமென்று காளத்திமகாமுனிவர் கூறுகின்றார் . 

விவாகழரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


முப்பதாவது 
மாதரொழுக்க முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! மாதர்கள் சூரி 
யோ தயத்திற்கு முன் நித்திரைவிட்டெழுந்து , கணவ 
னை யுள்ளன்புடன் வணங்கி நன்மையுண்டாகும்படி சவு 
சமுதலிய கிரியைகளைத் தரும நூலிற் சொல்லியவண் 
ண மினிதாகச்செய்து கணவனுக் கின்பமுண்டாகப் 
பலவகைப்பட்ட பணிவிடைகளையும் நன்மையுடனே 
செய்தல் , யாவருக்தோத்திரஞ்செய்வதற்குரிய கற்பிற் 
சிறந்தமயில்போலுஞ் சாயலையுடைய மாதர்களது செய் 
கையாகும் . 

21 


162 


விசுவ பிரம புராணம் . 


கற்பிற்சிறந்தமாதர்கள் , தங்கள் தங்கள் கணவர்க 
ளின் கட்டளையில்லாமல் , யாதொரு தெய்வங்களை வா 
ழ்த்தி வணங்குதலும் , தெய்வத்தன்மை பொருந்திய கங் 
கை முதலிய புண்ணியநதிகளில் ஸ்நானஞ்செய்ய விரு 
ம்புதலும் , தன்மையைத்தரும் . பலவகைப்பட்ட விரதங் 
களை யனுஷ்டித்தலும் , திருவிழாமுதலிய சிறப்புக் 
களைப்பார்த்ததுமாகிய விவைகளை யொருபோ துஞ்செ 
ய்யார்கள் . 

தங்களை விவாகஞ் செய்துகொண்ட நாயகர்கள 
து , பொருள்வருவாய்க்குத் தக்கபடி யில்வாழ்க்கைக்கு 
வேண்டிய எல்லாக்காரியங்களையு மன்புடனே நடத்து 
கின்ற நற்குண நற்செய்கைகளையுடைய மங்கையர்க 
ளே ! கற்பிற்சிறந்த மங்கையர்களாவார்கள் . 

மேன்மை பொருந்திய தங்கள் கணவர்கள் புசித்த 
பின்பே தாங்களினிதாகப் புசித்தலும் , கணவர்கள் யா 
தொருவருத்தமுமின்றி நித்திரைசெய்தபின்பு தாங் 
கள் நித்திரை செய்தலும் , கணவர்கள் நித்திரைவிட் 
டெழுந்திருப்பது முன்னமே தாங்கள் நித்திரைவிட் 
டெழுந்திருத்தலும் , செய்தியில்லா த கற்பினையுடைய 
மாதர்களது நற்செய்கைகளாகும் . 

குற்றமில்லாத கற்பினையுடைய மாதர்கள் வயதி 
ன் முதிர்ந்து நற்குணமமைந்த பெரியோர்களின் துணை 
யில்லாமல் யாதொரு விடத்திற்குந் தனித்துப் போக 
மாட்டார்கள் . தாங்கள் வசிக்கு மிடத்தைவிட்டு அன் 
னியருடைய வீட்டிற் பிரவேசியார்கள் , பரியாசமா 
னவார்த்தைகளைச் சொல்லமாட்டார்கள் . 

கற்பிற்சிறந்த மாதர்கள் , எப்பொழுது மன்புட 
னே கேட்பவர்களுடைய காதுக்கினிமையைத் தாத்த 
க்கதான நல்ல வார்த்தைகளையே தங்கள் நான் 


மாதரொழுக்க முரைத்த வததியாயம் . 163 


த்துப் பேசுவார்கள் , தாங்கள் வீட்டுக்கு வேண்டிய 
தெல்லாப் பொருள்களையும் கிரமப்படி சேகரித்திக் 
கொள்வார்கள். கூடியவரையில் தங்கள் பொருள்களை 
வீண் விஷயங்களிற் செலவிட் டழிக்கமாட்டார்கள் . 

மாதர்கள் , திருமகள் வசிக்கும் உலக்கையின் மீது 
ம் , உரலின் மீதும் , முறத்தின் மீதும் , வாயிற்படியின் 
மீதும் , அம்மிக்கல்லின் மீதும் இருந்தால் செந்தாமரை 
மலரில் வசிக்குந் திருமகள் சடாக்ஷம் விலகுமென்று 
நினைத்து ஒருபோது முட்காரமாட்டார்கள் . 

மாதர்கள், தங்கள் கணவர்கள் மிகவும் மனமகிழ் 
ச்சிகொண் டுவக்கும்படி , ஆடையாபரண முதலியவற் 
றால் தங்களை யலங்கரித்துக் கொள்வார்கள் . தங்கள் 
கணவர்கள் பிரிந்திருக்குங் காலத்திற் றங்களை யவ்வா 
றலங்கரித்துக் கொள்ள மாட்டார்கள். 

தங்கள் சுணவர்களுடைய வயதானது குறையு 
மென்று பயந்து , அவர்களுடைய பெயர்களைத் தங்கள் 
வாக்கினாற் சொல்ல மாட்டார்கள் . நற்குணமமைந்த 
கணவர்களை யிகழ்ந்து அவர்கள் மேற் குற்றஞ் சொல்லி 
யலர் தூற்றுகின்ற துஷ்டப் பெண்களுடைய முகத் 
தையும் பார்க்கமாட்டார்கள் . 

கற்பிற்சிறந்த மாதர்கள் , மிகுந்தவழகைத் தரும் 
மஞ்சளைத் தேகமுழுமையும் பூசிக்கொள்வார்கள். தன் 
னையன் பின் மிகுதியாற் கலந்த நாயகனது மிச்சிலைக் 
கிடைத்தற்கரிய தேவாமிர்தமென வியந்து அன்புட 
னே புசிப்பார்கள் . 

கற்பிற்சிறந்த மாதர்கள் . தங்கள்கணவர்களுடைய 
மனோபீஷ்டங்களை அவரெடுத்துச்சொல்லுவதன்முன் 
னமே குறிப்பினாலரிந்து அவர் மனமுவக்கும்படி நட 


164 


விசுவ பிரம புராணம் . 


ப்பார்கள் . குற்றமற்ற தங்கள் கணவர்க ளுட்சார்த்தி 
ருக்கும் போதல்லாமல் மற்றக்காலங்களி லவருக்கெதி 
சே யுட்கார்ந்திருக்கவுமாட்டார்கள். 


ன 


கற்பிற்சிறந்த மாதர்கள் , தங்கள் கணவர்கள் மிகு 
ந்தவழக்கில்லா தவரா யிருந்தாலும் , தரித்திரத்தாற்பீடி 
க்கப்பட்டவராயிருந்தாலும் , காளுக் தகாள் விருத்தியா 
கத்தக்க வியாதியை யுடையவராயிருந்தாலும் , பலவீல் 
ராயிருந்தாலும் , தகுதியற்ற மூப்பினரா யிருந்தாலும் , 
அவர்களைத் தங்கள் வாக்கினால் யாதொரு பழுதுஞ் 
சொல்லாமல் அவரிஷ்டப்படி நடப்பார்கள் . 

குற்றமற்ற கற்பிற்சிறந்த மாதர்கள் தங்கள் கண 
வர் தங்களைக் கோபத்தினாற் பலவாரிகழ்ந்து பேசினா 
லுந் தாங்கள தற்கு எதிர்மொழியாக யாதொன் றுஞ் 
சொல்லமாட்டார்கள் . தங்கள் தேகம் வருந்தும்படித் 
தங்களையடித்தபோதிலும் தாங்க ளவர்கண்மேற் கோ 
பித்து அதனால் வரும் குற்றத்திற்காளாகமாட்டார்கள் . 
தகா தகாரியங்களா யிருந்தபோதிலுந் தங்கள் கணவர் 
கள் செய்யென்று சொல்வார்களாயின் அவர்கள் சொ 
ல்லி முடிப்பதின் முன்னமே மனமகிழ்ச்சியோடு செய் 
துமுடித்தேனென்று சொல்லி யவ்வாரே செய்து முடி 
ப்பார்கள் . 

கற்பிற்சிறந்த மாதர்கள் கணவரது கட்டளைமீறி 
நடவாதிருத்தலாலே இஷ்டதேவதைகளை வழிபடுத 
லும் , பற்பல தருமங்களைச் செய்தலும் , தவங்களைச் 
செய்தலும் , பலவிரதங்களை யனுஷ்டித்தாலும் , எப் 
போதும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் ஸ் 
நானஞ்செய்தலுமாகிய விந்தச் சற்கருமங்களை யெல் 
லாஞ்செய்த பலன்களை பெறுவார்களென்று பெரி 
யோர்கள் சொல்லுவார்கள் . 


மாதரொழக்க முரைத்த வத்தியாயம் . 


165 


கற்புடையமாதர்கள் , தங்கள் கணவரிட்ட கட்ட 
ளையின் படி அவர் நல்வழியிற் றேடும் பொருள்களை வி 
யாதியஸ்தர் , தரித்திரர் தொழிலாளர்கள் முற்றத் 
துறந்த பெரியோர்கள் விருந்தினர்கள் பிதுர்கள் 
தங்கள் குலதேவதைகள் உறவினர்கள் பசுக்கள் முத 
லானவர்களுக்கும் இயன்றவரையிற் பகுந்து கொடுத் 
துத் தாங்களு முபயோகித்துக் கொள்ளுவார்கள். 

கற்பிற்சிறந்த மாதர்களுக்குப் பொருந்திய நல்ல 
தவமாவதென்னவென்றால் தங்களை மணந்து புணர்ந்த 
கணவர்களிறப்பார்களாயின் அவர்களோடு தாங்களு 
முயிர்விடுதலும் கணவர்கள் சந்தோஷத்தை யடைந் 
தாற் றாங்களு மச்சந்தோஷத்தை யடைதலும் , அவர் 
கள் துன்பத்தால் வருந்துவார்களாயின் நாங்களும்வரு 
த்தத்தை யடைதலுமாம் . 

கற்பினையுடையமாதர்கள் , போஜனங்களைப் புசி 
க்குங்காலத்திலும் தங்கள் நாயகர் தங்களை யழைப்பா 
ர்களாயின் உடனே போஜனத்தைவிட்டு அவர்களிடத் 
திற்கு வருவார்கள் . தங்களைப் பெற்றுவளர்த்த மாதா 
பிதாக்கள் தாங்களன்புடனே பெற்ற புத்திரர்களாகிய 
இவர்களிடத்திற் றாங்கள் கொண்டிருக்கு மன்பைப் 
பார்க்கிலுங் கணவரிடத்து மிகுந்த வள்ளன்புடையவ 
ராயிருப்பார்கள் . 

கற்பிற்சிறந்த மாதர்கள் பூப்படைந்து வீட்டினி 
ன்றும் நீங்கிப் புறத்தேவசிக்கின்ற மூன்று நாள்களி 
லும் தங்கள் கணவர் தங்கள் முகத்தைப் பார்க்கும்படி 
யெதிரில் வரமாட்டார்கள் . வீட்டிற்குள் பிரவேசியா 
ர்கள் . ஒருவேளை பொஜனமேயன்றி மறுவேளை போ 
ஜனஞ் செய்யமாட்டார்கள் . தங்கள் கணவனெதிரில் 
நின்று வார்த்தை சொல்லார்கள் . தங்களையொத்த பூப் 


166 


விசுவ பிரம புராணம் 


படைந்த மாதர்களுடன் சேரமாட்டார்கள் . கிரமப்படி 
குற்றமற்ற நான்காவது நாளில் சுத்தஜலத்தில் ஸ்கான 
ஞ்செய்து எல்லா நன்மையு முண்டாகும்படி தங்கள் 
கணவரை யன்புடனே மனதில் தியானித்து கொண்டு 
சூரியபகவானைத் தரிசனஞ்செய்வார்கள் 

கற்பிற்சிறந்த மாதர்களின் பாதங்கள் , இப்பூமி 
யில் எவ்விடங்களிற் படுகின் றனவே அவ்விடங்களே 
பலவகைப்பட்ட திவ்யஸ் தலங்க ளெல்லா வற்றினும் 
விளங்கும் புண்ணியஸ்தலமாகுமென்று மேலோரெடு 
த்துச் சொல்லுவார்கள் . 

தங்களுக்குரிய கணவரை வந்தனை வழிபாடுகள் 
செய்து வணங்குவதையே வுயர்ந்த விரதமாகக்கொள் 
ளாமல் , தேவதாபூஜை முதலியவற்றைச் செய்யுமாதர் 
கள் கொடிய நரகவாதனையை யனுபவிப்பார்கள் . தங் 
கள் கணவர் மேல் குற்றங்களைச் சொல்லிப் பலறரியத் 
தூற்றி , அவர்கள்மே லன்பில்லாதவராய்க் கோபித்தெ 
திர்த்துப் பேசும் மாதர்கள் , மருசனனத்தில் பெண்ணா 
யாகப் பிறப்பார்கள் . 

தங்களை மருவிச்சேர்ந்த கணவர் தங்களைக்கோபி 
ப்பார்களாயின் , அதுகாலை யவர்கட் கெதிரிலிருந்து 
உதாசீனமாகப் பேசுமாதர்கள் புலியாகப்பிறப்பார்கள். 
பிறபுருஷர்களி னுருவலக்ஷணங்களைக்கண்டு வியந்து 
பேசுமாதர்கள் பைசாசமாகப் பிறப்பார்கள் . தங்கள் 
கணவர் பசியுடனிருக்க அவர் பசியைத் தணிக்காமல் 
போஜனஞ் செய்யுமாதர்கள்பன்றியாகப் பிறப்பார்கள். 

தங்களை மணந்த கணவரிறப்பாராயின் றங்களுயி 
ரையு முடனே விடும்படி நினைக்குமாதர்களே புண்ணி 
யசாலிகளாவார் . அவ்வா ரிறந்தகணவரைத் தகனஞ் 
செய்யு மக்கினியி லவர்மீதிருக்கு மன்பின் மிகுதியி 


மாதரொழக்க முரைத்த வத்தியாயம் . 167 


னாலே விழுந்துயிரைவிடு மாதர்கள் , தங்கள் கணவர்ச 
ளுடனே சுவர்க்கலோகத்தில் விளங்கி வாழ்வார்கள் .. 

கற்பிற்சிறச்சு மாதர்கள் , தங்கள் கணவரிருப்பா 
ராயி னவர்களுடன் பின் மிகுதியினா லக்கினியிற் குதி 
த்துத் தங்களுயிரையும் விடுவார்களாயின் , அக்கணவர் 
மகாபாவிகளாக யிருந்தபோதிலும் , அவர்கள் இயமன் 
வருத்தாமல் விட்டுவிடுவான் . தங்கள் கணவருடனே 
கூடத் தங்களுயிரையும் விட்டு விடுமாதர்கள் , தங்கள் 
கணவருடனே சேர்ந்து தேவருலகத்தில் ரீடூழிகாலம் 
போகபாக்கியங்களை அனுபவித்து வாழ்வார்கள். 


அழகிய பொன்னாபரணமனைத்து மொருங்கே 
யிழந்த கைம்பெண்கள் , தங்கள் கூந்தலைத் தங்களுக் 
குள்ள வழகுகெடும்படி யுடனே மழித்துவிடாமல் கூந் 
தலை முன் போலவே முடித்திருப்பார்களாயின் அவர்க 
ளுடைய கணவரை இயம தூதர்கள் பாசக்கயிற்றினா 
லே கட்டி வருத்துவார்களென்று மேலோர்கள் சொல் 
லுவார்கள் . 


மாதர்கள் தங்கள் கணவரிறப்பாராயின் பகற்கால 
த்தில் ஒரேவேளை போஜனஞ்செய்து தாம்பூலதாரண 
த்தையும் , சுகமான படுக்கையையும் நீக்கித் தரையிலே 
படுத்து நித்திரை செய்து பலவகைப்பட்ட விரதங்க 
ளையும் அன்புடனே யனுஷ்டிக்க வேண்டும் . 


தரித்துக்கொண்டிருந்த ஆபாணங்களையிழந்த கை 
ம் பெண்கள் சகல நன்மைகளு முண்டாகும்படி தங்க 
ளிஷ்டதேவதைகளை வழிபட்டருச்சிப்பது மன்றித் தே 
கத்தை விட்டு உயிர்நீங்காதிருக்கும் பொருட்டுக் கிழங்கு 
பச்சிலை , சருகு முதலியவற்றையாகாரமாகக்கொள்ள 
கிரமமாகும் . 


168 விசுவ பிரம புராணம் . 

தாமணிந்துள்ள சர்வாபரணங்களை யு மிழந்த கை 
ம்பெண்கள் மேற்சொல்லியபடி வேதங்களிற்கூறும் 
மேன்மை பொருந்திய விரதங்களை யனுஷ்டித்து வரு 
வதுமன்றி உயர்ந்த தவங்களையுஞ் செய்வாராயின் பெ 
ருமகிழ்ச்சியுடனே தங்கள் கணவர்கள் வசிக் தமிடத் 
திற் சேர்ந்து அவருடனே தாங்களும் மகத்தாகிய போ 
கங்களை யனுபவிப்பார்கள். 


இதுவரையும் கிரகஸ்தாச்சிரமத்தை நடத்துவத 
ற்குச் சுதந்தரமாகிய கற்பிலக்கணங்க ளமைந்துள்ள 
மாதர்களினது நல்லொழுக்கங்களிற் சிறிது சொன் 
னோம் . இனி அம்மாதர்களுடனே சேர்ந்து இம்மை 
யின்பமு மறுமையின்பமும் , அடையும் பொருட்டுச் 
செய்யப்பட்ட கிரகஸ்தாச்சிரம தருமங்களிற் சிறிது 
சொல்லுவோமென்று காளத்திமகாமுனிவர் கூறுகி 


ன்றார் . 


மாதரொழுக்க முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 

SEA 
முப்பத்தொன்றுவது . 
கிரகாச்சிரமவிதி யுரைத்த 

வத்தியாயம் . 
கேளும் சுவிரத மகாராஜனே ! செகஸ்தாச்சிரம் 
த்தி லிருப்பவர்கள் , தங்கள் தங்கள் பத்தினியுடனே 
மனமொத்திருந்து , தருமசாஸ்திரங்களில் விதித்த தரு 
மங்களைச் செய்வதற்கு வேண்டிய திரவிய சம்பாதனத் 
திற்குரிய நல்வழிகளிலே முயன்று மிகுந்த பொருள் 
களைச் சம்பாதித்தல் வேண்டும் . தெய்வங்களை வணங் 


கிசகாச்சிரமவிதி யுரைத்த வத்தியாயம் . 169 


கல்வேண்டும் . தருமசாஸ்திரங்களைக் கற்றலும் , சந் 
தேக விபரீதமற பெரியோர்களிடத்திற் கேட்டலும் , 
வேண்டும் . 

கிரகஸ்தாச்சிரமத்தி லிருப்பவர்கள் , உலகாசாரத் 
தோடொத்து நடத்தலும் , தீங்கானகாரியங்களைச் செ 
ய்யாதொழித்தலும் , கல்லொழுக்கம் தவறாது நடத்த 
லும் , தருமங்களைச் செய்தலும் , இகழ்ந்து பேசத்தக்க 
காரியங்களைச் செய்யாதிருத்தலும் , தாமிருக்கு மூரி 
லுள்ளவர்கள் கொண்டாடும்படி சற்கருமங்களைச் செய் 
தின்பத்துடனே வாழ்தலும் , தங்கள் தங்கள் குலமுறை 
மையைத் தவறா துகாத்தலும் , சுற்றத்தாரைப் பாது 
காத்தலும் வேண்டும் . 

இல்லத்தருமத்திலிருப்பவர்கள் எந்நாளும் விருக் 
தினரோடு புசித்தலும் , புத்திரரை விரும்பிப் புணர்ச்சி 
செய்யவேண்டிய காலத்தில் மனைவியுடனே சந்தோ 
ஷமாகப் புணர்தலும் தன்னுடனே பிறந்த சகோதரி 
சளையும் , புத்திரிகளையும் , விசுவாசத்துடனே யுபசரித் 
தலும் வேண்டும் . 

இல்லத்தருமத்திலிருப்பவர்கள் , பிரமசாரிகளும் , 
வானப்பிரஸ்தர்களும் , சந்நியாசிகளும் ஆகிய விவர்களி 
ருத்தற் கிடமும் , பிணிநேர்ந்தகாலத்தில் மருந்தும் , 
பசிப்பிணி தீர உணவு முதலியவற்றையுங் கொடுத்து 
தவி , நோய் பசி முதலியவற்றா லவர்களொழுக்கங்களுக் 
கிடையூறுகள் வாராதபடி பாதுகாத்தல் வேண்டும் 

கிரகஸ்தாச்சிரமத்தி லிருப்பவர்கள் துறவறத் 
தார்களுக்கும் யாசகர்களுக்கும் , உணவு முதலியவை 
ளைக் கொடுத்து உபசரிக்கவேண்டும் . பிதுரர்களுக்கு , 
ஜலதர்ப்பண முதலியவற்றை பன்புடனே செய்து , 
அவர்களை நல்லவுலக மடைவிக்கவேண்டும் . 


170 


விசுவ பிரம புராணம் . 


கிரகஸ்தாச்கிரமத்தி லிருப்பவர்கள் தருமஞ்செய் 
யுங்காலத்தில் , எவ்வகையான துயர நேரிட்டாலும் பய 
ந்துவிடாமல் அத்தருமத்தை யினிதாகச் செய்யவேண் 
டும் . வேதங்களையும் , பசுக்களையும் , தேவர்களையும் , 
அரசர்களையும் , ஆசிரியரையும் , இகழாமல் நடக்கவே 
ண்டும் . 


தவர்கள் , தென்புலத்தார்கள் , முனிவர்கள் , பூத 
ங்கள் , அதிதிகள் ஆகிய விவர்கள் திருப்தியடையவும் , 
தாஞ்செய்த பாவங்கணீங்கவும் , தருமசாஸ்திர விதிப் 
படி பஞ்சமகாவெக்ஞத்தைப் பிரதி தினமுஞ் செய்ய 


வேண்டியது . 


கிரகஸ்தாச்சிரமத்திலிருப்பவர்கள் , மாதப்பிறப்பு 
கள் , சஷ்டி திதி , அஷ்டமி திதி , சதுர்த்தசி திதி , அமா 
வாசை , பௌர்ணமிமுதலிய புண்ணிய தினங்களில் 
தீயினால் புழுக்கிய புழுங்கலரிசியன்னம் புசித்தலையும் , 
எண்ணை தேய்த்துக்கொள்ளுதலையும் நீக்கல் வேண் 
டும் . சரீரத்திற் பொருந்திய மயிர்களை க்ஷவாஞ்செய்து 
கொள்ளாதிருத்தல் வேண்டும் . யாதானுமொன்றைத் 
தொட்டுக்கிள்ளினுங் குற்றமடைவார்களென்று வே 
முதலிய நூல்களிற் சொல்லப்படும் 

சிரகஸ்தாச்சிரமத்திலிருப்பவர்கள் , நீரில் ஸ்நா 
னஞ்செய்தல் , திரிகால சந்தியாவந்தனஞ் செய்தல் , 
காயத்ரி மந்திரஜபஞ்செய்தல் , அக்கினி காரியங்கள் 
செய்தல் , வேதாத்தியயனஞ் செய்தல் , தேவதார்ச்சனை 
செய்தல் , வைஸ்வதேவபூத பலிகருமஞ்செய்தல் , அதி 
திபூஜை செய்தல் , தென்புலத்தார்களுக்கு ஜலதர்ப்பண 
முதலியவை செய்தல் என்று சொல்லப்பட்ட இவ் 
வொன்பது காரியங்களையும் பிரதிதினமுஞ்செய்யவே 
ண்டியது முறைமையாகும் . 


கிரகாச்சிரமவிதி யுரைத்த வத்தியாயம் , 171 


கிரகஸ்தாச்சிரமத்தி லிருப்பவர்கள், உயர்வுபொ 
ருந்தியதாயும் , தந்தையும் , ஆசாரியரும் , மனை வியும் , 
புத்திரனும் , விருந்தினரும் , இரவும் பகலு மிடைவி 
டாது வழிபடுவோனும் , இன்பத்தைக் கொடுக்கின்ற 
வேதவிதிப்படி யமைந்துள்ள அக்கினியும் , அதிதிக 
ளும் என்று சொல்லப்பட்ட இவ்வொன்பதின் மரையும் 
பிரதிதினமு மனமகிழ்ச்சியுடனே பாதுகாத்தல் வே 
ண்டும் . 


கிரகஸ்தாச்சிரமத்தி லிருப்பவர்கள் , புதிதாகவந்த 
விருந்தினரைக் கண்டவுடன் , அருமை பாராட்டுதல் , 
இனிமையாகிய சொற்களைச் சொல்லுதல் , சந்தோஷ 
மாகப்பார்த்தல் , மனமகிழ்ச்சியுடன் வருகவென்று சொ 
ல்லுதல் , இருக்கைவிட் டெழுதல் , அவர் மன மகிழும் 
படி பேசுதல் , அவர்முன்பு அருகிலிருக்குதல் , அவர் 
போவரெனிற் பின்றொடர்ந்து போகுதல் , உபசாரவா 
ர்த்தைகள் சொல்லுதலுமாகிய இவ்வொன்பது செய் 
கையும் வணக்கமுடன் செய்யவேண்டுமென்று பெரி 
யோர்கள் சொல்லுவார்கள் . 

கிரகஸ்தாச்சிரமத்தி லிருப்பவர்கள் , தன்மனையில் 
வந்தவர்களுக்கு , ஆசனங்கொடுத்தல் , கால்கழுவநீர்கொ 
த்தல் , தம்மாலியன்ற வினிய வுணவளித்தல் , பாய் 
கொடுத்தல் , இருப்பதிற் கிடங்கொடுத்தல் , தாகத்திற் 
குச் சாப்பிடுதற்கு நல்ல நீர் கொடுத்தல் , இராக்காலமாகி 
யவரிருக்குமிடத்தில் தீபம்வைத்தல் , எண்ணெய்கொ 
டுத்தல் , தாம்பூலங்கொடுத்தல் என்னு மிவ்வொன்பது 
காரியங்களையும் செய்தற்குரிய முறைமை யென்று 
வேதமுதவிய நூல்கள் சொல்லும் . 

கிரகஸ்தாச்சிரமத்தி விருப்பவர்கள், தன் மனைவி 
யையும் தன்னிடத்தில் பிறர் வைத்த அடைக்கலப்பொ 


172 


விசுவ பிரம புராணம் . 


ருளையும் , தன் குலாசாரத்தையும் , அடைக்கலமாகத்த 
ன்னை யடைந்தவரையும், சீதனமாகவந்த பொருள்க்கா 
யும் , முன்னோர்கள் வைப்பாகிய பொருளையும் , புத்திர 
னையும், அந்தப் புத்திரனிருக்கும்போது சொல்லுகின் 
ற இவைகளையெல்லாம் துன்பத்தா லுயிர் போகும்படி 
யான காலகேரிடிலும் , அன்னியரிடத்துக் கொடாதி 
ருத்தல் வேண்டுமென்று பெரியோர்கள் சொல்லு 
வார்கள் , 


விளங்காநின்ற பூமியிலுள்ளவர்கள் குளிர்ச்சி பொ 
ருந்திய ஜலத்தில் ஸ்நானஞ்செய்யுங்காலத்திலும், நல்ல 
கருமங்களை செய்யுங்காலத்திலும் , தாகத்திற்கு நீரருந் 
திங்காலத்திலும் , மா தரைப் புணர்ந்த காலத்திலும் , 
வீதிகளிற் போய்வந்தகாலத்திலும் , வஸ்திர முடுத்திக் 
கொண்ட காலத்திலும் , நித்திரைவிட்டெழுந்த காலத் 
திலும் , தும்மியகாலத்திலும் , சுத்தமல்லாத பொருள் 
களைத் தீண்டியகாலத்திலும் விதிப்படி நன்மை பொரு 
ந்திய ஆசமனஞ்செய்தால் பரிசுத்தமடைவார்கள் . 

இதுவரையில் , கற்பினையுடைய மனைவியோடு 
மகிழ்ந்து செய்தொழுகும் கிரகாச்சிரம தருமத்தைச் 
சொன்னோம் . இனி ஒப்பில்லாத தருமசாஸ்திரங்களிற் 
சொல்லாநின்ற நல்லொழுக்கத்தைச் சொல்லுவோமெ 
ன்ற காளத்திமகாமுனிவர் கூறுகின்றார் . 
கரகாச்சிரமவிதி யுசைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


நல்லொழுக்க முரைத்த வத்தியாயம் . 


173 


முப்பத்திரண்டாவது 
நல்லொழுக்க முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே! பன்னிரண்டுமா 
சப்பிறப்புகள் , அஷ்டமிதிதி சந்திரசூரிய கிரகணங் 
கள் , பௌர்ணமி , அமாவாசை , பிதுர்க்களைக் குரித்து 
தர்ப்பணமுதலிய செய்யப்படும் புண்ணிய காலங்கள் , 
விரத்தினங்கள் , தனக்குப் பொருத்தமில்லாத நக்ஷத்தி 
ரங்கள் . விதிபாதயோகம் , மகநக்ஷத்திரம் , மூலக்ஷத்தி 
சம் முதலியவைகளை யொழித்து நின்ற தினங்களில் 
தன் மனைவியுடன் மிகுந்த வின்பமுண்டாகும்படி புண 
ர்ச்சி செய்தல் விதியாகும். 

போஜனஞ்செய்யுங்காலத்தில் , பூமியில் ஜலத்தி 
னாலே மண்டிலமாகவளைத்து , அதன்மேல் போஜன 
பாத்திரத்தை வைத்தருந்தல் வேண்டும் . அம்மண்டில 
மானது. பிராமணர்களுக்கு காற்கோணமாகவும் , கூத் 
திரியர்களுக்கு முக்கோணமாகவும் , வைசியர்களுக்கு 
வட்டமாகவும் , சூத்திரர்களுக்கு ஜலத்தைத் தெளிப்ப 
தாகவும் செய்வதுரியதாகும் . இவையன்றிப் போஜன 
பாத்திரத்தை மடியில் வைத் துண்பதும் , கையிலேந்தி 
யன்னம்புசித்தலும் , கட்டில் முதலிய ஆசனங்களிலிரு 
ந்து புசித்தலும் தீமையைத்தரும் . 

மாதர்களுடனே புணர்ச்சி செய்தலையும் , தன் வீட் 
டிலுள்ள குற்றங்களையும் , அவமதிப்பான காரியங்களை 
யும் , வஞ்சகத்தையும் , தன்னயுளையும் , தான் பிறந்த 
த்திரத்தையும் , ஆசிரியனா லுபதேசித்த மந்திரத்தை 
யும் , தன் மனைவியினது நற்குணங்களையும் . தண்னிடத் 


174 


விசுவ பிரம புராணம் 


துள்ள மேலாகிய செல்வங்களையும் , பிராணன் போகு 
ம்படியான துன்பமுண்டான காலத்திலும் , மேற்சொ 
ல்லிய ஒன்பதையும் , அன்னியருக்குச் சொல்லாதிருத் 
தல் வேண்டுமென்று மேலோர்கள் சொல்லுவார்கள் . 

ஒருவரிடத்துத் தான்வாங்கிய கடனும் , அந்தக் 
கடனைக் கொடுத்தலும் , பலவாகிய பொருள்களைக்கொ 
ள்ளுதலும் , அப்பொருள்களை இலாபத்துடன் விற்ற 
லும் , தனக்குண்டாகிய நோயும் , அன்னியர்கள் நற்கு 
ணங்களும் , தன் பெண்ணை விவாகஞ் செய்து கொடுத்த 
லும் , பழமையாகிய தன்னெழுக்கமும், தான் செய்த 
பாவங்களும் என்று சொல்லப்பட்ட இவ்வொன்பது 
காரியங்களையும் , பலருக்கு மறையாமற் சொல்லுதல் 
தருமசாஸ்திர சம்மதமென்று பெரியோர்கள் சொல் 
லுவார்கள் , 

உண்மைபேசுதல் , ஒருவர் பொருளை யுபகரியா 
திருத்தல் , கோபமில்லா திருத்தல் , ஆசாரமாயிருத்தல் , 
ஒருயிரையுங் கொல்லாதிருத்தல் , அந்தக்கரணங்களை 
யடக்குதல் , பெரியோர்களை யடுத்தல் , தம்மாலியன்ற 
நன்மைகளை மனம்வாக்குக் காயங்களால் பிறருக்குச் 
செய்தல் , இவைகளெல்லாம் யாவருக்கும்கன்மைதருவ 
தாகும் . 

தேவாலயங்கள் , அரசர்கள் , பிராமணர்கள் , அபி 
ஷேகத்திற்குரிய திருமஞ்சனக் குடங்கள் , வித்வான் 
கள் , துறவிகள் , குலத்திலுயர்ந்தோர்கள் , பசுக்கள் , 
அரசவிருக்ஷங்கள் , நாற்சந்திகள் , தேவாராதனையைக் 
குறித்த நெய்க்குடங்கள் , தயிர்க்குடங்கள் , நைவேத்தி 
யத்திற்குரிய திருவமுது , இவைகளெல்லாம் கடக்கும் 
போது வழியிலெதிர்ப்படுமாகில , அவைகளை யன்புட 
னே வலஞ்செய்து சொல்லுதல் முறையாகும் . 


நல்லொழக்க முரைத்த வத்தியாயம் . 


175 


um 


கால 


குழந்தைகள் , கர்ப்பிணிகள் , பிணியாளர்கள் ,கண 
வன்லீட்டிலிருந்த தன் வீட்டிற் தவந்தபெண்கள் , ஆகி 
யவர்கள் போ ஜனஞ்செய்த பின் பேனும் அதிதிகளு 
க்குப் போஜனஞ் செய்விக்கலாம் . பிதுரர்களுக்குச் 
சிரார்த்தஞ்செய்யுங் காலத்திலும் , அவுஷதங்களிலும் , 
பிராண ஹானி நேரிடாமல் பிழைக்கும்படியான 
த்திலும் , யாகத்திலும் , புலாலுண்ணு தல் விதியாகும் .. 
மற்ற எக்காலத்திலும் , புலாலுண்ணலாகாது . 

பிராமணர்கள் , க்ஷத்திரியர்கள் , வைசியர்கள் , என் 
னு மூன்று வருணத்தார்களும் பகற்காலத்திலும் , இரா 
க்காலத்திலும் வைசவதேவ பூதபலிகரணஞ் செய்தல் 
விதியாகும் . 

நாற்சந்தி முச்சந்திகளிலிருக்கின்ற மரங்கள் இடு 
காட்டி லடுக்கி யிருக்கும் விறகுகள் யாகஞ்செய்யுமிட 
த்திலிருக்கும் பூபஸ்தம்பங்கள் , என்னு மிவைகளைத் 
தீண்டு தல் தீதாகும் . விஷப்பற்களையுடைய பாம்புமுத 
லாகிய விஷமுள்ளஜெந்துக்கள் , புலிகள் , யானைகள் , 
கொம்புகளையுடைய மிருகங்கள் , எதிர்காற்று , பனி , 
வெய்யில் இவைகளுக்கு விலகி நடத்தல் முறையாகும் . 

தேவர்கள் , ஆசாரியர் , பெரியோர்கள் , பசுக்கள் , 
பிராமணர்கள் , இவர்களைப்பூசித்தலும் , தேவர்கள் , மு 
னிவர்கள் , கற்பினையுடைய மாதர்கள் , அரசர்கள் , இவர் 
சாை யிகழாதிருத்தலும் , தேவர்கள் , பெரியோர்கள் , 
பிர்மதேஜசையுடைய பிராமணர்கள் , இவர்களுடைய 
நிழலைக்கடந்து போகாமலும் , தேவர்கள் , துறவிகள் , 
பிதுர்க்கள் இவர்களுக்கு அருத்திய சேஷமுண்ணுத 
லாகிய விவைகளெல்லா மிகுந்த நன்மையாகும் . 

அன்னமுதலியவற்றைக் கையினாலே பரிமாறுத 
லும் , நீரில் ஸ்நாகஞ்செய்தபிறகு உடம்பைக் கையினாற் 


176 


விசுவ பிரம புராணம் . 


றுடைத்தலும் , காரணமின்றி யுடம்பிலே அடிக்கடி 
கையினாலே தட்டுதலும் , இரண்டு கையிலும் தலை 
யைச்சொரிதலும் , உள்ளங்கையி லன்னத்தையேற்று 
ண்ணுதலும் , கையினாலே ஜலத்தைமுகந்து குடித்தலு 
மாகிய விவைகளெல்லாந் தீமையைத் தருவனவாகும் . 

பசுவையேனும் , எருதையேனும் , வாகனமாகக் 
கொள்ளுதல் , பகைவரை விரும்புதல், தண்ணீர்க்குடித் 

க்கொண்டிருக்கும் பசுவையோட்டுதல் , எச்சிற்கை 
யுடனே அக்கினியையும் , பிராமணர்களையும் , பசுக்களை 
யுந் தீண்டுதல் . மனிதரைப்பாடுதல் தன்னைப்புகழ் தல் 
பசுவின் கன்றைத் , தாண்டிப்போகுதல் என்று சொல் 
லப்பட்ட விவைகளெல்லாம் தீமையைத் தருவன வா 
கும் . 

அன்னியர் பொருள்களை யபகரித்தல் , பெரியோ 
ர்களெ திரிற் காலை நீட்டுதல் , அன்னியர் குற்றங்களை 
யெடுத்துப்பேசுதல் , ஒருவருக்கும் பிரியமில்லாதவார் 
த்தை சொல்லுதல் , அன்னியருடைய மனைவியைவி 
ம்புதல் , பிரவாகமாகிய வெள்ளத்தினெதிரே நீந்திச் 
செல்லுதல் , அன்னியர்கள் வீட்டிலிருக்கும் வஸ்திரங்க 
ளை யண்தல் , அன்னியர்மேலே ஜலந்தெரிக்கும்படி 
தலைமயிரை யுதறுதல் , அன்னியருடைய போஜனபா 
த்திரத்திலுண்ணுதல் , பெருமூச்சி விடுதல் , பகற்கால 
த்தில் நித்திரைசெய்தல் , அன்னியர்களுக்குத் துன்பஞ் 
செய்தல் , பொய்பேசுதல் அறிவில்லாதவரோடு சினே 
கித்தல் , அன்னியருக்கு வானத்திற்றோன்றுகின்ற இந் 
திரதனுசைக்காட்டுதல் இவைகளெல்லா மிகுந்தநீமை 
யைத்தருவனவாகும் . 

ஆடையில்லாமல் நித்திரைசெய்தல்துவஷ்டமிரு 
கங்களை வாகனமாக வேறுதல் , ஒருவர் நித்திரைசெய் 


( 


நல்லொழுக்க முரைத்த வத்தியாயம் . 177 
யும்போதெழுப்புதல் , கோட்சொல்லுதல் , சூதாடுவத 
னாலும் தூது சொல்லுவதனாலும் பொருள் தேடுதல் , 
நித்திரை செய்யுமா தரைப் புணர்தல் , காலை நேரத்தி 
லும் மாலைநேரத்திலும் நித்திரை செய்தல் , வீட்டுக்கு 
விலக்காயுள்ள மாதரைத் தொடுதல் இவைகளெல்லாந் 
தீமையை யுண்டாக்கும் . 

உருவத்தினாலும் , கல்வியினாலும் , செல்வத்தினா 
லும் , குலத்சினாலும் தாழ்ந்தவர்களை யிகழ்ந்து பேசுதல் 
உடைந்த போஜனபாத்திரத்திற் சாப்பிடுதல் , போஜ 
னஞ்செய்த பாத்திரத்திற் கைகழுவுதல் , படுக்கையி 
லிருந்து கொண்டு தாகத்துக்கு சீரருந்துதல், போஜன 
ஞ்செய்தல் , மந்திர ஜெபஞ்செய்தல் , சூதாடுதல் , காலை 
நேரத்தில் வெய்யிலிலிருத்தல் இவைகளெல்லாந்தீமை 
யையுண்டாக்கும் . 

. 
சொல்லப்பட்ட மயிர்களையும் , எலும்புகளையும் , 
மலமூத்திரங்களையும் , சாம்பல்களையும் , அசுத்தமான 
ஜலத்தினாலே நனைந்தவிடங்களையும் , முட்களையும் , உ 
திரத்தையும் , கோழையையும் , உமியையும் , மிதிக்குத் 
லும் , காலினாலேகாலைமிதித்தலும் , பெண்களை யவமா 
னஞ்செய்தலும் , சுடுகாட்டுப்புகை தன்மேற் பொருந் 
தும்படி சமீபத்திற்போதலும் ஆகிய விவைகளெல் 
லாந் தீமையையுண்டாக்கும் . 

நீரினிடத்துத் தன்னிழலைப் பார்க்குதல் ,உடுத்திய 
ஆடை நீங்கிய மாதர்க ளுருவங்களைப் பார்க்குதல் , மல 
மூத்திரங்களைப் பார்க்குல் , கிரகண காலங்களிலும் 
உதிக்கின்ற காலங்களிலும் அஸ்தமன காலங்களிலும் 
ஜலத்தினிடத்திலும் சூரியனைப் பார்க்குதல் என்று 
சொல்லப்பட்ட விவைகள் தீமையையுண்டாக்கும் . 

ஜாதியாசாரஞ் சமயாசாரந் தவறினவனும் , அன் 
னியருடைய பொருள்களை யபகரிக்கின் றவனும் , பயி 

23 


178 


விசுவ பிரம புராணம் . 


த்தியமுடையவனும் , பொய்பேசுகின்றவனும் , பலர்க 
ளோடு பகையுடையவனும் , கிரமமல்லாத செலவுசெய் 
பவனும் , உபயோகமில்லாத காரியங்களைச் செய்பவ 
னும் , நல்லோர்களைத் தூஷிக்கின்ற மதமுடையவ 
னும் , கட்குடியனும் , தரித்திரனும் , வஞ்சனையுடைய 
வனும் , துன்பஞ் செய்வோனும் , கீழ்மகனும் , சிநேகஞ் 
செய்தால் மிகுந்த தீமையை யுண்டாக்கும் . 

சோம்பலாகத் திரிதல் , இராக்காலத்திலே தயிரு 
ண்ணுதல் , பொய்பேசுதல் , பெண்ணைக் கொடுத்த மாம 
னார் வீட்டிற் பலகாளிருந்துண்ணுதல் , யாதொரு கார 
ணமுமில்லாமல் கைகளையுதறுதல் , தலையையாட்டுதல் , 
உதிர்ந்த செத்தைகளைக் கிள்ளுதல் என்று சொல்லப் 
பட்ட இவைகளெல்லாந் தீமையை யுண்டாக்கும் . 

நெருப்பை வாயினாலூதல் , நின்று கொண்டு ஆசம் 
னஞ்செய்தல் , அகப்பையினாலே பரிமாறாமல் கையி 

லே பரிமாறிய உப்பு , நெய் , ஜலம் , அன்னம் , கறி 
கள் , பால் என்னு மிவைகளை யுண்ணுதல் , இரும்புக் 
கரண்டியாற் பரிமாறுதல் , அப்படிப் பரிமாறிய அன் 
னங் கறி முதலியவற்றை இனிதாகச் சாப்பிடுதல் ஆகி 
ய விவைகளெல்லாக் தீமையை யுண்டாக்கும் . 

மனைவியோடிருந்து சாப்பிடுதல் , மனை விசாப்பி 
டுவதைப் பார்க்குதல் , வழித்துணை யில்லாமலே தனி 
மையாகப் பொகுதல் , இருந்த ஆசனத்தைக்காலினாலே 
தள்ளு சல் , நல்லவழியல்லாத வழிகளிற்போகுதல் ,மலை 
யுச்சியிலு மரத்தினுனியிலுமேறுதல் , கொலைசெய்தல் 

னு மிவைகளெல்லாந் தீமையையுண்டாக்கும் . 

தகுதியான போஜனபாத்திரத்திற்கு மேலாக வுய 
ர்த்த ஆசனத்திலிருந்து புசித்தல் , முகம் , கை , கால் 
இவைகளை ஜலத்தினாலே சுத்தஞ்செய்யாம வினிதாக 


ல 


நல்லொழக்க முரைத்த வத்தியாயம் . 179 


ப்புசித்தல் , மிகுந்த கவலையுடனே புசித்தல் , நின்று 
கொண்டு தண்ணீரைக்குடித்தல் , வஸ்திரமில்லாமல் 
நீராடுதல் என்று சொல்லப்பட்ட இவைகளெல்லாந் 
தீமையையுண்டாக்கும் . 

தான் செய்த தவத்தையும் வானத்தையும் பிறரறி 
யச்சொல்லுதல் நடக்கும்போது தலைமயிரை விரித் 
துலர்த்தல் , ஆசிரியனெ திரிலே குலாவிக்கொண்டி 
ருத்தல் , படுத்துக்கொண்டிருத்தல் , அன்னமுதலிய 
பழயவுணவுகளைப் புசித்தல் , பாழ்வீட்டில்வசித்தல் ,உத் 
ட்டைக் கையாற் கசக்குதல் என்று சொல்லப்பட்ட 
விவைகளெல்லாந் தீமையை யுண்டா . 

சந்திரன் , சூரியன் , அக்கினி, ஜலம் , காற்று பெ 
ரியோர்களென்னு மிவைகளுக் கெதிரிற் காரிக் கோ 
ழையை யுமிழ்தல் , மலவிசர்க்கஞ் சலவிசர்க்கஞ் செய் 
தல் , மூக்கு நீரைச் சிந்துதல் என்று சொல்லப்பட்ட 
விவைகளெல்லாந் தீமையையுண்டாக்கும் . 

அடிக்கடி மூக்கை யுருஞ்சுதல் , பற்களைக்கடித்தல் , 
கோபித்தல் , இறைந்து சிறித்தல் , ஐம்பொரிகளைத்தொ 
டுதல் , பலத்த வோசையுடனே அபானவாயுவை 

வீடு 
தல் , மீசையைக்கடித்தல் , நகத்தைக்கடித்தல் , கண்ம 
யிரைப் பறித்தல் என்று சொல்லப்பட்ட விவைகளெல் 
லாந் தீமையையுண்டாக்கும் . 

இதுவரையில் மனிதர்களுக்கு வேண்டிய நல்லொ 
பக்கங்கள் சிறிது சொன்னோம் . இனி இல்லற நடத் 
துகையில் ஐந்து பாவங்களையும் போக்குதற்கு தரும் 
நூல்களின் விதிப்படி நடத்தவேண்டிய பஞ்சமகா 
வெளுங்களைச் சொல்லுவோமென்று காளத்திமகா 
முனிவர் கூறுகின்றார் . 
நல்லொழக்க முமைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


180 


விசுவ பிரம புராணம் . 


முப்பத்துழன்றவது 
பஞ்சமகா வெக்கிய முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! நெல்முதலில் 
வற்றை அம்மி , ஏந்திர முதலியவற்றில் அறைக் கதல் , 
உாலிலு முலக்கையிலுங் குற்றுதல் , குடத்தினிடத் 
தில் குளிர்ந்தஜலத்தை கொண்டுவருதல் , நெருப்பி 
னிடத்தில் விரகையெரிக்குதல் , அரிவாட்கள் முதலி 
யவற்றால் போஜனத்திற்குரிய பதார்த்தங்களை ஈறுக் 
குதல் என்று சொல்லப்பட்ட விவ்வைந்தினாலும் ஐந்து 
கொலையுண்டாகிறது . அவ்வைந்து பாவங்களையு மு 
றையே போக்குவதற்காக வேதவிதிப்படி கிரகஸ் 

தாச் 
சிரமத்திலிருப்பவர்கள் தினந்தோறும் ஐந்து மகாவெக் 
கியங்களைச் செய்யவேண்டும் . அவ் வெக்கியங்களைத் 
தனித்தனி கிரமமாகச் சொல்லுவோம் . 

அருமையாகிய வேதமோதுவது பிரமவெக்கிய 
மாகும் . ஜலதருப்பணத்தினா லாவது , அன்னத்தினா 
லாவது பிதுர்க்களைக்குறித்துத் திருப்தி செய்வது பிது 
செக்கியமாகும் . தேவதைகளைக் குறித்து அக்கினியி 
னிடத்தில் விதிப்படி ஓமஞ்செய்வது தேவயெக்கிய 
மாகும் . வாயசபலிமுதலானவை வைப்பது பூதவெக் 
கியமாகும் . அதிதிகளுக்கு மன மகிழ்ச்சி யுடனே சாப் 
பாடுபோடுவது மானுட வெக்கியமாகும் என்று சொல் 
லப்பட்ட வில்வைத்தினுட் சேர்ந்ததான பிதுரெக்கிய 
த்தை அன்னத்தினாலாவது , சக்திக்குத்தக்கபடி ஜல 
தருப்பணத்தினாலாவது , பாலினாலாவது , கிழங்கினா 
லாவது , பழத்தினாலாவது , பிதுர்க்களின் பிரீதியின் 


பஞ்சமகா வெக்கிய முரைத்த வத்தியாயம் . 181 
பொருட்டு நிந்தையில்லாமற் செய்து , ஒரு பிராமண 
னைப் புசிப்பித்தல் முறைமையாகும் . 

முனிவர்களும் , பிதுர்க்களும் , தேவர்களும் , பூத 
ங்களும் , அதிதிகளும் ஆகிய விவர்களெல்லாஞ் சொல் 
லுகின்ற கிரகஸ்தாச்சிரமத்தை யின்பத்துடனே பொ 
ருந்தியிருப்பவர்க ளிடத்தினின்றும் மிகுந்த திருப்தி 
யை அடைய விரும்புவார்கள் . ஆதலால் , வேதங்களிற் 
கூறியபடி அவர்களுக்கி தமாகச் செய்வது கடமையா 
கும் . 

வேதாத்தியயனஞ் செய்வதினாலே முனிவர்களை 
யும் , ஓமஞ்செய்வதினாலே விண்ணுலகத்தில் விளங்கா 
நின்ற தேவர்களையும் , சிரார்த்தஞ்செய்வதினாலே பிது 
ர்களையும் , போஜனஞ் செய்விப்பதினாலே அதிதிகளை 
யும் , விளங்காநின்ற பலிபோடுவதினாலே பூதங்களையுக் 
திருப்தியடையும்படி செய்யவேண்டியது . 

தேவர்களைக்குறித்து அக்கினியினிடத்தில் அன் 
புடனே செய்யப்படுகிற ஓமக்கள் சூரியனை யடையும் . 
அச்சூரியனாலே மழையுண்டாகும் . விரும்பப்படுகிற 
அம்மழையினாலே பலவாகிய தானியங்க ளுண்டாகும் . 
அதனாலே ஜீவகோடிகள் விருத்தியடையுமென்று 
தங்க ளெடுத்துரைக்கும் . 

இதுவரையும் கிரகஸ்தாச்சிரமத்தி விருப்பவர்கள் 
அன்றன்று செய்த பாவங்களைப் போக்குவதாகிய பஞ்ச 
மகாவெக்கியத்தைச் சொன்னோம் . இனி அமாவாசை 
முதலாகிய தொண்ணூற்றாறு சிரார்த்தங்களையும் நன் 
மையுடனே சொல்லுவோமென்று காளத்தி மகாமுனி 
வர் கூறுகின்றார் . 
பஞ்சமகா வெக்கிய முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


182 


விசுவ பிரம புராணம் . 


مرمرہ 


முப்பத்துநான்காவது 
அமாமுதலிய சிரார்த்தங்க ளுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! பெருமை மிகுந்த 
அமாவாசை தினத்தில் பிண்டப்பிரதானத்துடனே பி 
துர் எக்கியஞ்செய்தபின்பு அந்தத்தினத்தில் செய்யப் 
படுகிற சிரார்த்தத்தை அவரவர்கள் சூத்திர விதிப்படி 
அன்னத்தினாற் செய்யவேண்டும் . விசுவே தேவர்க 
ளுக்காக இரண்டுபேர்களையும் , பிதுர்த்தேவர்களுக்காக 
மூன்று பேர்களையும் புசிப்பித்தல்வேண்டும் . 

மேற்சொல்லிய அந்த விசுவேதேவர்களுக்கு ஒரு 
வரையும் பிதுர்களுக்கு ஒருவரையுமாவது செவ்வை 
யாகப் புசிப்பித்தல் வேண்டும் . இந்தப்படி செய்வத 
னாலே பிதுர்களுக்குப் பரலோகத்திலே திருப்தியும் ,, 
தனக்கு இகலோகத்திலே வமிசவிர்த்தியும் , ஐசுவரிய 
விருத்தியு முண்டாகும் . 

சித்திரை மாதமுதல் பங்குனி மாதம் வரையி 
ள்ள ஒரு வருஷத்தில் வருவதாகிய அமாவாசை பன் 
னிரண்டும் , மன்வாதி பதினான்கும் , யுகாதி நான்கும் , 
மாதப்பிறப்புப் பன்னிரண்டும் , வைதிருதி நாமயோ 
கம் பதின்மூன்றும் , விதிபாத நாமயோகம் பதின்மூன் 
றும் , மகாலயம் பதினாறும் , அஷ்டகை பன்னிரண் 
டும் , இத்தன்மையாகிய சிரார்த்தங்கள் தொண்ணூற் 
ராரையும் விதிப்படி செய்வதனாலே பிரமாவும் , இச் 
திரனும் , உருத்திரனும் , சூரியனும் , வாயுவும் , அக்கி 
னியும் , அச்சுவினி, தேவர்களும் , விசவேதேவர்களும் , 
பிதுர்த்தேவர்களும் , முனிசிரேஷ்டர்களும் , . அஷ்ட 
வசுக்களும் , பூமியிலுள்ள மனிதர்களும் , விலங்கின் 


அமாமுதலியசிரார்த்தங்களுரைத்த வத்தியாயம் .183 
கூட்டங்களும் , பறவைக்கூட்டங்களும் , சர்ப்பமுதல் 
ஊர்வனவாகிய ஜெந்துக்களும் , நீர்வாழ்வன வா 

கிய 
ஜெந்துக்களும் , மற்றுமுள்ளபூதங்களும் இன்னும் பலர் 
களும் இன்பத்துடனே மனமகிழ்ச்சியடைவார்கள். 


அனுஷநக்ஷத்திரம் , விசாக நக்ஷத்திரம் , சுவாதிநக்ஷ 
த்திரம் இவைகள் அமாவாசை தினத்தில் சேருகிறகால 
த்தில் செய்யப்படுகின்ற சிரர்த்தமானது பிதுர்களு 
க்கு எட்டுவருஷந் திருப்தியுண்டாக்கும் . புனர்பூசநக்ஷ 
த்திரம் , திருவாதிரைநசுகத்திரம் , பூசநக்ஷத்திரம் இவை 
கள் பொருந்திய அமாவாசைதினத்தில் செய்யப்படு 
கின்ற சிரார்த்தமானது பிதுர் தேவர்களுக்குப் பன் 
னிரண்டுவருஷம் திருப்தியையுண்டாக்கும் . 

சதயநக்ஷத்திரம் , பூரட்டாதி நக்ஷத்திரம் இவைகள் 
பொருந்திய அமாவாசை தினத்தில் செய்யப்படுகிற 
சிரார்த்தத்தினாலே எட்டுவருஷம்வரையில் பிதுர்த்தே 
வர்கள் இன்பபடைவார்களென்று வேதங்களெல்லாம் 
சொல்லும் . 

மாசி மாதத்து அமாவாசை தினத்தில் சதயநக்ஷத் 
திரங்கூடினால் அந்தக்காலமானது பிதுர்த் தேவர்களு 
க்கு மிகுந்த திருப்தியை உண்டாக்கும் . அவிட்ட 
நக்ஷத்திரம் சேர்ந்து அப்போது செய்கின்ற சிரார்த்த 
த்தினாலே பிதுர்த்தேவர்கள் பதினாயிரவருஷம் வரை 
யிலும் இன்பமடைவார்கள் . அந்த மேன்மை பொருந் 
திய அமாவாசை தினத்தில் பூரட்டா திநக்ஷத்திரம் சே 
ர்ந்ததாகில் அந்தக்காலமானது தேவர்களுக்கும் கிடைப் 
பதற்கு அரியகாலமாகும் . அந்தக்காலத்தில் ஸ்மிருதி 
களிற் சொல்லப்பட்ட விதிப்படி பக்தியுடனே செய் 
தால் பலபலயுகங்கள் வரையில் பிதுர்த்தேவர்கள் இன் 
பத்தை யடைவார்கள் . 


184 


விசுவ பிரம புராணம் 


இதுவரையும் , விசுவாசத்துடனே செய்யப்படுக 
ன்ற அமாவாசை முதலாகிய ஷண்ணவதி சிரார்த்தங் 
களைச் சொன்னோம் . இனி இன்பமுறுதற் 
வாகிய சிபார்த்தபேதங்களைச் சொல்லுவோ மென்ற 
காளத்தி மகாமுனிவர் கூறுகின்றார் .. 
அமாழதலிய சிரார்த்தங்க ளுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


முப்பத்தைந்தாவது 
சிரார்த்த பேதங்க ளுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரச மகாராஜனே ! அருமையாகிய 
குழந்தைபிறந்தகாலத்தில் உடுத்தியிருக்கும் ஆடையு 
டனே ஜலத்தில் ஸ்நானஞ்செய்து ஜாதகன் மக்கிரியை 
உறுதியாகச்செய்து அப்பியோதய சிரார்த்தத்தை வே 
தவி திவழுவாமல் செய்யவேண்டும் . அப்படிச் செய்ய 
ப்படுகின்ற சிரார்த்தத்தில் தேவர்களுக்கும் , பிதுர்க்க 
ளுக்கும் , வேதநூலாராய்ந்தறிந்த தகுதியான பிராமணர் 
ளை யிரட்டையாகவே முறைப்படிவரித்து அவர்களைப் 
பிரதக்ஷிணவரிசையாக மிகவும் பூசித்து மகிழ்ச்சியும் 
னே புசிப்பித்தல் வேண்டும் . 

சொல்லப்பட்ட கிழக்குமுகமாகவேனும் , வடக்கு 
முகமாகவேனும் , நேராகவிருந்து கொண்டு இலந்தை 
கூடின வெள்ளிய தயிர் . அக்ஷதைகளினாலே செய்த 
பிண்டல்களைத் தேவதீர்த்தத்தினால் அல்லது பிரமதீர் 
த்தத்தினால் இரண்டு தீர்த்தங்களில் ஒன்றினாலே தகுந் 


சிரார்த்தபேதங்க ளுரைத்த வத்தியாயம் . 185 


தபடி கொடுக்கவேண்டும் . இந்தச் சிரார்த்தத்தினாலே , 
காந்தி முகமாய்ப் பிரசாசிக்கின்ற பிதுர்க்கணமானது 
ருப்தியடையுமென்று அரியவே தங்க ளெடுத்துச் 
சொல்லுகின்ற முறைமையினாலே கிரமமாகப்பிறந்த 
புத்திரன் புத்திரிகளுடைய முக தரிசன காலத்திலும் ,, 
நாமகரணஞ்செய்கின்ற காலத்திலும் , சவுளக்கிரயை 
செய்கின்ற காலத்திலும் , சீமந்தஞ் செய்கின்ற கா 
லத்திலும் , வேதவிதிப்படி புத்திரன் புத்திரிகளுக்கு 
விவாகஞ்செய்கின்ற காலத்திலும் கிரகப்பிரவேசகால 
த்திலும் , இவ்விடத்துச் சொல்லா தொழிந்த யற்றுமு 
ள்ள பலசுபகரும காலங்களிலும் வேதவிதி தவறாமல் 
காந்திசிரார்த்தத்தை அவசியஞ் செய்யவேண்டும் . 


சுபகருமகாலங்களிற் செய்கின்ற சிரார்ச்சத்திற்கு , 
விசுவேதேவர் , பிதுர்வருக்கம் , மாதா வருக்கம் , மா 
தாமகர்வருக்கம் என்று சொல்லப்பட்ட விவைகளுக் 
குத் தனித்தனி யிரட்டையாகவே பிராமணரைவணங் 
கிவரித்தல் வேண்டும் . 


இறந்து போனவருடைய தேகத்தைத் தண்ணீர் 
லே ஸ்நானஞ்செய்வித்து , புஷ்ப முதலியலைகளினா 
லே யலங்காரஞ் செய்து , வேதவிதிப்படி தகலஞ்செ 
ய்த பின்பு பந்துக்க ளெல்லாரும் வஸ்திரத்து 
ஸ்நானஞ்செய்து தெற்கு முகமா யிருந்த கொண்டு ஜல 
த்தை யிரண்டு கைகளினாலேயுமெடுது , இது இன் 
னானுக்கென்று தர்ப்பணமாக விடல்வேண்டும் . பின் 
பசுக்கள் போகும் போதேனும் , நக்ஷத்திரங்கள் காணப் 
படும்போதேனும் , கிரகத்தினுள்ளே பிரவேசித்துத் 
தரையிலாவது , புல் முதலானவைகளின் மேலாவது 
படுத்துக்கொள்ளல் வேண்டும் . பகற்காலத்தில் ஒரே 
தடவை போஜனஞ் செய்தல் வேண்டும் . 

24 . 


man 


186 

விசுவ பிரம புராணம் . 
இறந்தவனுக்குத் தினந்தோறும் தரையில் பிண் 
டம்போடல் வேண்டும் . அந்தத்தினங்களில் பந்துக்களு 
க்கு இனிதான போஜனஞ் செய்வித்தல் வேண்டும் . 
முதநாள் , மூன்றாகாள் , எழா நாள் , ஒன்பதாநாள் , இக் 
நாட்களில் வஸ்திரதானஞ் செய்து , ஊருக்கு வெளியில் 
சுத்தஜலத்தில் ஸ்நானஞ்செய்து வேதவிதிப்படி யெ 
ள்ளுக் தண்ணீரும் விடல் வேண்டும் . 

நான் காந்தினத்தில் , அஸ் திசஞ்சயனஞ் செய்ய 
வேண்டும் . தீட்டையுடைய பத்து நாட்களிலும் , ஞா 
திகளாயுள்ளவர் ஒருவரிடத்தில் தானம் வாங்குதலும் , 
யாகங்கள் செய்தலும் , வேதாத்தியயனஞ் செய்தலும் , 
வேறுகருமங்கள் செய்தலுமாகாது அவர்களுடைய 
அன்ன முதலியவற்றைப்பிறர்கள் புசித்தலுமாகாது 
வ்வகையாக வாசூசமிருந்து , அவ்மாசூசக் கழியுங்கால 
மாகிய கடைநாளில் , ஒரு பிராமணனை விதிப்படி 
வரித்து போ ஜனாதிகள் செய்வித்து , அந்தப்பிராமண 
ன் புசித்த பாத்திரத்தின் சமீபத்தில் தருப்பைகளைப் 
பரப்பி , இறந்தவனுக்குப் பிண்டம் போட்டு , ஆதியே 
கோதிஷ்ட சிரார்த்தத்தைச் செய்து முடித்தல் வே 
ண்டும் . 


அதன்பின்பு யாவர்களும் , தங்கள் தங்கள் வருண 
ங்களுக்குரிய வைதிக்கருமங்களையும் , ஜீவனத்திற்குரிய 
கருமங்களையுஞ்செய்துவாழலாம் . கர்த்தாவானவன் மா 
தந்தோறு மிறந்ததிதிகளிலே , ஏகோதிஷ்ட விதிய 
னாலே மாரிகஞ்செய்துவரவேண்டும். அதில் ஒருபாவி 
த்திரத்தோடு ஒரு அர்க்கியமே " கொடுக்கவேண்டும் . 
பிராமணர்கள் புசித்தபின்பு அப்பிரேதனுக்கு ஒரேபி 
ண்டம் போடவேண்டும் . அந்தத்தினத்தில் வேறொரு 
காரியங்கள் செய்தால் தீங்குண்டாகுமென்று மேலான 
வேதங்கள் சொல்லும் . இந்தப்படி வருஷமுடிவுவரைக் 


சிரார்த்த பேதங்க ளுரைத்த வத்தியாயம் . 187 
கும்பகோதிஷ்டவிதியால் சிரார்த்தஞ்செய்து பின்பு 
சபிண்டிகரணத்தை விதிப்படி செய்யவேண்டும் . 

அச் சபிண்டிகரணத்தை வருஷமுடிவிலாகிலும் , 
ஆறுமாதத்திலாகிலும் , பன்னிரண்டாந் தினத்திலாகி 
லும் , முன் சொல்லப்பட்ட ஏகோதிஷ்ட விதியினா 
லேயே செய்யவேண்டும் . அதில் சொல்லப்படுகின்ற 
நான்கு பாத்திரத்தில் எள்ளும் , வாசனை வஸ்துவுங்கல 
ந்து நீரினாலே நிறைத்து பிதுர்க்களுக்காக மூன்று 
அர்க்கிய பாத்திரமும் , பிரேதனுக்காக ஒரு அர்க்கிய 
பாத்திரமும் தனித்தனி வைத்து , பிரேத பாத்திரத்தி 
லிருக்கின்ற ஜலத்தை அவரவர் சூத்திர விதிப்படி 
பிதுர்ப்பாத்திரங்கள் மூன்றிலுங் கலக்க வேண்டும் . 

இந்தப்படி அர்க்கிய சம்போஜனஞ் செய்வதனா 
லே சொல்லப்பட்ட அந்தப்பிரேதன் பிதுர்த்துவத் 
தை அடைய அவன் முதலான பிதுர்க்களை பார்வண 
முதலான சிரார்த்தவி திசளினாலே அர்ச்சிக்கவேண்டும் . 
இறந்தவனுக்குக் கருமஞ் செய்யவேண்டிய கர்த் 
தாக்களாவோர் புத்திரன் , பவுத்திரன் , புத்திரனுடைய 
பவுத்திரன் , சகோதரன் , அவனுடைய சந்ததிகள் , 

சபி 
ண்ட சந்ததிகள் இவர்களு முந்தினவர் காணும்படி 
இல்லா தபோது பிந்தினவர்கள் முறையே சிறந்தகர்த் 
தாக்களாவார்கள் . 

விளங்காநின்ற, இந்தக் கிரியைகளில் , பூருவங்க 
ளென்றும் , மத்திமங்களென்றும் , உத்தரங்களென்று 
ம் மூன்று விதமாகும் . அவற்றுள் , தகனமுதற்சொ 
ண்டு தண்ணீரைத் தீண்டுமளவிலுள்ளவைகள் பூருவக் 
கிரியைசளாகும் . மாதந்தோறஞ் செய்யத்தக்க மாசி 
கங்கள் செய்தல் மத்திமக்கிரியைகளாகும். பீரேதன் 
பிதுர்க்களிற் சலக்கத்தக்கதான சபிண்டீ காணத்திற் 


188 


விசுவ பிரம புராணம் 


குப் பின்பு செய்யப்படுவனவாகிய பிதுர்க் கிரியைக் 
ளெல்லாம் உத்தரகிரியைகளாகும் . 

தந்தை தாய்களுடைய பிண்டர்களாலேயும் சமா 
னோசகர்களாலேயும் , முகன்மையான சகாத்தியாயி 
முதலானவர்களினாலேயும் . பூரு வக்கிரியைகள் செய் 
யத்தகும். அதற்குமேற்சொல்லுகின்ற உத்தரகிரியை 
களைப் புத்திரன் முதலான வர்களாலேயே செவ்வை 
யாகச் செய்யவேண்டியது முறைமையாகும் . 

இதுவரையும் , சிரார்த்சபேசங்களை யொருவகை 
சொன்னோம் . இனி வேதவிதிப்படி செய்யப்படுகின் 
சிரார்த்தத்திற்கு 

உபயோகமாகக் கொள்வனவாகிய 
சிற்சில திரவியங்களை எடுத்துச் சொல்லுவோமென்று 
காளத்தி மகாமுனிவர் கூறுகின்றார் . 
சிரார்த்த பேதங்க ளுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது 


முப்பத்தாறுவது 
சிரார்த்த திரவிய முரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! கடலை , பெரும் 
பயறு , காராமணிப்பயறு , துவரை வெண்கடுகு , வெங் 
காயம் , வெள்ளைப்பூண்டு , முள்ளங்கி , வாழைப்பூ , அக் 
திக்காய் , முருங்கைக்காய் , சுரைக்காய் , பீர்க்கங்காய் , 
பூசினிக்காய் , கத்தரிக்காய் , இவைகளெல்லாஞ் சிரார் 
தத்திற்கு ஆகாதனவாகும். 


சிரார்த்ததிரவிய முரைத்த வத்தியாயம் . 189 

கன்றுகளை யூட்டச்செய்து கறவாது , கைவலங்க 
றந்த பால் , எருமையின்பால் ,ஒற்றைக்குள புள்ளமிரு 
கங்களின் பால் , மானின் பால் , ஒட்டகத்தின்பால் , 
டின்பால் , இவைகளெல்லாஞ் சிரார்த்தத்திற்கு ஆகாத 
னவாகும் . 

அழகு பொருத்திய செந்நெல்லும் , கருஞ்சாமையும் ,, 
வெண்சாமையும், யவதானியமும் , செல்லரிசியும் , உழு 
ந்தும் , கோதுமையும் , சிறுபயறும் , மஞ்சளும் , கடுகும் , 
சீரகமும் , எள்ளும் , மிளகும் , சர்க்கரையும் , தேனும் , 
வெல்லமும் , சிகைக்காயும் சிரார்த்தத்திற்கு உரியன 
வாகும் . 

பசுவின் பாலும் , பசுவின் செய்யும் , பசுவின் தாய் 
ரும் , நல்லெண்ணையும் , பாகற்காயும் , புடலங்காயும் , 
வழுதுணங்காயும் , அவரைக்காயும் , மாங்காயும் ,வாழைக் 
காயும் , பலாக்காயும் , வெள்ளரிக்காயும் , கத்தரிக்காயும் , 
மாம்பழமும் , பலாப்பழமும் சிரார்த்தத்திற்கு உரியன 
வாகும் . 

வாழையிலையும் , வாழைத்தண்டும் , வாழைப்பழ 
மும் , இஞ்சியும் , எலுமிச்சம் பழமும் , கருவேப்பிலை 
யும் , சேப்பங்கிழங்கு முதலிய கிழங்குகளும் , நலலசே 
ப்பந்தண்டுகளும் , சேம்பிலைகளும் , சிரார் சததி கந்த 
உரியனவாகும் . 

நன்மைமிகுந்த காரையிலையும் , முன்னியிலையும் , 
முசுட்டையிலையும் , சிறந்த பிரண்டையும் , செழுமைய 
ள்ள கீரையும் , கீரைத்தண்டுகளும் , பிரசாந்தககளெ 
ன்கிற ஒருவகைக் காட்டுத்தானியமும் , காலாமென் 
கிற ஒருவகைக் கீரையும் , மலையகத்தையும் , சிரார்த்தத் 
திற்கு உரியனவாகும் . 

இதுவரையும் செய்யத்தக்க சிரார்த்தக்கிற்குரிய 
விளங்காநின்ற திரவியங்களைச் சொன்னோம் . இனி 


190 


விசுவ பிரம புராணம் . 


வேதத்திற் சொல்லியபடி சிரார்த்தத்தில் முறைமை 
யாக வரிக்கத்தக்கவர்களைச் சொல்லுவோமென்று கா 
எத்தி மகாமுனிவர் கூறுகின்றார் . 
சிரார்த்ததிரவிய முரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


முப்பத்தேழாவது 
சிரார்த்தத்தில் வரிக்கத்தக்கவரை 

யுரைத்த வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! சிரார்த்தத்தில் 
வரிக்கத்தகாதாராகிய திருடன் , நபுஞ்சகன் , செவிடன் 
குலஞ்ச்மயமுதலிய வொழுக்கத் தவறினோன் , குருடன் 
ஊமன் , கணவனிருக்கச் சோரபுருஷனுக்குப் பிற 
ந்தவன் , கைம்பெண் வயிற்றிற் பிறந்தவன் , மதிமயக் 
கந்தருகின்ற கட்குடியன் , வைத்தியஞ் செய்கிறவன் , 
விபசாரியின் கணவன் இவர்களுக்கும் ; குருத் துரோகி 
யானவன் , கப்பலேரிச் சஞ்சரிப்பவன் , வியாபாரமே 
தொழிலாகச்செய்பவன் , ரொமம் புரோகிதஞ் செய்ப 
வன் , சேவகாவிர்த்திசெய்பவன் இவர்களுக்கும் மிகுந்த 
அழகு பொருந்திய கோயிற்பூஜை செய்கிறவன் , சூதை 
விரும்பியாடுவோன் , மேன்மை பொருந்திய கூத்தாடு 
கிறவன் , ஒற்றைக்கண் குருடாயுள்ளவன் , சொத்தைப் 
பல்லுடையவன் , சொத்தை நகமுள்ளவன் இவர்களு 
ம் ; வேதங்களைத் தூஷிப்பவன் , வீட்டைக்கொளுத்தி 
னவன் , மாணத்தைத் தருகின்ற விஷமிட்டவன் , பயி 
த்தியமுள்ளவன் , கொலை செய்பவன் , யானைக்காலன் , 


சிபார்த்தத்தில் வரிக்கத்தக்கவபை யுரைத்தவத்தியா 


கய 


கன்னிகைப்பெண்ணைக் கெடுத்தவன் கண்டமாலைவியா 
தியுள்ளவன் , இவர்களும் ; காய்வளர்த்து விளையாடு 
பவன் , கு கிரை ஒட்டகம் , விருஷபம் , இவைகளைப்பழ 
க்குகிறவன் , கூர்மையாகிய அம்புகள் வில்லுகள் முத 
லியவற்றைச் செய்பவன் இவர்களும் ; யாவராலும்மதி 
க்கப்படுகின்ற உச்சிட்ட கணபதியைப் பூசிப்பவன் 
ஊர்கள் தோறும் பிக்ஷையெடுத்துப்பிழைப்பவன் , தில 
மர்தனஞ்செய்பவன் , எருமை , ஆடு , இவற்றைவிற்று 
ஜீலிக்கிறவன் , எவற்றொழில் செய்பவன் இவர்களு 
ம் ; குஷ்டநோயுள்ளவன் , குன்மநோயுள்ளவன் , 
ரோகமுள்ளவன் , வட்டியினாலே பிழைப்பவன் , வேத 
ங்களை யோதாதவன் , ஒளபாசன த்தை விட்டவன் இவ 
ர்களும் ; உலகத்தில் இப்படிப்பட்டவர்களை யெல்லாம் 
நீக்குதல செய்து , யாவராலுங் கொண்டாடப் படுகிற 
வேதங்களைக் குற்றந்தீர அத்தியயனஞ் செய்தவரும் 
பூமியிலுள்ளவர்கள் மகிழ்கின்ற ஆறங்கங்களை யுணர்ந்த 
வரும் , வேதத்தின் ஞானபாகை யுணர்ந்தவரும் , வேத 
உபாங்கங்களாகிய ஸ்மிருதிகளை யரிந்து தேர்ந்தவரும், 
வேதங்களின் பொருள்களைவுணர்ந்தவரும் , வேதங்களி 
லுள்ள மேலான பொருள்களை யெடுத்துரைப்பவரும் , 
வேதங்களிற் கூறியபடி நல்லொழுக்க முள்ள வரும் , 
வேதங்களை அத்தியயனஞ்செய்தவர் வமிசத்திற் பிறந் 
தவரும் , அக்கினி ஹோத்திரஞ் செய்பவரும் , மாதா 
பிதாக்களைப் பூசிப்பவரும் , நல்லவமிசத்திற்பிறந்த பரி 
சுத்தமுள்ளவரும் , பிரமசரியாச்சிரம முடையவரும் , 
ஆசாரியாரயுள்ள வரும் , பிரம விவாகஞ்செய்து பிறந்த 
வரும் , பஞ்சாக்கினி யுபாசனை செய்பவரும் , சிரார்த்த 
கர்த்தாவின் தாயைப் பெற்றவரும் , தாயின் சகோதர 
ரும் , தாயின் சகோதரி புத்திரரும் , சகோதரியின் புத் 
திரரும் , புத்திரியின் புத்திரரும் , மனைவியைப் பெற் 
றவரும் , மருமகனுமாகிய இவர்களும் ; சிரார்த்தத்தில் 


192 


விசுவ பிரம புராணம் . 


வரிக்கத்தக்கவ ராவார்கள். இவர்களுள் மூன்று பேர் 
களை மிகவும் வணங்கி நன்மை பொருந்திய சிரார்த்தத் 
தில் வருத்துப்பூசித்தல் முறைமையாகும். 

இதுவரையும் சிரார்த்தத்தில் எரிக்கத்தக் தவரைச் 
சொன்னோம் . இனி அன்புடனே திதியிலே செய்ய 
த்தக்க பார்வண சிரார்த்தவிதிகளில் தெரிந்த வரையிற் 
சிறிது சொல்லுவோமென்று காளத்தி மகாமுனிவர் 
கூறுகின்றார். 
சிரார்த்தத்தில் வரிக்கத்தக்க வரை 

யுரைத்தவத்தியாயம் 
முற்றுப்பெற்றது . 


முப்பத்தெட்டாவது 
பார்வண சிரார்த்த முரைத்த 

வத்தியாயம் . 


0000 


கேளும் சுவிரச மகாரா ஜனே ! சூரியனுதித்தது 
முதல் ஆறு நாழிகை ைெரயிலுள்ள காலம் பிராதக்கா 
லமாகும் . அதற்குமேல் ஆறு நாழிகைவரையிலுள்ள கா 
லம் சங்கவகாலமாகும் . அதற்குமேல் ஆறு நாழிகை 
வரையிலுள்ள காலம் மத்தியான காலமாகுமென்று 
வேதங்களையுணர்ந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள் . 

மேற்சொல்லிய மத்தியான காலத்திற்கு மேத் 
பொருந்திய ஆறுகாழிகைவரையிலுள்ள காலம் சாய 
ன்ன காலமாகும் . மேற்சொல்லிய பிராதக்காலத்திலும் , 
இராக்காலத்திலும் , இரண்டு சந்தியா காலங்களிலும் 
சிரார்த்தஞ் செய்தால் பிதுர்க்கள் திருப்தி யடையார் 
கள் செய்ரவை யனைத்தும் நிஷ்பலமாகும் . 


பார்வண சிரார்த்த முரைத்த வத்தியாயம் . 193 


தேவர்களைக் குறித்துச் செய்யப்பட்ட காரியங்க 
ளிலும் பிதுர்களை குறித்துச் செய்யப்பட்ட காரிய 
ம் பிரதானமாயினும் , அந்தப்பிதுர்க்களைக் குறித்துச் 
செய்யப்பட்ட காரியங்களை இராக்ஷதர்கள் சீக்கிரத் 
தில் அழித்துப் போடுவார்கள் . ஆதலால் அந்தப் பிது 
ர்களைக் காப்பாற்றுகிறவர்களான விசுவே தேவர்களை 
ஆசையுடனே முதலில் ஆவாகனஞ் செய்யவேண்டும் . 
அதன் பின்பு பிதுர்களையும் அதன்பின்பு விஷ்ணுவை 
யும் கிரமமாகவரித்து அன்புடனே சிரார்த்தஞ்செய்ய 
வேண்டும் . 


பரிசுத்தமாகிய ஆரணியங்கள் , திருக்கோயில்கள் 
புண்ணியநதி தீரங்கள் , மலைகள் , தன்னுடையகிருகம் 
ஜனசஞ்சாரமில்லாத விடங்கள் இவைகளில் ஒன்றில் 
பசுவின் சாணத்தால் மெழுகிய விடத்தில் சிரார்த்தத் 
திற்கு வரித்த பிராமணர்கள் ஸ்நானஞ்செய்து வந்த 
பின்பு தேவர்களுக்குக் கிழக்குமுகமாகவும் , பிதர்க 
ளுக்கு வடச்சமூகமாகவும் ஆசனம்போட்டு தேவாச 
னத்தில் இரண்டு தருப்பத்தையும் , பிதுமாசனத்தில் 
மூன்று தருப்பத்தாற் செய்த புக்கினத்தையும் விளங் 
கப்போட்டு மேற்சொல்லிய பிராமணர்களை அவ்வாச 
னங்களில் இருக்கச்செய்து சந்தனம் புஷ்பமுதலான 
வைகளால் விசுவேதேவப்பிராமணர்களை முதலிற்பூசி 
பத்து அவர்களின் வலதுகையில் பவுத்திரத்தைவைத்து 
எள்ளுடன் சேர்ந்த ஜலத்தை அர்க்கியமாகக்கொடுத்து 
அவர்களிடத்தில் அனுமதிபெற்றுக்கொண்டு அவர்க 
ளின் முன்பாக அக்கினியை வளர்த்து அக்கினி , சோ 
மன் , இயமன் இவர்களுக்கு முன்னம் தனித்தனியாக 
அன்னத்தினாலே விதிப்படி ஓமஞ்செய்த பின்பு பிது 
ர்களுக்கு ஓமஞ்செய்யவேண்டும் . பிரமசாரி மனைவி 
யில்லாத கிருகஸ்தன் இவர்கள் சிரார்த்தஞ்செய்தால் 

25 


194 


விசுவ பிரம புராணம் . 


வரிக்கப்பட்ட பிராமணர்கள் கையில் அன்னத்தை ஓம் 
ஞ்செய்யவேண்டும் . 

சிரார்த்தத்தில் வரிக்கப்பட்ட தேவர்களும் , பிது 
ர்களும் உலகமானது செழிக்கவேண்டுமென்று கோ 
ருகின்றவர்களா தலினால் அவர்களை ஆவாகனஞ்செய் 
யப்பட்ட பிராமணர்களது கையில் ஓமஞ்செய்வது 
அக்கினியிற் செய்வது போலவேயாகும் . 

அக்கினியின் தென்புறத்தில் பிதுர்களின் பொ 
ருட்டு அன்னவோமஞ்செய்து , பிண்டப் பிரதானஞ் 
செய்யும் பூமியில் தென்புறத்தில் நுனியிருக்கும்படி 
சேர்த்து வைக்கப்பட்ட தர்ப்பையின் மூன் றிடத்தில் 
எள்ளும் ஜலமும் பிதுர்கள் திருப்தியடையும்படி கை 
ம்மறித்து விடல் வேண்டும் . 


பின்பு அந்த ஓமஞ்செய்து மிகுந்த அன்னத்தை 
மூன்று பிண்டமாகச் செய்து கைம்மறித்துத் தான் 
தெற்கு முகமாக விருந்து முன்பு எள்ளும் ஜலமும் 
விட்டவிடத்தில் பிதுர்களைத் தியானித்துக்கொண்டு 
பிண்டம் வைத்து அப்பிண்டங்களின் மேல் மறுமடியும் 
எள்ளும் ஜலமும் விடல்வேண்டும் . 

இந்தப்பிரகாரம் அவரவர்களுக் குரியதான சூத்தி 
ரங்களிற் சொல்லியவிதிப்படி பிண்டம் வைத்த 

பத்தபின்பு 
அந்தப் பிண்டமிருந்த பாத்திரத்திலும் , தன்கையிலும் 
இருந்த அன்னங்களைக் கிரமப்படி யெடுத்து தங்கள் 
தங்களுடைய பிதுர் , பிதாமஹர் , பிரபிதாமகர்களைக் 
குறித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த மூன்று பிண்ட 
ங்களி னோர் பக்கத்தில் பிரபிதாமஹரின் சொந்தமாகிய 
பிதுர் , பிதாமஹர் , பிரபிதாமஹர் முதலிய லேப்பா 
கிகளான பிதுர்களுக்கு அன்புடனே போடவேண்டும் . 


பார்வண சிரார்த்த முரைத்த வத்தியாயம் . 195 

அதன் பின்பு வடக்குமுகமாகத் திரும்பி , ஆசம 
னஞ்செய்து மூன்று தரம் பிராணாயாமனஞ் செய்து , 
பின்பு தெற்கு முகமாக யிருந்து வசந்தருது முதலிய 
ஆறுரு துக்களையும் , பிதுர்க்களையும் , மந்திரத்துடனே 
தமஸ்கரிக்கவேண்டும் . 


தை , 


முன்பு எள்ளும் ஜலமுமாக விட்டு மிகுந்த ஜலத் 

ெதான்னையுடன் பின்பும் கைம்மறித்தலாக , பூமி 
யில் ஜலம் விழும்படி , மூன்று பிண்டங்களையுந் தனித் 
தனியே சுற்றி , அந்த மூன்று பிண்டங்களிலுஞ்சிறி 
அன்னமெடுத்து தான் தனித் தனி முகந்து போட்டு 
விடல்வேண்டும் 


அந்தப் பிண்டங்களினின்றும் மறுபடியும் சிறி 
சிறிதெடுத்து , அந்தப் பிதுர்ப்பிராமணர்கள் புசிக் 
குங்காலத்தில் , அவர்கள் இலையில் முறையாகமுன்னம் 
புசிக்கும்படி வைத்தல் வேண்டும் . 

தகப்பனிருக்கும்போது தான் தாயாருக்குச் சிரா 
ர்த்தஞ் செய்தல் , பிதாமஹர் , பிரபிதாமஹர் , பிரப்பிர 
பிதாம ஹரென்னு மிவர்களை ஆவாகனஞ் செய்யவேண் 
டும் . அல்லது பிதுர் ஸ் சானத்தில் ஜீவித்திருக்கிற தன் 
தகப்பனையும் ,பிதாமஹர் பிரபிதாமஹர் , இவர்கள்ஸ்தா 
னத்தில் பிராமணர்களையும் வரித்து சிரார்த்தஞ்செய்ய 
லாம் . இந்தப்பிரகாரஞ் செய்தால் அப்போது மேற் 
சொல்லிய பிதாமஹருக்கும், பிரபிதாமஹருக்கும் ,இர 
ண்டு பிண்டம் வைக்க வேண்டுமென்று வேதங்களிற் 
சொல்லப்படும் . ஒருவனுக்குப் பாட்டன் ஜீவனோடி 
ருக்கும் போது தகப்பனிறந்து போனால் பிதாவுக்கும் 
பிரபிதாமஹருக்கும் , பிரப்பிரபிதா மஹருக்கும் சிரார் 
த்தஞ்செய்தல்வேண்டும் . அல்லது ஜீவனோடிருக்கும் 
பிதாமஹரை பிதாமஹஸ்தானத்திலும் , பிதுர்பிரபிதா 


196 


விசுவ பிரம புராணம் . 


மஹரின் ஸ்தானத்தில் பிராமணர்களையும் வரித்துச் 
சிரார்த்கஞ் செய்யவேண்டும் . 

மேற்சொல்லியபடி பிதுர்ப் பிராமணர்களுக்குப் 
பிண்டசேஷத்தை முறையாகப்பறிமாறும்போது , 
க்கப்பட்ட பிராமணர்களின் கையில் எள்ளும் ஜலமும் 
விட்டு அவர்களைப் பார்த்து பிதுர்களின் பொருட்டு 
திருப்தி யுண்டாக்கத்தக்கதென்று சொல்லிப் பரிமாற 


வரி 


வேண்டியது . 


அதன்பின்பு கர்த்தாவானவன் அன்னங்கறிமுத 
லியவைகளை வைத்திருக்கும் பாத்திரத்தை ஒரு கையி 
லெடுத்து மற்றொரு கையால் மூடிக்கொண்டுவந்து 
பிதுர்களைத் தியானித்து அந்தப் பிராமணர்களின் சமீ 
பத்தில் வைத்து , வடைமுதலியபலகாரங்களையும் , மது 
சமாகிய பாயசம் , பழங்கள் , கிழங்குகள் , நெய் , தேன் , 
தயிர் , கறிகள் முதலியவைகளையும் உபபாத்திரத்தும் , 
ஒன்றோடொன்று சோது முந்திப் பரிமாறியபின்பு 
அன்னத்தையும் பரிமாறி , அந்தப் பிராமணர்கள் சாப் 
பிடும்படி இனிய உபசாரஞ்செய்து , பதார்த்தங்களின் 
ணங்களைத் தனித்தனி சொல்லி , அந்தப்பிராமணர் 
களுக்கு இன்னின்ன பதார்த்தங்களில் பிரிய மென்ப 
தை யறிந்து அவைகளைப் பரிமாறி திருப்தி யுண்டா 
கும்படி புசிப்பித்தல் வேண்டும் . 

கிலேசத்துடனே * கண்ணீர் விடுதல் , சிந்திய 
அன்னத்தைக் காலினாலே மிதித்தல் , உள்ளன் பில்லா 

கண்ணீருடன் சிரார்த்தஞ்செய்தால் பிரேதங் 
களையும் , அன்னத்தைக் காலால் மிதித்துக்கொண்டு 
செய்தால் இராக்ஷ தர்களையும் , அன்னத்தைத் தூவிப் 
பரிமாறினால் பாபிகளையும் , கோபத்துடன் செய்தால் 
சத்துருக்களையும் , பொய்சொல்லிக் கொண்டு செய்தால் 
நாய்களையும் அந்த சிரார்த்த பலன் அடைகின்றது . 


பார்வன சிரார்த்த முரைத்த வத்தியாயம் . 197 
மல் அன்னத்தைத் தூவிப் பரிமாறுதல் , கோபித்துக் 
கொள்ளுதல் பொய்வார்த்தை பேசுதல் , இவைகளில் 
லாமல் அன்புடனே பரிமாறல் வேண்டும் சிரார்த்தத் 
தில் வரிக்கப்பட்டிருக்கின்ற பிராமணர்கள் குறை 
சொல்லாமல் மௌனமாகப் புசித்தல் வேண்டும் . 


சிறப்பு பொருந்திய வீடு முழுதும் எள்ளிறைத் 
தல் வெண்டும் . பிராமணர்கள் புசிக்கும் போது நாய் , 
பன்றி , கோழி , பேடியாயுள்ளவர்கள் , சண்டாளர் , 
பூப்படைமகளிர் , சூத்திரர் பாராதிருத்தல் வேண் 
டும் . அக்கினி கோத்திரமுதலிய ஓமம் , கோதானம் சு 
வர்ன தானம் பிராமண சந்தர்ப்பனை , தரிசபெளர்ன 
மாசமுதலிய தெய்வகாரியம் சிரார்த்தம் இவைகளை 
மேற்சொல்லிய நாய்முதலியவர்கள் பார்த்தால் பயனி 
ல்லா தவாய்ப்போகும் . 

சிரார்த்தப்பிராமணர்கள் போஜனஞ் செய்கின்ற 
காலத்தில் அதிதியாகிய பிராமணன் , பிரமசாரி இவர் 
கள் வந்தால் அவர்களனுமதி பெற்றுக்கொண்டு போஜ 
னஞ்செய்விக்கலாம் . சிரார்த்தப் பிராமணர்கள் திருப் 
தியாகப் புசித்தபின்பு அவர்களுக்குப் பரிமாறிய எல் 
லாப் பதார்த்தங்களிலும் கொஞ்சங் கொஞ்சமெடுத்து 
ஒரு கவள அன்னத்திற்சேர்த்து அவர்களுக் கெதிரில் 
மந்திரத்துடன் பூமியில் தருப்பையின் மேல் வைத்தல் 
வேண்டும் . அதற்கு விகரமென்று பெயராகும் . இவ் 
வாறு செய்வதினாலே தன்குலத்திற் பிறந்த யாவர்க் 
குத் திருப்தியுண்டாகும் அந்த விகாவன்னத்தை யெ 
த்ேது நற்குணமுள்ளவர்களுக்குச் சந்தோஷமாகப் ப 
குந்துக்கொடுக்கவேண்டும் . 

சிரார்த்தத்தில் வரித்த பிராமணர்கள் புசிக்கும் 
காலத்தில் , வேதங்கள் , ஸ்மிருதிகள் , புராண முதலிய 


198 


விசுவ பிரம புராணம் . 


MAA 


வைகளை அன்புண்டாகப் படிப்பித்தல்வேண்டும் . அந் 
தச்சிரார்தத்தில் புசித்த பிராமணர்கள் 

புணர்ச்சி 
முதலியவைகளைக் செய்யாதொழித்தல் வேண்டும் . 
மேற்சொல்லிய சிரார்த்தஞ்செய்த சேஷத்தைச் சூத் 
திரர் முதலானவர்களுக்குப் போட்டால் மிகுந்த தீங் 
குண்டாகும் . 

ஏகாதசி சிரார்த்த காரியத்தில் சுவரிதமென்றும் , 
கோஷ்டியென்னுஞ் சிரார்த்தத்தில் சுசுருகமென்றும் , 
நாந்தீசிரார்த்தத்தில் சம்பந்தமென்றும் , தேவசிரார்த் 
தத்தில் ருசி தெமென்றும் , பிரதிவசனத்தை திருப்திக் 
காகச் சொல்லவேண்டும் . 


சிரார்த்த கர்த்தாவானவன் தெற்கு முகமாய் நின் 
றுகொண்டு அந்தபிராமணர்களை வணங்கி சுவாமிகளே 
என்குலத்தில் நல்ல உதாரத்துவமும் , வேதங்களையோ 
தலும் , பலவாகிய எக்கியயாகங்களைச் செய்தலும் பல 
பொருள்களும் சொல்லுகின்ற பெரியோர்களிடத்தில் 
அன்பும் , புத்திரர் பௌத்திரர் முதலான சந்ததிகளும் , 
அதிகமாகப் பெருக வேண்டுமென்று பிரார்த்தித்து 
தோத்திரஞ் செய்து கேட்டபின்பு முன்வைத்திருக்கி 
ன்ற மூன்று பிண்டத்திலும் , அந்தப் பிராமணர்களிட 
த்திலும் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கின்ற பிதுர்க் 
களை எதாஸ்தானத்துக்குச் செல்லும்படி பிரார்த்தித்து 
அந்தப்பிண்டங்களை அக்கினியிலாவது , பசுவுக்காவது 
ஜலத்திலாவது போட்டு விடலாம் . சிரார்த்த பிராம 
ணர்கள் புசித்த உச்சிட்டத்தை யவர்களை யனுப்பிய 
பின்பு சுத்திசெய்யவேண்டும் . 

பின்பு கர்த்தாவானவன் தன் கால்கைகளைச் சு 
திசெய்து கொண்டு ஆசமனம்செய்து , சொந்தமாகிய 
பங்காளிகள் , தாய்வழி யுறவான பந்துக்கள் , இவர்கள் 


பார்வண சிரார்த்த முரைத்த வத்தியாயீம் . 199 
ளைப் புசிக்கச்செய்து பிரதி தினமுஞ் செய்யப்பட்ட 
நித்தியகர்மமான வைசுவதேவம் , அதிதிபோஜனம் 
இவைகளை வேதவிதிப்படி மனமகிழ்ச்சியுடனே செய் 
யவேண்டும் . 

செந்நெல்லரிசி , எள்ளு , கிழங்கு உழுந்து , பழம் 
ஜலம் இவைகளினால் வேதவிதிப்படி சிரார்த்தஞ்செய் 
தால் பிதுர்களுக்கு ஒருமாதம்வரையில் திருப்தியுண் 
டாகும் . பசுவின்பால் , பசுவின் தயிர் , பசுவின் நெய் 
இவைகளால் சிரார்த்தஞ்செய்தால் பிதுர்களுக்கு ஒரு 
வருஷம் வரையிலும் திருப்தியுண்டாக்கும். 

இதுவரையும் தருமசாள் திரமுறைப்படி பார்வண 
சிரார்த்த விதிகளில் ஒருவகையாகச் சில சிலவெடுத்து 
ச்சொன்னோம் . இனி கிரகஸ் தாச்சிரமத்தி லிருப்பவ 
ர்கள் செய்யப்படுகின்ற மஹாளய சிரார்த்த விதிகளிற் 
சிறிது சொல்லுவோமென்று காளத்தி மகாமுனிவர் 
கூறுகின்றார் . 
பார்வண சிரார்த்த முரைத்தவத்தியாயம் 

முற்றுப்பெற்றதி. 


முப்பத்தொன்பதாவது 
மஹாளயவிதி யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! பல பல வளப் 
பங்களும் பொருந்தி விளங்காகின்ற வருஷருதுவில் 
புரட்டாசி மாசக் கிருஷ்ணபக்ஷத்தில் , திரையோதசி 
திதியில் , அபரான்னகாலத்தில் மதுமிகுந்த பாயசம் , 


200 


விசுவ பிரம புராணம் 


நெய் , தேன் இவைகளுடனே அவரவர்கள் சூத்திர வி 
திப்படி செய்கின்ற சிரார்த்தத்தினாலே பிதுர்களுக்கு 
அதிக திருப்தியுண்டாக்கும் கிருஷ்ணபக்ஷத் தசமி 
திதி , ஏகாதசி திதி , துவாதசி திதி , அமாவாசை இவை 
கள் நன்மையைத் தருவனவாகும். 

ததியை முதலான இரட்டைத்திதிகளிலும் , பர 
ணிமுதலான இரட்டை நக்ஷத்திரங்களிலும், மஹாளய 
சிரார்த்தஞ் செய்பவர்கள் பல பல வான சர்வாபீஷ் 
டங்களையு மடைந்து சகல மேன்மைகளுடனே விளங் 
குவார்கள் . 

பிரதமை முதலாகச் சொல்லப்பட்ட ஒற்றைத் 
திதிகளிலும் , மஹாளய சிரார்த்தஞ் செய்பவர்கள் புத் 
திரபௌத்திராதி சந்ததிகளையும் , சல்விப்பொருள்க 
ளையும் பெறுவார்கள் . 

சிரார்த்தங்கள் செய்வதற்கு சுக்கில பக்ஷத்தைப் 
பார்க்கிலும் கிருஷ்ணபக்ஷமே சிரந்திருப்பதுபோல 
முற்பகலைப் பார்க்கிலும் , பிற்பகலே சிறந்தனவாகும் . 

எக்காலத்துந் தாழ்வில்லாத பிரகாசிக்கின்ற உப 
வீதத்தையிடப்புரமணிந்து கொண்டும் , வலதுகை மறி 
த்தும் , வலதுகையில் பவித்திரத்துடனும் , பிதுர்சிரா 
ர்த்தத்தைச் சாந்தகுணத்துடனே செய்ய வேண்டும் . 

பெரியோர்களால் ஆராய்ந்தரிந்த ஏமந்தருது , 
கிரீஷ்மருது வருஷருதுவென்று சொல்லப்பட்ட 
காலங்களில் , சுதந்தரமாகச் செய்கின்ற பஞ்சமஹா 
எக்ஞத்துக்குப் பின்பு அதிற்சேர்ந்ததான பிதுர் சிரார் 
தத்தைச் செய்ய வேண்டும் . 

பிதுர் சிராத்தத்தில் ஓமஞ் செய்வதற்கு வீட்டக் 
இனிநீதாகும் . ஆதலால் பத்தினியுள்ள கிரகஸ்தர்கள் , 


மஹாளயவிதி யுரைத்த வத்தியாயம் . 


201 


வைதிக அக்கினியிலும் , பத்தினி யில்லாதவர்கள் பிரா 
மணர்கள் கையிலும் , வான் முறையாகச் செய்யவேண் 
டும் . 

ஆகி தாக்கினியுள்ள கிரகஸ்தர்கள் , மாத சிரார்த் 
தத்தை கிருஷ்ணபக்ஷத்தில் அமாவாசைதவிரமற்றைத் 
திதிகளில்செய்யக்கூடாதென்று ஸ்மிருதிகளிற் சொ 
ல்லப்படும் . 

இறந்தவர்களுக்குச் செய்யவேண்டிய சிரார்த்தத் 
தை மாத்திரம் நடுவிலே வருகின்ற இறந்த திதியில் 
செய்தல் முறையென்று ஸ்மிருதிகளிற் சொல்லப் 
படும் . சக்தியில்லா தவர்கள் ஸ்நானஞ்செய்து , பிதுர் 
களைக்குறித்து முறைபிசகாமல் ஜலத்தினாலே தர்ப்ப 

ஞ்செய்தால் நித்திய சிரார்த்தஞ்செய்த பலனைய 
டைவார்கள் . 

பிதுர்களை வசுதேவதைகளாகவும் , பிதாமஹர்க 
ளை ருத்திர தேவதைகளாயும் , பிரபிதாமஹர்களை ஆதித் 
திய தேவதைகளாகவும் , வேதங்கள் சொல்லுகின்றபடி 
யால் விதிப்படி . இவர்களை அத் தேவதைகளாகவே 
தியானிக்கவேண்டும் . 

கிரகஸ்தாச்சிரயத்திலிருந்து வாழ்பவர்கள் விகச 
மென்று சொல்லப்பட்ட சிரார்த்தத்தின் சேஷமும் 
அமிர்தமென்று சொல்லப்பட்ட எக்ஞத்தின் சேஷமு 
மாகிய இவ்விரண்டையும் மகிழ்ந்து எப்போதும் புசி 
த்தல் வேண்டும் . 

கிரகஸ்தாச்சிரமத்தி லிருப்பவர்கள் மஹாளய சி 
பார்த்தத்தில் பிதுர், பிதாமஹர் , பிரபிதாமஹருக்கும் , 
அன்புமிகுந்தமாது , பிதாமஹி , பிரபிதாமஹிக்கும் , அத் 
தை , அவள் கணவன் , அவள் புதல்வனென்பவருக்கும் , 
அம்மான் , அவன் மனைவி , அஷன்புத்திரனுக்கும் , தாயி 

26 


202 


விசுவ பிரம புராணம் . 


ன் சகோதரி , அவள் கணவன் , அவள் புத்திரனுக்கும் , 
தனது சகோதரி , அவள் கணவன் , அவள் புக்கிரனுக் 
கும் , மனைவியைப் பெற்ற மாமன் , அவன் மனைவி , அ 
வன் புத்திரனுக்கும் , மேற்சொல்லிய ஏழு வர்க்கத்து 
க்கும் பிராமணர்களை அவரவர்களுக்குரியதாக வகுத் 
திள்ள சூத்திரவிதிப்படி வரித்து ஆவாகனஞ்செய்து 
பூஜித்து ஒழுங்குடனே மஹாளய சிரார்த்தஞ்செய்தல் 
அருமையாகிய வேதசம்மதமாகும். 

இதுவரையும் பிதுர்வர்க்கம் , மாதுர் வர்க்கம் , அத் 
தைவர்க்கம் , அம்மான்வர்க்கம் , தாயின் சகோதரிவர்க் 
கம் , சகோ தரிவர்க்கம் , மாமன் வர்க்கம் என்று சொல்லப் 
பட்ட எழுவர்க்கங்களும் , களிப்படையும்படி மஹாளய 
விதிகளிற் சிலவற்றைச் சொன்னோம் . இனி வேதங் 
களிற் சொல்லியபடி , சாப்பிடத்தகாக பதார்த்தங்க 
ளைச் சிறிது சொல்லுவோமென்று காளத்தி மஹாமுனி 
வர் கூறுகின்றார் . 
மஹாளய விதியுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


நாற்பதாவது 
உண்ணத்தகாதவை யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகா ராஜனே ! பரிசுத்தமாகிய 
ஆகாரத்தினாலே சித்தசுத்தியுண்டாக்கும் . அந்தச் சித்த 
சுத்தினாலே உண்மை ஞானமுண்டாகும் .அந்த ஞா 
னத்தினாலே ஜனன மரணத்தை விளைவிக்கின்ற காம 
முதலிய வினைத்தொடர்புகள் நீங்குமென்று வேதங்க 


உண்ணத்தகாதவை யுரைத்த வத்தியாயம் . 203 
ள் சொல்லுகின்றபடியால் , அந்த வேதங்களால் நிஷே 
திக்கப்பட்ட பதார்த்தங்களையெல்லாஞ் சாப்பிடாதொ 
ழித்தல்வேண்டும் . 

முள்ளங்கி , மரத்திலுண்டான பிசின் , வெங்கா 
யம் , உள்ளிப்பூண்டு , பனைமரத்தி லுண்டாகிய கள் , 
தென்னைமரத்தி லுண்டாகிய கள் , அபின் , கஞ்சா, 
பூமி சம்பந்தமில்லாத மழைச்சலம் , காய்ச்சுப்பு , பச 
ளைக்கீரை, மீனிற் பொருந்திய நெய் , பிண்ணாக்கு , இ 
வைகளை யுண்ணுதல் தீதாகும். 

வழுதுணைக்காய் , அத்திக்காய் , பீர்க்கங்காய் , செ 
ம்முருங்கைக்காய் , கோவைக்காய் , கொம்மட்டிக்காய் , 
தேற்றங்காய் என்று சொல்லும் , பூமியிலே யுண்டா 
கிய இவைகளை யுண்ணுதல் தீதாகும் . 

கன்றில்லாத பசுவின் பால் , கன்று போட்டுப் பத் 
துநாளாகாத பசுவின்பால் , சினையாகிய பசுவின்பால் 
ஒட்டகத்தின்பால் , சழுதையின் பால் , குதிரையின் பால் , 
மானின்பால் , ஒற்றைக் குளம்புள்ளமிருகங்களின்பால் , 
ஆட்டின்பால் , இவைகளை யுண்ணுதல் தீதாகும். 

அசுத்தம் பொருந்திய பூமியிலுண்டான பதார்த் 
தங்கள் , முதனாள் சமைத்த அன்னம், கோழி , பூனை , 
நாய் , பல்லி , காக்கை , பாம்பு , குரங்கு இவைகள் வாய் 
வைத்த பொருள்கள் இவைகளை யுண்ணுதல் தீதாகு 
மென்று வேதங்கள் சொல்லும் . 

தேவதைகளைக்குறித்துச்செய்யாமல் , தன்னிஷ்ட 
த்திற்காகச் செய்த எள்ளன்னம் , பாயாசம் , வடை இவை 
களை யுண்ணுதல் , பகற்காலத்திலே வெண்ணையும் , 
இசாக்காலத்தில் தயிரும் , ஒழியாதுண்ணுதலும், தீதா 
குமென்று அரிய வேதங்கள் சொல்லும் . 


204 


விசுவ பிரம புராணம் . 


பன்றி , செம்மறியாடு , வெள்ளாடு , மான் ,எருமை 
பசு , குதிரை, ஐந்து நகமுள்ள மிருகங்கள் இவைகளை 
க்கொன்று தின்றல் தீதாகுமென்று அரியவேதங்கள் 
சொல்லும் . 

ஒட்டகம் , முயல் , உடும்பு , தவளை , ஆமை , முதலை, 
கீரிப்பிள்ளை , நாய் , பூனை , கோழி , புறா, நாரைப்பு , 
சமாரிப்பனீ , ஊர்க்குருவி , இவைகளின் தசைகளை 
யுண்ணுதல் மிகுந்த தீதாகும் 

பாம்பு , கிளி , காக்கை , நீர்க்காக்கை , வல்லூறு , 
அன்னம் , விச்சுளிப்பறவை , நாகணவாய்ப்புள் , குயில் , 
கொக்கு , வெண்ணாரைப்பு , கழுத , கவுதாரி இவை 
களின் தசைகளை யுண்ணுதல் தீதாகும் . 

கரிக்குருவி , சக்கரவாகப்புள் , மரங்கொத்திப்பற 
வை , மற்றும்பலபலவகை மிருகங்கள் , மற்றுமுண்டா 
ன பலபல பறவைகள் , பலபலவான மீன்கள் , இவைக் 
ளின் தசைகளை யுண்ணுதல் தீதாகுமென்று வேதங் 
கள் சொல்லும் . 

புளிப்பேரிய வெண்டயிர் , அதன் வெண்ணெய், 
நல்லஜலத்தினாலே புளிப்புள்ள பழங்கள் , கிழங்குகள் , 
புஷ்பங்கள் , இவ்விதமாகிய ஊறுகாயென்று சொல் 
லப்பட்ட இவைகளை யுண்ணுதல் நன்மையென்றுவே 
தங்கள் சொல்லும் . 

அரிசிமா, கோதுமைமா , வெண்ணெய் சம்பந்த 
மாகிய பலகாரங்கள் , அக்கினியிலே ஓமஞ்செய்துமிகு 
ந்த சேஷங்கள் இவைகளெல்லாம் , பழமையாயிருந்தா 
லும் உண்ணுதல் விதியாகும் . 

பிதுர்களுக்கும் , தேவர்களுக்கும் , உரியதா விள 
ங்காநின்ற புகழையுடைய , பசுக்கள் , பறவைகள் , மீன் 


உண்ணத்தகாதவை யுரைத்த வத்தியாயம் . 205 


கள் , முதலான வைகளை , மிகுகதி அன்போடு மகிழ்ந்து 
கொல்லுதலும் , உண்ணு தலு மாகுமென்று வேதங்கள் 
நன்மையாக வெடுத்துச்சொல்லும் . 
ஒருவனுக்கு உயிர்நீங்கி 

மரண மூண்டாகாமல் 
பிழைப்புண்டாகுங் காலத்திலும் , வருத்தப்படுகின்ற 
மாதா பிதாக்களை காப்பாற்றுங்காலத்திலும் , 
லும் , தெளிவில்லாத ஆபத்து காலத்திலும் , தேவ 
தைகளைக் குறித்து செய்கின்ற எக்ஞத்திலும் , மாமி 
சங்களை யுண்ணலாகுமென்று , மேலாகிய வேதங்க ளி 
னிதாக வெடுத்துச்சொல்லும் . 


மருந்தி 


நல்ல யாகங்களுக் குறிதாகக் கொண்டாடப்பட்ட 
கொடிகள் , மரங்கள் , நல்லபசுக்கள் , மிருகங்கள் , பற 
வைகள் , இவைகளெல்லாம் மேலான நற்கதியடையு 
மென்று அறியவேதங்கள் சொல்லும் . 

ஜீவர்களைப் பிடிக்காமலும் , கட்டாமலும் , அவை 
ளுக்குத் துன்பமிகும்படி செய்யாமலும் , அவைகளைக் 
கொல்லாமலும் , மகிழ்ச்சியடைந்து ஜீவகாருண்யத் 
துட னிருப்பவர்கள் பலபலஜீவர்களும் துதிக்கப்பட்ட 
கேயமுடையவராகி உலகமெல்லாம்புகழும்படி பலவா 
கிய.சுகங்களை யடைவார்கள் , 

இதுவரையும் பூமியிலுள்ளவர்கள் உண்ணத்தகாத 
பதார்த்தங்களைச் சொன்னோம் . இனி ஸ்மிருதிகளிற் 
சொல்லப்பட்ட பலவிதமான திரவியசுத்தியைச் சொ 
ல்லுவோமென்று காளத்திமகாமுனிவர் கூறுகின்றார், 
உண்ணத்தகாதவை யுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


206 


விசுவ பிரம புராணம் . 


நாற்பத் தொன்றுவது 
திரவிய சுத்தி யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே ! தங்கப்பாத்திரம் 
வெள்ளிப் பாத்திரம், சங்கம் , பலவிதரத்தினம் இவை 
களைப் பரிசுத்தமான ஜலத்தினாலே கழுவச் சுத்தியுண் 
டாகும் . இவைகள் - அழுக்கடைந் திருந்தாலும் , உயர் 
ந்த சாம்பலாற்றேய்த்து ஜலத்தினாலே கழுவச் சுத்தி 
யுண்டாகும் 

பொன் பாத்திரம் , வெள்ளிப்பாத்திர மிவைகள் 
நெய் முதலிய வழுவழுப்புடைய சா யிருந்தால் விரும் 
புகின்ற அக்கினியிற் காய்ச்சுதலினாலே , உயர்ந்த சுத் 
தியுண்டாகும் . தாம்பிரப்பாத்திரம் , புளியினாற் றேய் 
த்து ஜலத்தினாலே கழுவச் சுத்தியுண்டாகும் . 

பித்தளையினாலாகிய பாத்திரம் , வெண்கலத்தினா 
லாகிய பாத்திரம் , இவைகளை எத்தன்மையுடையவரும் 
விளங்காநின்ற சாம்பலைக்கொண்டு நன்றாகத்தேய்த்து 
ஜலத்தை விட்டு கழுவச் சுத்தியுண்டாகும் . 

இரும்பினாலாகிய பாத்திரம் , ஈயத்தினாலாகிய 
பாத்திரம் , இவைகளை நல்ல சாணத்தினாலே அழுக்கு 
நீங்கும்படி தேய்த்து நல்லஜலத்தினாலே கழுவச் சுத்தி 
யுண்டாகும் . 

சற்பாத்திரத்தைச் சாம்பலினாலே தேய்த்தும் , 
யாகபாத்திரத்தைச் செவ்வையாகக் கையால் துடைத் 
தும் , மாபாத்திரத்தைச் சீவியும் நல்ல ஜலத்தினாலே 
கழுவச் சுத்தியுண்டாகும் . 


திரவியசுத்தி யுனாந்த வத்தியாயம் . 207 

யாகத்துக்கு ஓமஞ்செய்கின்ற சுருக்குஎன்னுநெ 
ய்த்துடுப்பையும் , சுருவமென்னு நெய்த்துடுப்பையும் , 
வெந்நீரினாலே கழுவச் சத்தியுண்டாகும் , பொருந்திய 
யூபஸ்தம்பத்தையும் தானியங்களைச் சேர்க்கின்ற உர 
லையும் , உலக்கையும் , முறத்தையும் , வண்டிகளையும் , 
ஜலத்தினாலே கழுவச் சுத்தியுண்டாகும் . 

மண் பாத்திரத்தை முழுதம்படியான செருப்பி 
லிட்டுச் சூளை போடுதலினாலே சுத்தியுண்டாகும் இரத் 
தம் , கோழை , எச்சில் , மலம் , மூத்திரம், துர்க்கந்தமுள் 
ளதைகள் , இவைகள் பட்ட மண் பாத்திரம் , நெருப்பி 
லிட்டுச் சூளைபோடினும் சுத்தமுண்டாகாது . 

வெண் கலப்பாத்திரத்தை , வீட்டுக்கு விலக்காயுள் 
ளவர் தொடப்பட்டால் மண்ணினாற்றேய்த்துச் ஜலத் 
தினாலே கழுவச் சுத்தியுண்டாகும் . செய் , எண்ணெய் 
இவைகளைப் பறவைகள் தொடப்பட்டால் இரண்டு 
தருப்பத்தால் அவைகளில் ஒரு துளியெடுத்தெரிவ 
தனாலே சுத்தியுண்டாகும். 

தயிர் , வெல்லம் , பால் , அரிசி ,தானியங்கள் , இவை 
களில் பறவைகள் வாய்வைக்கப்பட்டால் , வாய்வைத்த 
அவ்விடத்தில் , சிறிது எடுத்தெரிந்து , தருப்பத்தால் 
ஜலத்தைத் தெளிப்பதனாலே சுத்தியுண்டாகும் . 

அசைக்கப்பட்ட ஒரு ஆட்சுமைக்கு அதிகமாகப் 
பிரகாசிக்கின்ற அரிசி முதலியவைகளை சண்டாளர் 
தொடப்பட்டால் தருப்பத்தால் ஜலத்தைத் தெளிப்ப 
தனாலே சுத்தியுண்டாகும் . 

ஒரு ஆட்சமையிற்குறைந்த அரிசியை சண்டாள 
ர்முதலிய இழிஞர்கள் தொடப்பட்டால் ஜலத்தினாலே 
பரிசுத்தமுண்டாகக் கழுவி நீர் சுவரும்படி யுலர்த்தலி 
னாலே சுத்தியுண்டாகும் . 


208 


விசுவ பிரம புராணம் . 


அன்னத்தில் , புழுக்கள் , வண்டுகள் , நகம் , மயிர் 
கள் இருந்தால் அவ்வன்னத்தை நீக்கி விடுதலே தரும் 
மாகும் . மாவினாற் செய்யப்பட்ட பலகாரங்கள் , வி 
லைக்குவாங்கினால் செய் புரோக்ஷித்தலினாலே சுத்தியு 
ண்டாகும், 

உடுத்திய வஸ்த்திரத்தைச் சண்டாளர் தொடப்ப 
ட்டால் , ஜலத்தினாலோனைத்துத் தோய்த்தலினாலேசுத் 
தியுண்டாகும் . புது வஸ்திரங்களையும் , பு துவஸ்த்திர மூ 
ட்டையையும் இழிகுலத்தார் தொடப்பட்டால் தரு 
ப்பத்தாற் றெளிக்கப்படுகின்ற ஜலத்தினாலே சுத்தி 
யுண்டாகும். 

ஆட்டு மயிரினாலாகிய கம்பளங்கள் , சாலுவைகள் 
பட்டுகள் இவைகளை உழமண்ணிட்டுத் தோய்த்து ஜல 
த்திலே அலம்புவதனாலே சுத்தியுண்டாகும் . யானைத் 
தந்தம் , மான் முதலிய மிருகங்களின் கொம்புகள், வெ 
ண்கடுகுப் பொடியினாற் றேய்த்து ஜலத்தினாலே கழு 
வச் சுத்தியுண்டாகும் . 

மரத்தின் றோலினாலாகிய மரவுரியும் , புலித்தோ 
லும் , மான்றோலும் , புற்களும் , வைக்கோல்களும் , பழ 
ங்களும் , கிழங்குகளும் , காய்களும் , படுக்கையும் , அசுத் 
தப்பட்டால் , ஜலப் புரோக்ஷணத்தினாலே சுத்தியுண் 
டாகும் . 

வீடு முதலியவற்றிற்கு , சண்டாளர் முதலியவரால் 
அசுத்தமுண்டாகில் ஒப்பறவிளக்குதல் , மெழுகுதல் 
கோமூத்திரந் தெளித்தல் , பசுவை ஒருநாள் வசிக்கும் 
படி செய்தலுமாகிய இவைகளாலே மிகுந்த சுத்தியுன் 
டாகும் . 

இந்திரியும் , மலம் , மூத்திரம் , இரத்தம் , வெயர் 
வை , கண்களிலுண்டாகிய பூளை , செவிகளிலுண்டா 


திரவியசுத்தி யுரைத்த வத்தியாயம் . 209 
கிய குரும்பி , நகங்களிலும் , தேகங்களிலுமுண்டாகிய 
அழுக்கு , சவர்த்தண்ணீர் இவைகள் சரீரத்திற்பட்டா 
ல் , மண்ணாற்றேய்த்து ஜலத்தினாலே கழுவச்சுத்தி 
யுண்டாகும் . 

கையில் யாதொரு பொருளைவைத்திருக்கும்போ 
து , தன் சரீரத்தில் , உச்சிஷ்ட சம்பந்தமுண்டானால் 
அந்தப் பொருளைக் கீழேவையாமல் வைத்துக்கொண் 
டு , ஆசமனஞ் செய்தால் அந்தப் பொருளுடன் பரிசுத்த 
னாகிறான் . 

அருவருப்பினாலே வாந்தி செய்தால் , ஆசமனஞ் 
செய்வதனாலே சுத்தியுண்டாகும் . மாதருடன் புணர் 
ச்சிசெய்தால் , ஸ்நானஞ் செய்தலினாலே பரிசுத்தனா 
கிறான் 

விற்பனைக்காக கடையிற் பரப்பப்பட்ட சிறந்த 
வஸ்திக்கள் எப்போதுஞ் சுத்தமுள்ளனவாகும் . சூரிய 
கிரணம் , காற்று , நெருப்பு , நிழல் , தூளி , ஜலத்திவலை , 
ஈ , குதிரை, பசு இவைகள் மேலே படுகிறதினாலே அ 
சுத்தமுண்டாகாது . 

கட்டில் , பீடம் , தர்ப்பை , மாதர்களின் முகம் , பல் 
லக்கு , கறந்தபால் , பறவைகளுண்ட பழம் இவைகளை 
ல்லாம் எப்போதுஞ் சுத்தமுள்ளனவாகும் . 

ஆடுகளுக்கும் , குதிரைகளுக்கும் , முகம் சுத்த 
முள்ளனவாகும் . பசுக்களுக்குப் பின்புரஞ் சுத்தமுள் 
ளனவாகும் . நல்ல நதிகள் பெருகுவதனாலேசுத்தமுண் 
டாகும் . 

திருவிழாக் காலங்களிலும் , நல்ல தீர்த்தயாத்தி 
ரைகளிலும் , ஆபத்துக்காலங்களிலும் , சண்டாளர்கள் 
மேலேபடுவதனாலே அசுத்தமுண்டாகாது . 


97 


210 


விசுவபிரம புராணம் . 


இதுவரையும் பல பலவான திரவியங்களின் சுத் 
திகளைச் சொன்னோம் . இனிச் சொல்லப்படுகின்ற 
வேதங்களின் முறையாகத் தெரிந்தபடியே பிறப்பின் 
தீட்டுகளையும் , இறப்பின் தீட்டுகளையும் திறிது வகுத் 
துச் சொல்லுவோமென்று காளத்தி மகாமுனிவர்கூறு 
கின்றார் . 


திரவியசுத்தி யுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


நாற்பத்திரண்டாவது 
சூதகாசௌச முரைத்த 

வத்தியயம் . 


கேளும் சுவிரத மகாராஜனே ! பிறப்பின் தீட் 
டும் , இறப்பின் தீட்டும் , பிராமணர்களுக்குப் பத்து 
காளும் , க்ஷத்திரியர்களுக்குப் பன்னிரண்டுநாளும் , வைசி 
யருக்குப் பதினைந்து நாளும். சூத்திரருக்கு முப்பது 
காளும் என்று ஸ்மிருதிகளையெல்லாம் ஆராய்ந்தரித்த 
பெரியோர்கள் சொல்லுவார்கள் . 


வாழ்கின்ற மனிதர்களுக்குள் தான் முதல் முன் 
பேழு தலைமுறைவரையிலுள்ள ஞாதியர்கள் சபிண்ட 
ரென்றும் , அந்த ஏழு தலைமுறைக்குமேல் பதினான்கு 
தலைமுறைவசையிலுள்ள ஞாகியர்கள் சோதகரெ 
ன்றும் , அந்தப் பதிநான்கு தலைமுறைக்கு மேல் இருப 
த்தொரு தலைமுறைவரையிற்பொருந்திய ஞாதியர்கள் 
சகோத்திரரென்றும் சொல்லப்படுவார்கள் . 


சூதகா சௌச முரைத்த வத்தியாயம் . 211 
பிறப்பின் தீட்டுகள் , சபிண்டர்களுக்குப் பத்து 
நாள் வரையிலும் , சோதகர்களுக்கு மூன்று நாள் வரை 
யிலும் சகோதரர்களுக்கு ஸ்நானஞ்செய்கிற வரையி 
லும் உண்டாகும் இந்தக் காலங்களில் இவர்கள் தெய் 
வபூஜை , சந்தியாவந்தனம் , ஒளபாசனாதி , ஓமங்கள் ஸ் 
ரௌ தஸ்மார்த்த சருமங்கள் , வேதாத்தியயனம் இவை 
களைச் செய்தல் , அன்னியர்களை யுண்பித்தல் , அன்னி 
யர்களைத் தீண்டுதலுமாகிய இவைகளெல்லார் தீதா 


கும் . 


சூரியாஸ்த்த மனதிற்குப் பின்பு பதினெட்டே 
முக்கால் நாழிசைக்குள்ளாக மாதவிடா யாதல், குழச் 
தை பிறத்தலா தல் , இறத்தலாதல் நேரிடுமாசில் அவ் 
விரவோடு சேர்ந்த முதனாலா தியாகவும் . அந்தப் பதி 
னெட்டே முக்கால் நாழிகைக் தமேலாகில் மறு நாளா 
யாகவும் கொள்ள வேண்டியது . 

சபிண்டஞாதிகளுக் இறப்புத் தீட்டுப் போலப் 
பிறப்பிலுந் தீட்டுண்டாகுகும் . பிறப்பில் தாய்தந்தை 
யென்னு மிருவர்க்கு மாத்திரம் அதிகத் தீட்டாகும் . 
அதிலுந் தாய்க்தமாத்திரம் அதிகத் தீட்டுண்டு . தகப் 
பனுக்குப் பதினொன்றாக் தினத்தில் ஸ்தானத்துடன் 
தீட்டு நீங்கும் . 

சபிண்ட ஞாதிகளுக்குள் ஒருத்தி குழந்தையைப் 
பெற்றநாள் முதல் ஒன்பது நாளைக்குள் வேறு ஒருத்தி 
குழந்தையைப்பெற்றால் முன்பு பெற்றவளுக்குப்பத்தா 
நாளில் பின்பு பெற்றவள் தீட்டும் போகும் . பத்தாவ 
துநாளில் ஒருத்தி குழந்தையைப்பெற்றால் பன்னிர 
ண்டாநாளில் இருவர் தீட்டும் போகும் . மூன்று மாத 
முதல் ஆறுமாதம் வரையில் கர்ப்பஞ் சேதப்பட்டால் 
மாதம் ஒன்றுக்கு ஒருநாளாக ஒத்தமாதமெத்தனையோ 


212 


விசுவபிரம புராணம் . 


அத்தனை நாள் வரையில் பெற்றவளுக்குத் தீட்டுண்டெ 
ன்று சொல்லப்படும் . தகப்பனுக்கு ஸ்நானஞ்செய் 
கிறவரையில் தீட்டென்று சொல்லப்படும் . 

ஏழாவது மாதமுதல் பிறந்தபிள்ளைக்கு , பெற்ற 
தாய் , தகப்பன் , சபிண்டஞாதிகள் இவர்களுக்கு பத்து 
நாள்வரையில் தீட்டாகும் பிறந்த பிள்ளை 

பிறந்தபிள்ளை ஆணாகில் 
தாய் தீட்டின்றி நீங்கிய நாள் முதல் இருபது நாள் 
வரையிலும் பிறந்தகுழந்தை பெண்ணாகில் முப்பது 
நாள்வரையிலும் பாண்டந் தொடலாகாது . 

பிறந்த குழந்தை பெண்ணாகில் , அதன் தமயன் 
பின்னோதரன் பெரிய தகப்பன் , சிரியதகப்பன் , அவர் 
கள் புதல்வர்கள் , பாட்டன் , அவன் சகோதரர்கள் இவ 
ர்களுக்கு நான்கு நாள் வரையில் தீட்டாகும் . அந்தக் 
குழந்தை பிறந்தால் , பத்து நாள்வரையில் தீட்டாகும் . 
அதற்குமேல் அதிக்கிராந்தமாகிய தீட்டில்லை . பிதா 
மாத்திரம் பதினொன்றா நாள் ஸ்நானஞ்செய்தல் விதி 
யாகும் . 


கற்பவதியான பெண் , அவள் தகப்பன் வீட்டி 
லேனும் , வேரிடத்திலேனும் , குழந்தையை பெற்றால் 
அந்தப் பெண்ணினுடைய மாதா , பிதாக்களுக்கு மூன் 
றுநாள் வரையில் தீட்டுண்டென்று சொல்லப்படும் . 

கர்ப்பவதியான பெண் , தன் சகோதரன் , சிறிய 
தகப்பன் முதலாகிய பந்துக்கள் வீட்டிலேனும் , வேறு 
இடங்களிலேனும் குழந்தையைப் பெற்றால் , அவர்க 
ளுக்கெல்லாம் ஒரு நாள் தீட்டுண்டென்று சொல்லு 
வார்கள் . 

பிறந்த குழந்தை , பத்து நாளைக்குள் இறந்தால் , 
அது ஆண் குழந்தை யானாலும் , பெண்குழந்தை யானா 


சூதகா சௌஸழரைத்த வத்தியாயம் . 213 


லும் , அக்குழந்தையின் பிறப்பின் தீட்டைச் சபிண்ட 
ஞாதிகள் , பத்து நாளில் நிவர்த்தி செய்து கெள்ளுவா 
ர்கள் . பத்தாநாளில் அக்குழந்தை பிறந்தால் , தகப் 
பனுக்கு மாத்திரம் அதற்குமேல் இரண்டு நாள் தீட்டா 
கும். அந்தப் பத்தாநாளில் , நான்காவதுயா மமுதல் இர 
விற் பொருந்திய நான்காவது யாமத்துக்குள் , அந்தக் 
குழந்தை யிறந்தால் தகப்தனுக்குத் தீட்டு மூன்றுநாளா 
க மென்று சொல்லப்படும் சபிண்ட ஞா திகளுக்குச் 
சொல்லுமிடத்தில் தீட்டில்லை . 

குழந்தை பிறந்த பதினொன்றாகாள் முதல் , ஆறு 
மாதத்துக்குள் , மேற்சொல்லிய குழந்தை விதிப்படி 
யிறத்தால் , அந்தக் குழந்தையின் சகோதான் பின்னோ 
தரன் , தாய் , தகப்பன் , இவர்களுக்குப் பத்துநாள்வரை 
யில் தீட்டாகும். அந்தக்குழந்தையின் தகப்பனுக்குச் 
சொந்தமான சபிண்ட ஞா திகளுக்குச் சொல்லுகின்ற 
ஸ்நான மாத்திரமுண்டு. 

ஏழாமாதமுதல் இருபத்து நான்கு மாதத்துக்குள் 
ளாகக் குழந்தையிறந்தால் , அந்தக்குழந்தையின் சகோ 
தான் , பின்னோதரன் , தாய் , தகப்பன் இவர்களுக்குத் 
தீட்டுபத்துகாளாகும் . சபிண்ட ஞா திகளுக்குத் தீட் 
டு ஒருநாளாகும் . 

இருபத்தைந்தாமா தமுதல் , ஆறுவருஷத்துக்குள் 
பிறந்த குழந்தைக்குத் சகோதரன் , பின்னோதரன் , தாய் 
தகப்பன் இவர்களுக்குத் தீட்டுப் பத்துநாளாகும் . சபி 
ண்டஞா திகளுக்குத் தீட்டு மூன்றுநாளாகும் . 

இருபத்துநான்கு மாதத்துக்கு முன் , குழந்தை 
யிறந்தால் , பூமியிலே புதைக்க வேண்டும் . அந்த குழந் 
தைக்குத் தகனமுமில்லை ; சஞ்சயன முமில்லை ; தர்ப்ப 
ணமுமில்லை ; மேற்குறித்த இருபத்துநான்கு மாதத்தி 


214 


வீசுவ பிரம புராணம் . 


ற்கு மேற்பட்டிருந்தால் , தகனஞ்செய்தல் விதியென்று 
தருமசாஸ்திரங்களிற் சொல்லும் 

ஏழுவருஷ முதற்கொண்டு , எத்தனை வருஷமானா 
லும் , உபநயனமாகியிறந்தாலும் , உபநயனமாகா திறந் 
தாலும் , சகோதரன் , பின்னோதரன் , தாய் , தகப்பன 
முதலிய சபிண்டஞாதிகளுக்குத் 

சீட்டைச் சொல்லு 
மிடத்தில் பத்து நாளாகும் . கிரமப்படி அதிக்கிராந்த 
மான தீட்டு முண்டாதம் . உபநயன சமஸ்காரமில்லாம 
லிறந்தவனுக்குத் தாய் , தகப்கன் , தமயன் , பினனோக 
ரன் என்று சொல்லப்பட்ட இவர்களுக்கே யல்லாமல் , 
சபிண்ட ஞாதிகளுக்குச் சொல்லுமிடத்தில் அதிக்கியா 
ந்த சௌ மேயில்லை 

பிறந்தகுழந்தை பெண்ணாகில், பதினொன்றா நா 
ள் முதல் இருபத்து நான்கு மாதத்திற்குள் இறக சால் 
தகப்பனது மூன்று தலைமுறை வரையிலுள்ள ஞாகிக 
ளுக்த ஸ்நான மாத்திரமுண்டென்று ஸமிருதிகளுணா 
ந்த வல்லோர்கள் சொல்லுவார்கள். 

இருபத்தைந்தாமாதமுதல் ஆறாம்வருஷ முடிவுவ 
ரையில் பெண்குழந்தை பிறந்தால் தகப்பனை சசேர்ந்த 
சபிண்டதாயாதிகளுக்கு ஒருநாள் தீட்டென் - சொல் 
லுவார்கள் 

ஏழுவருஷ முதற்கொண்டு கன்னிகாதான காலத 
சிக்குளிறந்தால் , சபிண்டஞா திகளுக்கு விதிக்கப்பட்ட 
தீட்டு மூன்று நாளாகும் தாய் , தகப்பன் , சகோதரன் , 
பின்னோதான் இவர்களுக்குத் தீட்டு பத்து நாள் கு 
மென்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் . 

தன்னாசிரியன் இறந்தால் , மாணாக்கனுக்குத்தீட்டு 
மூன்று நாளும் அவ்வாசிரியன் புத்திரனிறந்தாலும் , 
அவ்வாசிரியன் மனைவி யிறந்தாலும் , தீட்டு ஒருநாளா 


ற 


சூதக சௌச முரைத்த வத்தியாயம் . 215 
குமரன்று ஸ்மிரு திகளெல்லாங் கற்றுணர்ந்த வல்ல 
வர்கள் சொல்லுவார்கள் . 

விவாகஞ் செய்து கொண்ட கிரகஸ்தனாகிய ஒரு 
வனுக்கு காயுடன் பிறந்த அம்மான் , அம்மான் மனைவி , 
காயைப்பெற்றபாட்டி ,பாட்டன் பெண்ணைக்கொடுத்த 
மாமனார் , மாமியார் , தாயுடன் பிறந்தசிறிய தாய் பெரிய 
தாய் தகப்பனுடன் பிறந்த அத்தை , தன்னுடன் பிற 
ந்த தங்கை, தமக்கை உபநயனஞ் செய்து கொண்ட 
சசோதரி புத்கிரனாகிய மருமான் , புத்திரியின் புததிர 
னாகிய பேரன் , தன்புச்கிரி , தான் முதல் ஏழு தலைமு 
றைக்கு முற்பட்ட ஞா தியாயுள்ளவர் உபநயனமாகிய 
சமானோதகன் என் ) சொல்லப்படுகி இவர்கள் 
இறப்பிலும், சமானோதகன தி பிறப்பிலும் , மூன்று 
காள் சீட்டுண்டென்று சொல்லப்படும் . தன் மனைவி 
சதியில்லாமலிருந்தால் , தன் மாமனார் , மாமியாரிவர் 
களிறப்பில் , ஒரு நாள் தீட்டுண்டாகும் . 

சகோ தரி புத்திரனாகிய மூன்று வருடத்துக்குட் 
பட்ட மருமான் , புத்திரியின் , புத்திரனாகிய மூன்று 
வயதுக்குட்பட்ட பேரன் இவர்களிறப்பிலும் , மூன்று 
வயதுக்குமேல் உபநயனமில்லாத சமானோதகனிறப்பி 
லும் ஸ்நானத்துடன் தீட்டு நீங்கும் . மூன்று வயது 
குமேல் உபநயனமில்லாத பேரன் , மருமான் , இறக் 
கில் ஒன்றறை நாள் வரையில் தீட்டுண்டென்று தரும 
சாஸ்திரங்கள் சொல்லும் . அம்மான் புத்திரன் , அம் 
டான் புத்திரி , மாதுர்சோதரியின் புத்திரன் , மாதுர் 
சோதரியின் புத்திரி , அத்தையின் புத்திரன் , 

புத்திரன் , அத்தை 
யின் புத்திரி , சகோதரியின் புத்திரி , விவாகமாகி 
பிருக்கிற சகோதரன் புத்திரி , தாயின் சக்களத்தி புத் 
திரி , விவர்களிறப்பில் ஒன்றறை நாள் வரையில் தீட் 
டுண்டாகும் . 


216 


விசுவ பிரம புராணம் . 


று நாள் 


விவாகஞ் செய்துகொண்ட ஒரு பெண்ணுக்குத் 
தாய் , தகப்பன் , சகோதரன் , சகோதரி , மருமான் புத் 
திரி , தௌத்திரன் , இவர்களிறப்பில் மூன்று 
தீட்டுண்டாகும் . மாதா மகன் , மாதாவாகி , அம்மான் , 
அம்மான் புத்திரன் , அம்மான் பத்திரி , சகோதரன் 
புத்திரி , சகோதரியின் புத்திரி , பௌத்திரி , தௌத்திரி , 
மாதுர் சோதரி , அவள் புத்திரன் , புத்திரி , பிதுர்சோ 
தரி , அவள் புத்திரன் , புத்திரி , பீதாமகன் , பிதாமகி ,, 
பிதாவின் சகோதரன் , அவனுடைய புத்திரன் , புத்திரி , 
இவர்களிறப்பில் ஒன்றறைநாள்வரையில் தீட்டுண்டா 
கும் . 

மேற்சொல்லப்பட்டவர்களில் , புருஷன் விதிப் 
படி உபநயனமாகியும் , விவாகமாகியும் , இருந்தால் ஒன் 
றறை நாள் தீட்டுண்டாகுமென்றும் , அப்படி யில்லா 
விட்டால் ஸ்நானஞ் செய்கிறவரையில் தீட்டுண்டென் 
றும் , தருமசாஸ்திரங்களை ஆராய்ந்தரிந்த பெரியோர் 
கள் சொல்லுவார்கள் . 

சக்களத்தியின் புத்திரி மாணத்தில் , சக்களத்திக்கு 
ஒருநாள் தீட்டுண்டாகும் . சக்சனத்தி மரணத்தில் சக் 
களத்தி புத்திரிக்கு ஒரு நாள் தீட்டுண்டாகும் . 

பத்து நாள் மரணத்திட்டை ., பத்து நாளைக்கு மேல் 
மூன்று மாதத்திற்குள் கேட்டால் மூன்று நாள் தீட்டுண் 
டாகும் . ஆறு மாதத்திற்குள் கேட்டால் ஒன்றமை 
நாள் தீட்டுண்டாகும் . பன்னிரண்டு மாதத்திற்குள் 
கேட்டால் ஒருநாள் தீட்டுண்டாகும் . அதற்குமேற் 
கேட்டால் ஸ்நானஞ்செய்கிறவரையில் தீட்டாகும் . 

இந்தப்பிரகாரம் , மூன்று நாள் நீட்டை பத்து கா 
ளைக்குள் கேட்டால் , ஒருநாள் தீட்டாகும் . அதற்குமே 
ற்கேட்டால் , ஸ்நானஞ் செய்கிறவரையில் தீட்டாகும் . 


சூதகா சௌச முரைத்த வத்தியாயம் . 


217 


ஒன்றரைநாள் தீட்டைப் பத்து நாளைக்குள்ளே பகலி 
ற்கேட்டால் , அந்தப்பகல் வரையிலுந் தீட்டாகும் . இர 
விற்கேட்டால் , சூரியோதயமாகுங் காலம் வரையிலுந் 
தீட்டாகும் . அதற்குமேற் கேட்டால் ஸ்நானஞ் செய் 
கிறவரையில் தீட்டாதம் . 

பத்துநாளிறப்புத் தீட்டின் மத்தியில் மற்றொரு 
பத்து நாளிறப்புத் தீட்டுவந்தால் , முந்தியபத்துநாள் 
தட்டுடனே பிந்திய தீட்டும் நிவர்த்தியாகும். மாணத் 
தீட்டின் மத்தியில் ஜனனச தீட்டு வந்தால் , முந்திய 
மாணத்தீட்டுடனே பிந்திய உனனத் தீட்டும் நிவிர்த்தி 
யாகும் . ஜனனத்தீட்டின் மத்தியில் மரணத்தீட்டு வந் 
தால் , முந்திய ஜனனத்தீட்டு பித்திய மரணத்தீட்டுட 
னே நிவிர்த்தியாகும் . 

பெற்றதாயிறந்த பத்து நாளைக்குள் , தகப்பநிறந் 
தால் , பிந்தியிறந்த தகப்பனுக்குரிய பத்து நாள் தீட்டு 
டனே , முந்தியிறந்த தாய் தீட்டும் நிவிர்த்தியாகும் . 
தகப்பநிறந்தபத்தி நாள் மத்தியில், தாயிறந்தால் , தசப் 
பனுக்குரிய பத்து நாள் தீட்டிற்குமேல் , தாய்க்கு ஒன் 
நரைநாள் தீட்டுண்டாகும். 
அனாகிதாக்கினியான 

ஒருவனுக்கு , மாண நாள் 
முதலாகக்கொண்டும் 

விளங்காநின்ற ஆகிதாக்கினி 
யான ஒருவனுக்கு , சமஸ்காரநாள் முதலாகக்கொண் 
இம் , தீட்டு நாட்களை முறையாகக் கொள்ளல் வேண்டுமே 
ன்று வேதங்களின் பொருள்களையுணர்ந்த பெரியோர் 
கள் சொல்லுவார்கள் . 

அனாகி தாக்கினி , ஆகி தாக்கினியென்று சொல்ல 
ப்பட்ட இருவருக்கும் முன்பு விதிதவராகச் செய்த 
கிர்த்தியங்களை யொழித்து , பத்து நாளைக்குள் விதிப் 
படி செய்த கிர்த்தியங்களைப் பத்துநாளைக்கு மேல்கேட் 

* 28 


* 


218 

விசுவபிரம புராணம் . 
ட ஞாதிகள் , மறுபடியும் இதற்காக முறையாகத் தீட் 
டைக்கொள்ளுதல் விதியன்று, நீரில் ஸ்நானஞ் செய் 
தலே விதியாகும் . 

விதிப்படி சமஸ்காரமடையாத ஆகிதாக்கினிவிஷ 
யத்தில் , அந்தப் பத்து நாளைக்குள் , விதிப்படி சமஸ்கா 
ரம் நடந்தால் , இன்பத்தையுடைய புத்திரர், சபிண்ட 
ஞாதிகள் இவர்களுக்குப் பத்துநாளோடு தீட்டு நிவிர்த் 
தியாகும் . முன்பு செய்யத்தக்க கிர்த்தியாரம்பமுதற் 
சொல்லப்பட்ட பத்து நாளில்லை . 


பத்து நாளைக்குள் விதிப்படி கிர்த்தியஞ்செய்யா 
விட்டால் , அதன்பின்பு அந்த விதிப்படி கிர்த்தியங்க 
ளைத் தொடங்குவது முதல் பத்துநாள்வரையில் , மேற் 
சொன்னவர்களுக்குத்தீட்டுண்டாகும். அந்தப்பத்து நா 
ளிரவில் நாலாவது யாமத்தில் , மற்றொரு பத்து நாள் 
தீட்டுவந்தால் , மறுபடியும் மூன்று நாள்வரையில் , மேற் 
சொன்ன புத்திரர் , சபிண்ட ஞாதிகள் , இவர்களுக்குத் 
தீட்டுண்டாகும் . 

முதலில் ஒருவன் ஒரு தீட்டை , அடைந்திருக் 
கையில் , மறுபடியும் அவனுக்கு அதைப்பார்க்கிலும்மற் 
றொரு தீட்டு வந்தால் , முன் வந்திருக்கிற தீட்டானது 
பின் வந்திருக்கிற தீட்டோடு நிவிர்த்தியாகும். பிறப் 
புத்தீட்டு நடுவில் , தனக்குப் புத்திரன் , புத்திரி பிறந் 
தால் , முன்வந்திருக்கிற தீட்டானது , தனக்குரிய தீப் 
டோடு நிவிர்த்தியாகும் . 

தாய் , தகப்பனிறந்தபத்து நாளைக்குள் , சஞ்சயனம் 
செய்தபின்பு கேட்டபுத்திரர்களுக்கும் , ஒருவருஷம் 
வரையிலுங் கேட்ட புத்திரர்களுக்கும் , அதற்குமேற் 
கேட்ட ஜேஷ்ட புத்திரனுக்கும் , பத்துநாள் தீட்டுண் 
டாகும் . மற்றுமுள்ள சபிண்டர்களுக்கு மூன்றுநாள் 


M 


சூதகா சௌச முரைத்த வத்தியாயம் . 219 
வரையில் சீட்டுண்டாகும் . இந்த சஞ்சயனகிர்த்தியஞ் 
செய்யா திருந்தால் எல்லாருக்கும்பத்துநாள் தீட்டாகும் . 

தன் தாயின் சக்களத்தியாகிய தாய் , விதிப்படி கிர் 
த்தியங்களைச் செய்யப்பட்டிறந்த செய்தியைப் பத்து 
நாளைக்குமேல் ஒரு வருஷம் வரையிலும் கேட்டால் 
பத்து நாள் தீட்டாகும் . அதற்குமேல் மூன்று நாள் வரை 
யில் கீட்டாகும். கிர்த்தியங்கள் செய்யாதிருந்தால் , கிர் 
தியஞ் செய்யத்தொடங்குநாள் முதல் பத்து நாள் வரை 
யில் தீட்டுண்டாகும் . 

சகோ சரனிறந்ததைப் பத்து நாளைக்குமேல் ஆறு 
சொல்லப்படும் ஒரு வருஷம்வரையில் கேட்டால் ஒன் 
றரை நாள் தீட்டுண்டாகும் . அதற்குமேற் கேட்டால் 
ஸ்நானஞ்செய்கிறவரையில் தீட்டாகும் கிர்த்தியங்கள் 
செய்யாதிருந்தால் ஆறு மாதத்திற்குள் கேட்டால் பத் 
நாள் வரையிலும் , ஒரு வருஷத்திற்குள் கேட்டால் 
மூன்று நாள்வரையிலும் , அதற்குமேல் கேட்டால் ஒரு 
நாள் வரையிலும் , கிர்த்தியஞ் செய்யத் தொடங்குதல் 
முதல் தீட்டாகும் . 

சக்களத்தியுஞ் சக்களத்தியுமாகிய ஒருவருக்கொ 
ருவரும் , கணவனுமனை வியுமாகிய ஒருவருக்கொருவ 
ரும் மரணத்தைப் பத்து நாளைக்குள் கேட்டால் பத்து 
நாள் தீட்டும் , அதற்குமேல் ஒருவருஷம் வரையிற் 
கேட்டால் மூன்று நாள் தீட்டுமுண்டாகும் . முன்பு சொ 
ல்லிய மரணத்தைக்குறித்துக்கிர்த்தியஞ் செய்யாதிரு 
ந்தால் , கிர்த்தியஞ் செய்யத்தொடங்கிய காலமுதல் 
பத்து நாள் வரையில் தீட்டுண்டென்று சொல்லப்படும் . 

ஒருவனுக்குண்டாகிய மரணத்தீட்டு மத்தியில் , 
தாய் , தகப்பனிறந்தாலும் , தனக்குப்புத்திரி , புத்திரன் 


220 


விசுவபிரம புராணம் . 


பிறந்தாலும் , முன்னுண்டாகிய சீட்டோடு நிவிர்த்தி 
யாகாது . அதற்குப்பின் தனக்த விதித்த நாளுடன் நிவி 
ர்த்தியாகும் . மூன்று நாள் தீட்டுள்ள ஞாதிகளுக்கும், 
மேற் சொல்லியபடியே யாகமென்று பெரியோர்கள் 
சொல்லுவார்கள் 


சொல்லுகின்ற முதலிற் பொருக்கிய தீட்டு மச்கி 
யில் , கணவனிறந்தால் அவன் மனைவிக்கும் , மனைவியி 
றந்தால் அவள்கணவனுக்கும் உண்டாகிய தீட்டான 
து , முதற்பொருந்திய தீட்டோடு 

ந்திய தீட்டோடு நிவிர்த்தியாகாமல் , 
தத்தமக்கு விதித்தநாளில் , நிவிர்த்தியா தமென்று பெ 
ரியோர்கள் சொல்லுவார்கள். 


ஒருவன் தன்னைப்பெற்ற தாய்தகப்பநல்லாத , மற் 
றையோர் விஷயத்தில் கிர்த்தியஞ்செய்து , அதன்பின் 
பும் , அப்படிப்பட்ட கர்த்கியம் ஞாதிகளுக்குச் செய் 
தால் , முன் தீட்டோடு இந்தத் தீட்டும் நிவிர்த்தியாகும் . 


சந்திராயண முதலாகச் 

சொல்லப்பட்ட விரதங் 
கள் , அக்கினிவளர்க்கின்ற யாகங்கள் , இவைகளைச் செ 
ய்து கொண்டிருக்கு மத்தியில் , மரணச் சீட்டு வந்தால் 
உடனே ஜலத்தில் ஸ்நானஞ்செய்து , அந்த விரதமுத 
லியவைகளை முடித்து , அதன் பின்பு , பத்து நாள் தீட் 
டில் , முன் சென்ற நாட்களை நீக்கி பாக்கி யிருக்கு நாள் 
வரையில் , தீட்டுக்காத்தல் வேதவிதியாகும் , 


விரதாதிகள் மத்தியில் , வந்து பொருந்துகின்ற 
மரணத்தீட்டானது , அந்த விரத முடிவுக்குட் படுமா 
கில் , அந்த விரதமுடித்த பின்பு , அதிக்கிராந்தமாகிய 

ஒருநாளாகும் . காக்கப்படுகின்ற தீட்டுக்காக அதி 
க்கிராந்தமாகிய தீட்டில்லை. தெரிந்து கொள்ளு மிடத் 
தில் ஸ்நான மாத்திரமாகும் . 


தீட்டு 


சூதக சௌசமுரைத்த வத்தியாயம் 


221 


கெபுத்திரனாகிய ஒருவன் யாகஞ் செய்துகொ 
ண்டிருக்கு மத்தியில் , அவன் தாய் தகப்ப னிறந்தால் , 
உடனே யாகத்திற்குறிய பொருள்களை யாகசாலையிற் 
நானே வைத்து , 

வைத்து , வெளியே வந்து ஸ்நான 
தகனசமஸ்காரஞ் செய்து , அதன் பின்பு யாகத்திற்செய் 
யவேண்டியவைகளை யெல்லாஞ் செய்து முடித்து , அத 
ன் பின்பு உதகதானாதிகளை செய்வது வேதவிதியா 


ஞ்செய்து , 


கும் . 


சிரார்ச்சத்தில் பிதுர்வருணஞ்செய்த பின்பு பிற 
ப்புக் தீட்டுவந்தால் , ஜலத்தில் ஸ்டானஞ்செய்து மேற் 
சொல்லிய சிரார்த்தஞ் செய்யலாம் . அந்தச் சிரார்த்தத் 
திற்குத் தீட்டில் லாதவர்கள் பரிமாரவேண்டும் . இப்ப 
டிச்செய்வது தருமசாஸ்திர விதியாகும் . 


விவாகம் , திருவிழா, இவைகளில் நாந்தி செய்வ 
தில் பிதர்வருணஞ் செய்வதற்கு முன் கேட்டால் , அந் 
தக் கிரியைகளைக் கிரமமாகச் செய்யலாகா தென்று 
பலபலவாகிய தருமசாஸ்திரங்கள் சொல்லும் . 


தத்தபுத்திரனாகிய ஒருவன் , ஜனக காய் தகப்பன் 
மரணத்தில் , மூன்று நாள் வரையில் திட்டுக்கொள்ளல் 
வேண்டும் . மேற்சொல்லிய இருவர் மாணத்தை, மூன் 
றுநாளைக்குமேற் கேட்கில் , வேதவிதிப்படி அதிக்கி 
ராந்தமாகிய தீட்டுண்டாகும் . இந்தப் பிரகாரமே அந்த 
தத்தபுத்திரன் மரணத்தில் ஜனக தாய் தகப்பனுக் 
தீட்டுண்டென்று மேலோர்கள் சொல்லுவார்கள் . 


விவாகஞ் செய்து கொண்ட மனை வியின் தாய் 
வழி வருக்கத்தில் உண்டாகிய தீட்டுகள் கணவனுக்கி 
ல்லை . கணவனுடைய அம்மான் , பிதாமகன் , சகோ 
தரி புத்திரி, தாய்சோதரி , தகப்பன் சோதரி , சகோ 


222 


விசுவ பிரம புராணம் . 


தரி முதலானவர்களா லுண்டாகுந் தீட்டுகள் மனைவிக் 
குண்டென்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் . 

தீட்டையுடையவர்க ளன்னத்தைத் தீட்டென்று 
தெரிந்து புசித்தோர்கள் தீட்டின் முடிவுநாள் வரை 
யில் அந்தத் தீட்டை யடைவார்கள் . தெரியாமற்புசித்த 
வர்கள் , புசித்தவண்ணஞ் சீரணமாகும் வரையில் தீட் 
டையடைவார்கள் . ஆபத்து காலத்திற் புசித்தவர்களு 
க்கு ஒருகாள் வரையில் தீட்டுண்டாகும். தீட்டினாட் 
களைக் குறைத்தலும் வளர்த்தலும் தீதென்று வேதங் 
கள் சொல்லும் . 

சங்கர ஜாதியார்களாலே பிறந்தவர்களுக்கும் , கர்ப் 
பத்தை யழித்தவர்களுக்தம் , கழுத்திற் சுருக்கிட்டுக் 
கொண்டி றந்தவர்களுக்கும் , விஷத்தைப் புசித்திறந்த 
வர்களுக்கும் , அங்கங்களையுடைய வேதவிரோதமாகச் 
சந்நியாசத் தன்மையடைந்த பெண்களுக்கும் , தர்ப்ப 
ணஞ் செய்யவேண்டியதில்லை யென்று வேதங்கள் 
சொல்லும் . 

புலியினாலும் , பாம்பினாலும் ,விஷத்தினாலும் , இடி 
யினாலும் , மின்னலினாலும் , ஆயுதங்களினாலும் , ஜலத் 
தினாலும் , அக்கினியினாலும் , இறந்தால் , ஒருவருஷத் 
திற்கு மேலாவது, ஆறு மாதத்திற்கு மேலாவது , கிர்த் 
தியங்களைச் செய்து தீட்டை முடித்தல் விதியென்று 
தரும சாஸ்திரங்களிற் சொல்லப்படும் . 

ஒவ்வொருவருக்கும் பொருந்திய தீட்டு நிவிர்த்தி 
யாகுந்தினத்தில் , சூரியோதயமாகி ஆறு நாழிகைக்கு 
மேலுண்டாகிய சங்கவகாலத்தில் , ஸ்நானஞ்செய்து , 
பிராமணர்கள் , நல்லஜலத்தையும் , க்ஷத்திரியர்கள் , வா 
கனத்தையும் , வைசியர்கள் குறடாவையும் , சூத்திரர் 
கள் தடியையுந் தொடல் வேண்டியது . 


. 


. 


வானப்பிரஸ்த விதியுரைத்த வத்தியாயம் . 223 


இதுவரையில் பிரம , க்ஷத்திரிய , வைசிய , சூத்தி 
ரர்களென்று சொல்லப்பட்ட நான்கு வருணத்தினர்க 
ளுக்கும் , பிறப்பிறப்பின் தீட்டுகளைச் சொன்னோம் 
இனி வானப்பிரஸ்த ஆச்சிரமவிதிகளைச் சொல்லுவோ 
மென்று காளத்தி மகாமுனிவர் கூறுகின்றார் . 
சூதகா செளமுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


நாற்பத்து மூன்றவது 


வானப்பிரஸ் தவிதி யுரைத்த 

வத்தியாயம் . 


ooooo 


கேளும் சுவிரதமகாராஜனே ! கிரகஸ்தாச்சிரம 
த்தி லிருப்பவன் , தருமசாஸ்திரங்களிற் சொல்லிய 
விதி தவராமல் , தருமங்களை யெல்லாஞ் செய்து , விர 
தங்களை யெல்லாமனுஷ்டித்து , தீயனவற்றை யெல் 
லாம் ஒழித்து பரிசுத்தமுடையவனாசப் பஞ்சேந்திரி 
யங்களையுமடக்கிக்கொண்டு தபோவனத்திற் செல்லத் 
தக்க் வானப்பிரஸ்த ஆச்சிரமத்தை யடைதல்வேண்டும் . 

ஐம்பது வயதுக்குமேல் , சரீரத்தில் கரையை 
யும் , திரையையும் , கிழத்தன்மையையு மடைந்து , தன் 
புத்திரனானவன் புத்திரர்களை பெற்றபின்பு பலவா 
கிய போகங்களை யெல்லாமொழித்து , தன் மனைவி 
யை தன் புத்திரனிடத்தில் ஒப்புவித்தாவது கூட 
வர இஷ்டமிருந்தால் இட்டுக்கொண்டாவது உத்தராய 
ணமாதமும் , பூருவபக்ஷமும், சுபர்கள் வாரமும் , நல்லநக்ஷ 
த்திரமும் பொருந்திய லக்கினத்தில், சுருக்கு , சுருவ , 


224 விசுவ பிரம புராணம் 
முதலாகப்பொருத்திய அக்கினி ஹோத்திரத்தையும் , 
ஓமபாத்திரங்களையு மெடுத்துக்கொண்டு ஊரிலிருந்து 
வனத்தில் பிரவேசிக்கவேண்டும் . 

மயிர் , ஜடை , தாடி , மீசை , நகம் இவைகளை வள 
ர்க்க வேண்டும் மரஉரியையாவது , மான்றோலையாவ 
து , தருப்பை முதலியவற்றையாவது தரிக்கவேண்டும் 
சருகுகள் , இலைகள் , காய்கள் , கிழங்குகள் , பழங்கள் 
இவைகளைச் சாப்பிடவேண்டும். வெய்யில் , பனி , தளி 
ர் , காற்று , மழை , உஷ்ணம் இவைகளைப் பொறுக்க 
வேண்டும் . பலவாகிய ஆண்மாக்களிடத்திலும் , ஜீவ 
காருண்ய மிருக்கவேண்டும் . தனக்கியன்ற வரையில் , 
பலி , பிக்ஷை இவைகளை கொடுக்கலேன்டும் 
கள் , காய்கள் , பழங்கள் , ஜலமுதலியவைகளாலே சுத்த 
தரமாகத் தன்னிடத்தில் வந்தவர்களை உபசரிக்கயே 


கழங்கு 


ண்டும் . 


வேதங்களை அத்தியயனஞ் செய்யவேண்டும் . சத் 
தஸ்பரிசரூபசகந்த மென்னும் ஐந்து புலன்களையும் , 
ஐந்து பொறிகளின் வழிச் சொல்லா தடக்கவேண்டும் . 
கோபத்தையும் , மோகத்தையும் , மாசசததையும் , ஒழி 
க்கவேண்டும் . உபனிடத்தின் மெய்ப்பொருள்களை 
யுணரவேண்டும். சற்குரு உபதேசித்த முறைப்படி நட 
க்கவேண்டும் . 


வேனிற்காலத்தில் , பஞ்சாக்கினி மத்தியிலிருந்து 
கொண்டும் , கார் காலத்தில் வேறு வெளியிடத்திலிரு 
ந்து கொண்டும் பனிக்காலத்தில் குளிர்ச்சியை தரத் 
தக்க யீரவுடையைத் தரித்துக்கொண்டும் தவத்தைச் 
செய்யவேண்டும் . 


திரிகாலங்களிலும் ஸ்நானஞ் செய்யவேண்டும் . 
முனிவர்களுக்கும் , தேவர்களுக்கும் , பிதுர்களுக்கும் , 


வானப்பிரஸ்தவிதி யுரைத்த வத்தியாயம் . 225 


தர்ப்பணஞ்செய்யவேண்டும் . அன்னம் , பசியகாய்கள் , 
கனிகள் , கிழக்குகள் இவைகளினாலேயே தியாகப்பஞ்ச 
மஹா வெக்கியஞ் செய்யவேண்டும் . 

எப்போதும் , அக்கினிஹோத்திரம் , தரிசம் , பௌ 
ர்ன மாசம் முதன்மையாகிய இவைகளை விடாமல் , 
தன் சக்திக்கு தக்கபடி முயற்சியுடனே செய்யவே 
ண்டும் . கிருச்சிரம் , சாந்திராயணம் , பிராஜபத்தியம் 
இவைகளை மாதந்தோருஞ் செய்யவேண்டும் . 

கூத்திரயாகம் , சாதுர்மாசியம் , ஆக்கிரயணம் 
உத்தராயணம் , தக்ஷிணாயனம் என்று சொல்லப்படுகி 
ன்ற இவைகளை , உதிர்ந்த நெற்களைப் பொறுக்கிச்சே 
ர்த்து அதனாலே வேதவிதிப்படி செய்ய வேண்டும் . 

சரத்ருது வென்றும் , வசந்தருது வென்றும் சொல் 
லப்பட்டகாலங்களில் , காட்டிலுண்டான தாயும் , கார் 
நெல் , சம்பா நெல்லென்று சொல்லுகின்ற தானியங் 
களைத் தானாகவே பொறுக்கிக் கொண்டு வந்து குத்தி , 
அந்த அரிசியினாலே , காக்கப்படுகின்ற * சரு வென்ப 
தையும் - புரோடாச மென்பதையுஞ்செய்ய வேண்டும் . 

மேற்சொல்லிய புரோடாசம் , சரு இவைகளால் 
தேவர்களுக்கு ஓமஞ்செய்து மிகுதியைப் புசிக்கவே 
ண்டும் . தனக்கு உப்பு வேண்டு மானால் உவர் மண்ணா 
லே தானாகவே காய்ச்சிக் கொள்ள வேண்டும் . 


* சரு என்பது வருத்த அரிசியினாலே உப்பில் 
லாமற் சமைத்த வன்னம் . 


| புரோடாசம் என்பது - ஓமத்திற்காக மாவினால் 
உப்பில்லாமல் தட்டிச் சுடப்பட்ட அடை . 


29 


226 


விசுவ பிரம புராணம் 


வது , 


தானியங்களைப் பாகஞ்செய்து விளங்காநின்றகட 
வளுக்கு நைவேத்தியஞ்செய்து பதினாறுகவளவன்னம் 
புசித்தல் முறைமையாகும் 

தானம்வாங்குதல் , இரண்டாந்தரம் அன்னம் புசி 
த்தல் , ஈயினாற் கட்டப்பட்ட தேன் , பூமியிலும், மரங் 
களிலும் உண்டாகியகாளான் , கள் , அழிஞ்சிற்பழம் , 
கஞ்சா, மாமிசம் இவைகாை யுண்ணு தல் , மாதர்களுட 
னே புணர்ச்சி செய்தல் இவைகளெல்லாம் தீதாகும் 

தனக்குபயோகமான ஆகாரத்துக்கு வேண்டும் 
பொருள்களை தினந்தோறுமாவது , ஒரு மாதத்திற்கா 

ஆறு மாதத்திற்காவது , ஒரு வருஷத்கிற்காவது 
சம்பாதித்துக் கொள்ளல் வேண்டும் . 

ஜலங்களிலும் , நிலங்களிலு முண்டாகிய புஷ்பங் 
கள் , கிழங்குகள் , காய்கள், இலைகள் , கனிகள் , மரங்க 
ளி லுண்டான மதுரம் 

டான மதுரமாகிய தேன் , இவைகளெல்லாம் 
புசிப்பதற் குபயோகமாகும் காய் கனி முதலியவற் 
றை அக்கினியிற் பாகஞ்செய்தாவது வேறு எவ்விதத் 
தினாலாவது புசிக்கலாம் . 

சொல்லப்பட்ட கிழங்குகள் , பசியகாய்கள் முத 
லானவைகள் அகப்படாவிட்டால் , வானப்பிரஸ் தாச்சி 
ரம பிராமணரிடத்திலும் , வனவாசஞ் செய்கின்ற கிர 
கஸ்தாச்சிரமத்தோ ரிடத்திலும் , தவத்திற்கு இடை யூ 
றுநேரிடாமல் பாயசஞ்செய்து கொள்ளலாமென் 
பெரியோர்கள் சொல்லுவார்கள்.அவர்களுமில்லாதிருந் 
தால் கிராமங்களிற் சென்று இரண்டுகையிலாவது , மரப் 
பாத்திரத்திலாவது , தொன்னையிலாவது , எட்டுக்கவள 
வன்னம் வாங்கிப் பொசிக்கவேண்டும் . 

உயிற்கொலை செய்யாமை , உண்மை பேசுதல் , 
பிரர்கள் பொருள்களை அபகரிக்க நிலையாமை , அன் 


வானப்பிரஸ்த விதியுரைத்த வத்தியாயம் . 227 


ளு 


னிய மாதர் போகங்களைக் கனவிலும் விரும்பாமை பல 
வாகிய உயிர்களையுந் தன்னுயிர்போ லெண்ணுதல் , புத் 
திரமித்திர களத்திராதிகளிடத்தும் பகைவரிடத்துஞ் 
சமபாவனை வைத்தல் , பகைவர் முதலானவர்களாலே 
தனக்கு நேரிடுகிற துன்பங்களைச் சகித்தல் , பாசபந்த 
நீங்ததலே மோக்ஷத்திற்கேதுவென்றெண்ணல், அமிர் 
த்துக்குச் சமானமாயிருந்தாலும் அளவரிந்துண்ணல் 
சரீரத்தை சுத்திசெய்தலென்னும் இப்பத்துமாகிய இய 
ம நெறிவழுவாது நின்றும் , பிறவித் துன்பமற முத்தி 
யுண்மை யெதுவென்று சுத்தமனத்தனாயுணர்தல் , 
ற்ற பொருள்களைக் கொண்டு மகிழ்தல் , வேதங்களிற் 
கூறிய கருமங்களை விடா தனுஷ்டித்தல் , தருமவழியிற் 
றேடிய பொருள்களை நல்லொழுக்க முள்ளவர்க க் 
கன்போடு கொடுத்தல் , தேவாராதனை செய்தல் , வேதா 
ந்த சிரவணம் செய்தல், வைதிகனெறிக்கும் இலௌகிக் 
நெறிக்கும் வினோதமான கருமங்களில் நாணமடை 
தல் , வைதிக கருமங்களிற் சிரத்தை யுண்டாதல் , சற் 
குரு வுபதேசப்படி யன்போடு செபித்தல் , சாந்திராய 
ணங்கிருச்சிர , முதலிய , விரதங்களை வழுவாதனுஷ்டித் 
தல் என்று சொல்லப்பட்ட இப்பத்துமாகிய நியமநெ 
றி வழுவாது நின்றும் , இரண்டு துடைக்கும் முழங்காலு 
க்கு நடுவே இரண்டுள்ளங்காலையுஞ் சேர்த்திருத்தலா 
கிய ஸ்வஸ்திநாசனமும் , சகனப்பக்கத்தி லிருகாற்பா 
ட்டையு மாறவைத் திருத்தலாகிய கோமுகாசனமும் , 
இரண்டு துடைமேலு மிரண்டுள்ளங்காலையு மாறித் 
தோன் றவைத்து அவ்விருகாற் பெருவிரல்களைக் கை 
களால் மாறிப் பிடித்திருத்தலாகிய பத்மாசனமும் , 
வலதுடைமே லிடக்காற் பாட்டைச் சேர்த்திருத்த 
லாகிய வீராசனமும் , இரண்டுகாற் பரட்டையு மிரண்டு 
அண்டத்தின் கீழ் மாறிவைத்து , இரண்டு முழங்காலின் 
மேல் விரல்களை விரித் திரண்டு கைகளையும் வைத்து 


228 


விசுவபிரம புராணம் . 


நாசியைப் பார்த்திருத்தலாகிய சிங்காசனமும் , இருகா 
ற் பாட்டையும் அண்டங்களின் கீழ்வைத்து இருது 
டையிலு மிருகையூன்றி இருத்தலாகிய பத்திராசன 
மும், இடக்காற் பாட்டை அண்டத்தின் கீழ்வைத்து 
அதன்கீழ் வலக்கால்பாட்டை ஒட்டவைத் திருத்தலா 
கிய முத்தாசனமும் , முழங்கை யிரண்டும் நாபிப்புறத் 
திலழுந்த நிலத்திற் கையூன்றி அடிமுதற் சிரம்வரை 
யில் நிலத்திலுறது மேலெழும்பி யிருத்தலாகிய மயூ 
ராசனமும் , எவ்விதத்திற் சுகமுந் தைரியமு முண்டா 
குமோ அவ்விதமாக இருப்பதாகிய மேலான சுகாசன 
மும் ஆகிய இவ்வொன்பதாசன த்தையும் , வான் முறை 
யாகத்தெரிந்து செய்தும் , இடைகலையினாலே பிரா 
ணவாயுவை ஆக்ருஷணஞ்செய்து பதினாறு மாத்திரை 
வரையில் நிறைத்து , அகாரத்தியானஞ்செய்து , அந்தப் 
பிராணவாயுவை முறையாக , அறுபத்துநான்கு மாத்தி 
ரைவரையில் சமப்படுத்தி , யடக்கி சுதந்தரமாகப் பல 
நலங்களையு மடையும் பொருட்டு , உகாரத்தியானம் செ 
ய்து அதன் பின்பு அந்தப் பிராணவாயுவை , பிங்கலை 
நாடி வழியாகவே முப்பத்திரண்டு மாத்திரைவசையில் 
விடுத்து, மகாரத்தியானஞ்செய்தல் முதலாகச்சற்குரு 
வாலுபதேசிக்கப்பட்ட பிராணாயாம் முறைமைகளை 
யெல்லாஞ்செய்தும் , பஞ்சேந்திரியங்களை பேரறிவி 
னாலே அடக்கிவசப்படுத்திக்கொண்டு , பிரபஞ்சங்களை 
யெல்லாம் , எவ்விடங்களிலும் பூரணமாக நிறைந்துள் 
ள பரப்பிரம்ம சொரூபமாகவே சுழற்சி யடையாம லு 
ணரும்படியான பிரத்தியாகார நெறியில் நின்றும் , 
பாதமுதல் முழங்கால்வரையிலும், பிருதிவியின் பாச 
மெனவும் , அதற்குமேல் குதத்தின் வரையிலும் அப்பு 
வின்பாகமெனவும் , அதற்குமேல் இதையம்வகையிலும் 
தேயுவின்பாகமெனவும் , அதற்குமேல் கழுத்தின்வமை 
யிலும் வாயுவின்பாகமெனவும் , அதற்குமேல் சிரசுவ 


வானப்பிரஸ்த விதிரைத்த வத்தியாயம் . 229 


ரையிலும் ஆகாயத்தின் பாகமெனவும் வேதங்களை 
யுணர்ந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள் . 

மேற்சொல்லிய இந்தப் பஞ்சபூத ஸ்தானங்களில் 
பிரமன் விஷ்ணு , உருத்திரன் , மகேச்சுரன் , சதாசிவ 
ன் என்று சொல்லப்பட்டவர்களை மேற்சொல்லிய 
முறைப்படியே தனித்தனி அந்தந்த ஸ்தானங்களில் 
பாவிக்கின்ற தாரணையை வரன்முறையாகவே செய் 
தும் , சமயா தீதப் பொருளாகியும் , அழிவில்லாததாகி 
யும் எவ்விடங்களிலும் , பிரகாசிக்கின்ற பரிபூரணமாகி 
யும் , எக்காலத்துஞ் சுயம்பிரகாசமாகியும் விளங்காநின் 
ற பிரமத்தை இரண்டறத்தியாயனஞ் செய்தும் சரீ 
ரம் , ஜீவன் , அந்தக்கரணங்கள் , பஞ்சபூதங்கள் , பஞ்சே 
ந்திரியங்கள் , ஐம்புலன்கள் , மாயை தொடர்ச்சி பொ 
ருந்திய இவைகளை நானென்று சொல்லுகின்ற பொ 
ய்யுணர்ச்சியை யொழித்து , திடஞானத்திடனே தன் 
னையரிந்து , தேஜாசமயத்தில் ஒன்றாக பொருந்துகின்ற 
எண்ணமாகிய சமாதியை யடைந்தும் , விசேஷமா 
கிய தவஞ்செய்யவேண்டும் . நல்லமோட்சத்தையடை 
யும் பொருட்டு முறைபிசகாமற்செய்து , இன்பத்துட 
னே சகல ஆசைகளு நீங்கிய பின்பு எவற்றையு முற் 
றத்துறந்து ஏகாங்கியாகச் சந்நியாசம் பெற்றுக்கொ 
ள்ளுதல் வான் முறையாகும் . 

இதுவரையில் , வானப்ரபிஸ் தாச்சிரம விதிகளிற் 
"சிலவற்றைச் சொன்னோம் . இனிசன்னியாச ஆச்சிரம 
விதிகளைச்சொல்லுவோமென்று காளத்திமகாமுனிவர் 
கூறுகின்றார் . 
வானப் பிரஸ்தாச்சிரமவிதி யுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


230 


விசுவபிரம புராணம் . 


நாற்பத்து நான்காவது 
சந்நியாசவிதி யுரைத்த 

வத்தியாயம் . 


கேளும் சுவிரதமகாராஜனே! வானப்பிரஸ்தாச் 
சிரமத்திலிருப்பவன் , எழுபத்தைந்து வயது சென்ற 
பின்பு, அறம்பொருளின்பங்களுக்காக வேண்டிய சகல 
பிரயத்தினங்களையு நீக்கி , காமம் , குரோதம்,உலோபம் , 
மோகம், மதம் , மாச்சரியம் , என்னும் ஆறுபகையுமில் 
லாமல், எவ்வுயிர்களிடத்திலும் அன்புள்ளவகைச் சந் 
நியாச வாச்சிரமத்தைப் பொருந்தல் முறைமையாகும் . 

பிரமசரியம் , கிருகஸ்தம் , வானப்பிரஸ்தம் , என் 
று சொல்லப்பட்ட மூன்றாச்சிரமங்களிலுமிருந்து , முனி 
வர்கள் , பிதுர்க்கள் , தேவர்கள் என்று சொல்லப்பட்ட 
மூவர்களுக்கு முறையே , வேதங்களை யோது தல் , பிள் 
ளைகளைப் பெறுதல் எக்கியங்கள் செய்தல் , என்னு 
மூன்று நியதிகளையுஞ் செய்யாமல் , சந்நியாசம் பெற் 
றுக்கொள்பவர்கள் நரகத்தை யடைவார்கள். 

வேதங்களை யோதுதல் , பிள்ளைகளைப் பெறுதல் , 
எக்கியங்களைச் செய்தல் ; ஹோமஞ்செய்தல் , பலியிடு 
தல் , விரதங்களை அனுஷ்டித்தல் , முதலியவற்றையெ 
ல் லாஞ்செய்து , சந்நியாசம் பெற்றுக்கொள்ளுதல்மு 
றைமையாகும் . 

பிரஜாபத்திய இஷ்டியை நியதியாகச் செய்து , 
அக்கினியை ஆத்மசமாரோபணஞ் செய்து கொண்டு , 
கிரகஸ்தாச்சிரமத்தி லிருந்தே சந்நியாசம் பெற்றுக் 
கொள்ளலாகும். 


சந்நியாசவிதி யுரைத்த வத்தியாயம் . 231 
சந்நியாசம்பெற்றுக்கொள் வோர் , தாடி , நகம் , மீ 
சை , தலைமயிர் , இவைகளை யெல்லாமழித்து, காவிரனை 
த்த வஸ்திரம் கமண்டலம் , தண்டம் , பவித்திரம் , கோ 
வணம் , இவைகளையெல்லாந் தரித்துக்கொண்டு , பிரம 
ஞான நிஷ்டைசெய்யவேண்டும். 

வீட்டிலில்லாமலும் , அக்கினியிற் பாகஞ் செய் 
யாமலும் , பூமியிலுள்ள வுயிர்களுக்குத் தீங்கு செய்யா 
மலும் , என்று மோரிடத்திலேயே நிலைபெற்றில்லாம 
லும் நகரங்களில் ஐந்து ராத்திரியும் , கிராமங்களில் , 
ஒரிசாத்திரியும் வசிக்கக்கவேண்டும் . 


எகாங்கியா 


பகை , உறவு , வெறுப்பு , விருப்பு இவைகளில்லா 
மலும் , ஒருவரால் கொடுக்கப்பட்டாலும் விஷயபோ 
கங்களிலே விருப்பமில்லாமலும், ஒருவருக்குத் தீங்கு 
செய்யாமலும் , மௌனவிரதத்துடனே ங்கியா 
யிருக்கவேண்டும் . 

உலக விவகாரமாகிய வீண்வார்த்தைகளையும் , அற 
ம்பொருளின்பங்களைக்குறித்த விஷயசம்பந்தமாகிய 
வார்த்தைகளையும் , பொய்வார்த்தைகளையும் பேசாமல் 
யாதொரு விஷயங்களிலு மயங்காமல் , அறிவுடனே 
பிரமசிந்தனை செய்யவேண்டும் . 

தனக்குப்பிறர்கள் துன்பஞ்செய்தாலும் , தான் 
இன்பமே செய்யவேண்டும் . மனசுக்குத் துன்பத்தை 
விளைவிக்கின்ற, நோய்கள் தீரவேண்டுமென்று மருந் 
து சாப்பிடாதிருக்கவேண்டும் . கெடுதிநேரிட்டகாலங் 
களிலும் மெய்யே பேசவேண்டுமென்று வேதங்கள் 
சொல்லும் . 

பொன் , வெள்ளி , தாம்பிரம் , வெண்கலமுதலிய 
உலோகங்களினாலே செய்யப்பட்டிருக்கிற பாத்திரங் 


232 


வீசுவபிரமபுராணம் . 


களை நீக்கி , இலை , மண் , மரம் , மூங்கில் , தேங்காய் , 
சுரைக்காய் இவைகளாலே செய்யப்பட்டிருக்கிற பாத் 
திரங்களை வைத்துக்கொள்ளல் வேண்டும் . 

அந்தப்பாத்திரங்களை மண்ணினாலும் ஜலத்தினா 
லுஞ் சுத்திசெய்து , விதிப்படி பிக்ஷை வாங்கி , ஒருவே 
ளை புசித்தல் வேண்டும் பிக்ஷை அகப்படாவிட்டால் , 
மிகுந்த துக்கமும் , அகப்பட்டால் மனமகிழ்ச்சியுமில் 
லாமல் பிமத்தியானஞ் செய்யவேண்டும் . 

ஜாதி , குலம் , நன்மை , ஆசாரம் இவைகளிற் சிற 
ந்தோர்கள் வீட்டில் காலங்களையறிந்து பிக்ஷைக்குப் 
போக வேண்டும் . ஜலத்தை அதிலுள்ள குற்றங்கள் 
நீங்கும்படி வடிகட்டிக்கொண்டு சாப்பிட வேண்டும் . 
பூமியிலுள்ள சிற்றுயிற்கள் துன்யமுறாமல் நடத்தல் 
வேண்டும் . 

ஒருவீட்டில் பிரமசாரி , வானப்பிரஸ்தன் இவர் 
கள் பிக்ஷைக்காக வந்திருக்கின்ற காலங்களிலும் , நாய் , 
பக்ஷி , இவைகள் அன்னம் புசித்துக் கொண்டிருக்கு 
ம்போதும் , தான் பிக்ஷைக்குப் போகுதல் தீதாகு 
மென்று அறியவேதங்கள் சொல்லும் . 

ஜோதிஷசாஸ்திரம் , நிமித்தசாஸ்திரம் , தர்க்கசா 
ஸ்திரம் பக்ஷசாஸ்திரம் , சரசாஸ்திரம் இவைகளைச் 
சொல்லியும் , மந்திரம் , வசியம் , வயித்தியம் , இரசவா 
தம் ஜாலம் , இவைகளைச் செய்தும் , பிக்ஷைசம்பாதித் 
தல், தீதாகுமென்று வேதங்களெல்லாஞ் சொல்லும் . 

தன்னை யொருவர் பூசித்துப் பிக்ஷை முதலியவை 
களைக் கொடுத்தால் , தான் அதைத்தடுக்காமல் , அந்தப் 
பூசையில் விருப்பங்கொண்டால் மோக்ஷமடையுஞ்சம 
யமா யிருந்தாலும் , அதனாலே பூமியினிடத்தில் மறு 
பிறப்பை யடைவார்களென்று வேதங்கள் சொல்லும் 


சந்தியா சவிதி யுரைத்த வத்தியாயம் . 233 


பஞ்சேந்திரிய நிக்கிரகஞ்செய்தல் , இராகம் , தி 
வேஷம் , காமம் , குரோதம் , உலோபம் , மோகம் , மதம் , 
மார்ச்சரியம் , ஈரிசை , அசூசை , இடம்பம் , தர்ப்பம் , 
அகங்காசமென்னும் இவைகளை யொழித்தல் , ஜீவஹி 
ம்சை செய்யாமை , ஆகாரங்களை அற்பமாகப் புசித்தல் , 
ஏகாந்தத்தி லுயர்வுபொருந்த வசித்தல் இவை முதலி 
யவெல்லாம் மோக்ஷத்தை யடைவதற்கு அடையாள 
மாகும். 


பரமாத்மாவானவர் திருவருளுடனே பலவாபாகிய 
ஜீவர்களிடத்திலு நிறைத்து , சுகதுக்கங்களைக் கொடுத் 
தருள்வதையும் , உண்மை ஞானத்தினா லுண்டாகும் 
மேலான மோக்ஷ வின்பத்தையும் ஆலோசித்துணர்ந் 
தொழுக வேண்டும் . 


இரவிலும் பகலிலும் தனக்குத் தெரியாமல் , ஜெ 
ந்துக்களி றந்து போகிறதினா லுண்டாகிய பாவம் நீங் 
குவதற்காக , ஜலத்திலே ஸ்நானஸ் செய்த பின்பு , பிரா 
ணாயாமத்தை அன்புடனே ஆறு முறை செய்ய வேண் 
டும் . 


று 


பிராமணர்கள் வியாகிரு திபொருந்தியகாயத்திரி , 
பிரணவம் இவைகளோடு கூடி விளங்காநின்ற பிராணா 
யாமத்தை , வேதவிதி தவறாமல் மூன்று தரஞ் செய்தா 
லும் , அதுவே மேலாகிய தபசுக்குச் சமான மென் 
அரியவே தங்கள் சொல்லும் . 

இந்திரிய நிக்கிரகத்தினாலே விஷய சம்பத் தமுத 
லிய சுகங்களையும் , பரமாத்மாவினிடத்திற் செய்யப்ப 
டுகின்ற பக்தியினாலே பிராத்தசருமங்களையும் , பிரமத் 

யானத்தினாலே காமக் குரோத முதலிய பகைகளை 
யும் , பிரமானந்தமடையும் பொருட்டு நீக்கவேண்டும் . 

30 


234 


விசுவ பிரம புராணம் . 


நித்தியகர்மனுஷ்டானஞ் செய்வதாலும் , உயிர் 
க்கொலை செய்யாமையினாலும் , கொலை முதலிய பாவ 
ங்களை நீக்குகின்ற சாத்திராயணாதி தவஞ் செய்வதா 
லும் , இந்திரியங்களுக்குப் பொருந்திய பலவாகி வி 
ஷயப்பற்றுக்களை நீக்கு தலாலும் , மோக்ஷம் எளிதிலு 
ண்டாகுமென்று வேதங்கள் சொல்லும் . 

பிரமத்தியானத்தினலே பல பலவாகிய சமுசார 
பந்தங்களிலும் , சொஞ்சங் கொஞ்சமாக விருப்பதை 
யொழித்து, கருமயோகம் , அல்லது ஞானயோகம் 
என்னும் யோகங்களினாலே, பிறவித் துன்பம் நீங்கிப் 
பிரமசாயுச்சியத்தை யடைய வேண்டும் . 

கருமயோகஞ் செய்வோர்கள் பிராரப்தகரும மு 
ழுது நீக்கியவுடன் , மோக்ஷத்தையடைவார்கள் ஞான 
யோகஞ் செய்வோர்கள் , மோக்ஷத்தைத் தமக்கிஷ்ட 
மானபோது அடைவார்களென்று வேகங்கள் சொல் 
லும் . 

வேதாந்தத்தை, அதன் பொருள் தெரியாமலோது 
கின்றவர்களும் , அதன் பொருளைத்தெரிந்தோதுகின்ற 
வர்களும் , பாவங்களெல்லா நீங்கிப் பேரின்ப மோக்ஷ 
த்தை யடைவதற்கேதுவாகிய ஆத்மசுத்தியைப் பெறு 
வார்கள் 


வேதங்களில் முடிவாகிய உபநிடதமஹாவாக்கிய 
யார்த்தத்தை, சற்கரு கிருபையினாலே கொஞ்சமே 
னுஞ் சந்தேக விபரீ தமில்லாமல் நன்குணர்ந்து , அகங் 
காரமமகாரங்கள் நீங்கி , ஞான மயமாகிய பிரமநிஷ்டை 
யினாலே மோக்ஷத்தை யடைவார்கள் . 

சந்தியாசிகளுக்குரிய பொதுவான தருமங்களைச் 
சொன்னோம் . இந்தச்சந்நியாசிகளிலே குடீசகன் , பகூ 


சந்நியாசவிதியுரைத்த வத்தியாயம் . 


235 


தகன் , அம்ஸன் , பரம அம்ஸன் என்று சொல்லுகிற 
நான்கு வகையினராதம் . இந்த நால்வருடைய தருமங் 
களிற் சிறிது சொல்லுவோம் . 

குட்டீசக னென்பவன் வேதவிதிப்படி சந்தியாசஞ் 
செய்து கொண்டபின்பு சிகை, எக்ஞோபவீதம் , சாவி 
வஸ்திரம் , திரிதண்டம் , கமண்டலம் இவைகளைத் தரி 
த்தல் , தேகமுழுவதிலும் விபூதி யுத்தூளனஞ்செய் 
தல் , திரிபுண்டாந் தரித்தல் , காயத்திரி மந்திரஞ் செ 
பித்தல் , தேவாராதனை யன்புடனே செய்தல் , தன்னு 
டைய வீட்டிலாவது , உறவினர்கள் வீட்டிலாவது , அ 
ன்னப்பிக்ஷைவாங்கிப்புசித்தலுமாகிய இவைகள் முறை 
மையாகும் . 

அன்பினையுடைய கூதனென்பவன் உறவின 
ர்கள் , புத்திரர்கள் முதலானவர்களை விட்டு நீங்கி , திரி 
தண்டம் , கமண்டலம் , சிகை , எக்ஞோபவீதம் , யோக 
பட்டம் , குடை , ஊசி , கோவணம் , குளிர் தாங்கு மடை 
பட்டிழையினாகிய ஜெபக்கயிறு , உத்தரியம் , மான்றோ 
ல் , பாதுகை, சிறிய அரிவாள் , இவைகளை யுடையவ 
தல் , சரீரமுழுதும் விபூதியும் தூளனஞ்செய்தல் , திரி 
புண்டாந்தரித்தல் , காலங்கள் தோறும் சாவித்திரி மமந் 
தாஞ்செபித்தல் , கடவுளுடைய திருவடிகளைத்தியானி 
த்தல் , எழுகிருகத்தில் அன்னபிக்ஷை வாங்கிப் புசித்த 
லுமாகிய இவைகள் முறைமையாகும் . 
அம்ஸனென்பவன் பிலைக்ஷைப்பாத்திரம் , 

கோவ 
ணம் , வஸ்திரம் , மேற்போர்வை , மூங்கிற்றண்டம் , கம 
ண்டலம் இவைகளைக் கொள்ளுதல், சிரச்சிகை மழித் 
தல் , சரீரத்தில் விபூதி யுத்தூளனஞ் செய்தல் , திரிபு 
ண்டாந் தரித்தல் , சந்தியாகாலங்களில் சாவித்திரி மந் 
திரஞ் செபித்தல் , ஆத்மவிசாரஞ்செய்தல் , எட்டுக்கவள 


236 


விசுவ பிரம புராணம் . 


அன்னம் புசித்தல் , தீர்த்தயாத்திரை செய்தல் , சாந்தி 
ராயணங் கிருச்சிரமுதலிய விரதங்களையெல்லாம் வி 
திவழுவாமலனுஷ்டித்தல் , ஒரு ஊரில் ஒரு தினம் வா 
சஞ்செய்தலன்றி அதிகமான தினங்களிராமல் சஞ்சா 
ரஞ்செய்தல் , பரம்பொருளைத் துதித்து வணங்குதலு 
மாகிய இவைகளெல்லா முரியதாகும் , 

பாம அம்ஸனென்பவன் , சிகையுடனே தலைமயிர் 
முழுது மழித்தல் , தரித்துக்கொண்டிருந்த எக்ஞோப 
வீதத்தை யொழித்தல் , நித்திய கருமானுஷ்டானஞ் 
செய்யாமல் விடுத்தல் , வெண்ணிறம் பொருந்திய கோ 
வணம் , குமிழ்பா தரக்ஷை , குடை , கூரியவாள் , வஸ்தி 
ரம் , மூங்கிற்றண்டம் , கமண்டலம் , மான்றோல் , ஊசி , 
ஜெபமாலிகை, யோ சுப்பட்டம் இவைகளை எல்லாம் 
கொள்ளுதல் , விபூதியைச் சரீரமுழுவதும் உத்தூள 
னஞ்செய்தல் , பிரணவமந்திரத்தால் திரிபுண்டரந்தரி 
த்தல் , அன்னபிக்ஷைவாங்கி யுண்ணுதல் , சற்குரு தரிச 
னஞ்செய்தல் , பிரணவமஹா மந்திரஞ் ஜெபித்தல் , இ 
வைகளெல்லா முரிமையாகும். 

இதுவரையும் வேதங்களிற் சொல்லிய சந்நியாச 
ஆச்சிரமவிதிகளிலே சிலவற்றைச் சொன்னோம் . இனி 
கருமபலங்களிலே சிறிது சொல்லுவோமென்று காள 
த்தி மகாமுனிவர் கூறுகின்றார் . 
சந்தியாச விதியுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


கருமபல முரைத்த வத்தியாயம் 


237 


நாற்பத்தைந்தாவது 
கரும்பலமுரைத்த 

வத்தியாயம் . 
கேளும் சுவிரத மகாராஜனே ! பூமியிலுள்ளவர் 
கள் பாவமுள்ள செய்கைகளிலே பிரவேசிக்காமைக் 
கும் , பாவங்களுக்குப் பிராயச்சித்தங்களை அனுஷ்டிக்க 
வேண்டியதற்கும், பாவங்களி னியற்கைகளை யெல்லாம் 
தெறிந்து கொள்ள வேண்டியதற்கும் , நன்மைகளை ய 
டைய வேண்டியதற்கும் , கரும்பலங்களை வேதங்கள் 
முறையாகச்சொல்லும் . 

பஞ்சமகா பூ தங்களுடைய தன்மாத்திரைகளினா 
லுண்டாகிய சரீரத்தை , பூதாத்மாவென்றும் , 

அந்தப் 
பூதாத்மாவைக்கொண்டு சுபசுப கருமங்களை 

நடத்தி 
வைக்கிறவனை ஜீவாத்மாவென் றும் , ஜனன காலத்தில் 
கூடவே தோன்றிய மகத்தத்துவத்தை அந்தராதமா 
வென்றும் பெரியோர்கள் சொல்லுவார்கள். 

கண்களுக்குப் புலப்படாமல் அகங்கார விந்திரிய 
முதலிய சொரூபமாக விருத்தியடைந்திருக்கின்ற மக 
த்தத்துவத்தின் றன்மையிலே, பற்பல ஜனனங்கள் 
தோன்றும் , இன்பதுன்பங்களை , ஜீவாத்மாவானவன் 
அனுபவிக்கிறானென்று வேதங்கள் சொல்லும் 

அந்தராத்மா , ஜீவாத்மாவென்று சொல்லப்படுகி 
ன்ற இருவரும் , பஞ்சபூத சரீரத்துடன் சேர்ந்தவர்க 
ளாகிப்பலவாகியஉயிர்களிடத்திலும் , அந்தரியாமியாக 
வசிக்கின்ற பரமாதமாவை யனுசரித்து , அந்தப் பரமா 
த்மாவின் இச்சானுகுணமாகவே நடக்கின்றார்கள் . 

பரமாத்மாவின் சரீரத்தினின்றும் , கணக்கில்லா 
தனவாகத் தோன்றி வெளிப்பட்டுத்தேவர் , மக்கள் முத 


238 


விசுவ பிரம புராணம் . 


லிய பலபலவாகிய உருவங்களைத்தரித்து மனம் , வாக் 
த , காயங்களென்னுந் திரிகரணங்களை மாறுபடுதலில் 
லாத சுபாசுப கருமங்களிலே ஏவுகின் 

றன . 
பாவஞ்செய்தவர்களுக்கு இறந்தபின்னும் , யமயா 
தனைகளை அனுபவிப்பதற் குபயோகமாக பஞ்சதன் 
மாத்திரைகளாலே வேறொரு யாதனா சரீரம் உண்டா 
கிறது . அந்தச் சரீரமானது அசுபகருமங்களுக்கும் 
பயன்களான யமயாதனைகளை அனுபவித்த பின்பு அந் 
தச்சரீரத்திற்கு ஆதாரமான மேலாகிய பஞ்சதன்மா 
திரைகளும் , அதனதனுற்பத்தி ஸ்தானங்களைச் சேர் 
த்து ஐக்கியமாகின்றன . 

பஞ்சவிஷயப் பற்றினாலுண்டாகிய துன்பங்கள் 
பலவற்றையும் கொடுக்கின்றதாயிருக்கின்ற யமயாத 
னைகளை அந்தச் சீவன் அனுபவித்து விட்ட பின்பு , 
பாவங்கள் சிறிதுமில்லா தவனாகி அந்தராத்மா , பரமாத் 
மாவென்று சொல்லப்பட்ட இவர்களையே யடைகின் 
நானென்று மோலோர்கள் சொல்லுவார்கள் . 

அந்தச் சீவன் புண்ணியத்தைச் செய்திருந்தால் 
அந்தப் பஞ்ச தன்மாத்திரைகளாலே நல்ல ஸ்தூலமா 
னபோகசரீரமெடுத்துச் சுவர்க்கலோகத்தில் சுகங்களை 
அனுபவிப்பவன் பாவத்தைச் செய்திருந்தால் மேற் 
சொல்லிய சூக்குமமாகிய யாதனாசரீரமெடுத்து யமயா 
தனைகளை அனுபவிப்பவன் என்று வேதங்கள் சொல் 
லும் . 

கருமமானது நினைக்கப்படுகிற மனம் , வாக்கு , 
காயம் என்னும் இம்மூன்றினாலு முண்டாகின்றது . 
அது புண்ணிய கருமமென்றும் , பாவகருமமென்றும் , 
இரண்டுவசையாம் . அவைகளினாலே தேவர் முதல் 
தாவாமீறாகிய போதவுருவங்களையுடைய உத்தம , மத் 


கரும்பலழரைத்த வத்தியாயம் . 


239 


திம , அதமகதிகளுண்டாகும் இவை முதலியவற்றிற் 
கெல்லாம் மனதையே பிரதானமென்று மேலோர்கள் 
சொல்லுவார்கள் . 

பிறர்களுடைய பொருள்களை அபகரிக்க வேண் 
டுமென்று நினைத்தல் , பிரமஹத்திமுதலாகிய ஜீவஹி 
ம்சை செய்யவேண்டுமென்று விரும்புதல் , தேகத்தை 
யே ஆத்மாவென்று அதனிடத்தில் அபிமானம் வைத் 
தல் , இந்த மூன்று மனதினாற் செய்யப்படும் அசுப 
கருமங்களாகும் . இவை யொழிந்த வெல்லாம் அத 
னுடைய சுபகருமங்களாகு மென்று பெரியோர்கள் 
சொல்லுவார்கள் . 

பிறர்களைக் கொடுமையாகப் பேசுதல் , பொய் 
சொல்லுதல் , கோட்சொல்லுதல் , நீதியல்லாத காரி 
யம் பேசுதல் , இந்த நான்கும் வாக்கினாற் செய்யப்படு 
ம் அசுபகருமங்களாகும் . இவை யொழிந்த வெல்லாம் 
அதனுடைய சுபகருமங்களாகு மென்று வேதங்கள் 
சொல்லும் . 


பிறர்களுடைய பொருள்களை அபகரித்தல் , யாக 
முதலிய காரியத்தல்லா மலஜீவஹிம்சைசெய்தல் , பிறர் 
மனைவியரைப் புணர்தல் , இம்மூன்றும் சரீரத்தினாற் 
செய்யப்படும் அசுபகருமங்களாகும் . இவையொழிந்த 
வெல்லாம் அதனுடைய சுபகருமங்களாகு மென்று பெ 
ரியோர்கள் சொல்லுவார்கள் . 

புண்ணிய பாவமென்று சொல்லப்பட்ட பலன் 
களை இப்பிறப்பிலாவது மேல்எய்துகின்ற மறுபிறப்பி 
லாவது மனதினாற்செய்தவைகளை மனதினாலும் வாக்கி 
னாற் செய்தவைகளை வாக்கினாலும் காணப்பட்ட கா 
யத்தினாற் செய்தவைகளைக் காயத்தினாலும் அனுபவிப் 
பார்கள் . 


240 


விசுவ பிரம புராணம் . 


மன தினாற் பாவகருமங்களைச் செய்தால் , இழிவா 
கிய ஜனனத்தையும் , வாக்கினாற் பாவகருமங்களைச் 
செய்தால் , மிருகம் , பக்ஷி முதலாகிய ஜனனத்தையும், 
சரீரத்தினாற் பாவகருமங்களைச் செய்தால் , தாவாமுத 
வாகிய ஜனனத்தையும் அடைவார்கள் . மனம் வாக்குக் 
காயமென்னு மூன்றையும் , பாவகருமங்களைச் செய்ய 
வொட்டாமல் அடக்கி , சுபகருமங்களைச் செய்தால் , 
மோக்ஷத்தை யடைவார்கள் . 

சத்துவ குணத்தினாலே , ஞானமும் , தமோ குண 
த்தினாலே அஞ்ஞானமும் , இரஜோ குணத்தினாலே 
இசாகத்துவேஷாதிகளும் , சம்பவிப்பதினாலே சத்து 
வகுணமுள்ளவர்கள் தேவத் தன்மையையும் , இரஜோ 
குணமுள்ளவர்கள் மனுஷத் தன்மையையும் , தமோ 
குணமுள்ளவர்கள் மிருகத் தன்மையையும் அடை 
வார்கள் . 


சத்துவகுணம் , இரஜோகுணம் , தமோகுணம் 
என்று சொல்லப்பட்ட மூன்று குணங்களினாலும் , உத் 
தமமாகவும் , மத்திமமாகவும் , அதமமாகவுந் தோன்று 
கின்ற மூன்று கதிகளும் , காலம் , தேசம் , கருமம் , 
இவைகளின் பேதத்தினாலே , சத்துவ குணத்தில் , உத் 
தமகதி , மத்திமகதி , அதமகதியும் , இரஜோ குணத்தில் , 
உத்தமகதி , மத்திமகதி ; அதமகதியும் , தமோ குணத் 
தில் , உத்தமகதி , மத்திமகதி , அதமகதியுமாக வான்மு 
றையே உண்டாகும் . 


முக்குணங்களுக்குள் , எந்தக் குணத்திற்குச் சுவா 
தீனப்பட்ட வெண்ணத்தினாலே , எந்தெந்த ஸ்நான தா 
னாதிகருமங்களைச் செய்தாலும், நீக்கமற்ற அந்தக்குண 
த்துக்குத் தகுதியுடையதான சரீரமெடுத்து , அந்தந்த 
ஸ்நான தானாதி கருமபலன்களை யனுபவிப்பார்கள் . 


கருமபல முரைத்த வத்தியாயம் . 


241 


பிராமணர் , க்ஷத்திரியர் , வைசியர் , சூத்திரர் என் 
னு நான்கு வருணத்தார்களும் , தங்கள் தங்களுக்குரிய 
விதிப்படி தருமானுஷ்டானங்களைச் செய்யாவிட்டால் 

றுபிறப்பில் கொள்ளிவாய்ப் பைசாச முதலிய பல 
வகையான பிரேதகணங்களுமாகி துன்பமடைந்துமே 
லிவார்கள் . 

வேதங்களிற் சொல்லப்பட்ட வைதிக கருமங்களை 
யனுஷ்டியாதவர்களும் , சற்குருவை மதியாதவர்களும், 
சாஸ்திரவி தியை அதிக்கிரமித்தவர்களும் , தருமங்களை 
யறியாதவர்களும் , தகுதியல்லாத காலத்தில் வேதங்களை 
யோ துகின்றவர்களும் , பிறர்களுடைய குற்றங்களையெ 
டுத்துப்பேசுவோர்களும் , அற்பாயுளை யடைவார்களென் 
று வேதங்கள் சொல்லும் . 

மலசலவிசர்க்கஞ் செய்து சவுசஞ் செய்வதற்கு 
முன்னும் , பேஜனஞ்செய்து கை வாய் முதலியவை 
சுத்திசெய்வதற்கு முன்னும் , பேசுவோர்களும் , வழியி 
லும் , புண்ணிய தீர்த்தக்கரையிலும் , தேவாலயம் , பசு , 
அக்கினி , சந்திரன் , சூரியன் , பிராமணர் என்னு மிவர் 
களுக்கெதிரிலு மிருந்து மலசலவிசர்க்கஞ்செய்தோர் 
களும் அற்பாயுளை யடைவார்கள் . 

வேதசம்பந்தமான கருமங்களைக் குலஞ் ! முத 
லிய வொழுக்கத்திற் றவறினவர்களுக்குச் செய்வோர் 
களும் , தகுதியுடையவர்களுக்கு நன்மையையுடனே 

னேசெய் 
யாதவர்களும் , சண்டாளர் முதலானவரிடத்தில் தரன 
ம் வாங்கினவர்களும் , யாகம் , தானம் , திருவிழா, விவா 
கம் இவைகளைத் தடுத்தவர்களும் , ஆசாரமில்லாதவர் 
களுமாகிய விவர்கள் பிரேதகணத்திற்பிறந்து துன்ப 
மடைவார்கள் . 

பிரமஹத்தி முதலாகிய ஜீவஹிம்சை செய்தவர்கள் 
அனேக்காலம் கோரநரகங்களை யனுபவித்துப் பின்பு 

31 


242 


விசுவ பிரம புராணம் . 


கழுதை , ஒட்டகம் , பன்றி , நாய் முதலாகிய ஜனனங் 
களை யெடுத்து வருந்துவார்களென்று , ஜீவர்களுக் 
குத் துன்பத்தை விளைவித்தோர்கள் பூனையாகப்பிற 
ந்து திரிவார்களென்றும், வேதங்கள் சொல்லும். 

உலகத்தில் பொய் சொன்னவர்களும் , பொய் 
சொல்லச் சொன்னவர்களும் , புழுவாயும் , பாம்பாயும் , 
பிசாசாயும் பிறந்து துன்பமடைவார்கள். சுராபானஞ் 
செய்தவர்களும் , அதைவிலைசெய்பவர்களும் , மலத்தை 
யுண்டு பிழைக்குஞ்செந்துவாயும் , உலண்டுப்பூச்சியா 
யும் , விட்டிற்பூச்சியாயும் தோன்றித் துன்பமடைந்து 
திரிவார்கள் . 

சற்குருவை யவமானஞ் செய்தவர்களும் , குரும 
னைவியைப் புணர்ந்த பாவிகளும் , புலியாயும் , கழுகா 
யும் , ஊர்ப்பன்றியாயும் பிறந்து பல துன்பங்களைய 
டைவார்கள் . சுவர்ணத்தைத் திருடினவர்கள் சிலந்திப் 
பூச்சியாயும் , காட்டோணானுமாயும் , பிசாசாயும் பிறந்து 
துன்பமடைந்து மெலிவார்கள் . 

தேவ தார்ச்சனை செய்து புசியா தவரும் , இன்ப 
முண்டாக அடுத்தவர்களுக்கு அன்னங்கொடாமற் புசி 
த்தவரும் , பொருளை விரும்பிக்கிழவனுக்குப் பெண் 
கொடுத்தவரும் , சண்டாளமாதைப் புணர்ந்தவரும் ஆ 
கியய இவர்கள் பிரேதம்யமாகிய பேய்க் கூட்டத்தில் 
ஜனித்து வருவார்கள் . 

தேவதைகளின் பொருளையும் , ஒருவர் அடைக் 
கலமாக வைத்த பொருளையும் , பிராமணர்களின் பொரு 
ளையும் , ஒருவருக்குத் தானமாகக் கொடுத்த பொருளை 
யும் அபகரித்தவர்கள் பேயாகப் பிறப்பார்கள் . முனி 
வர்கள் வசிக்கின்ற திருமடத்திலுள்ள பொருளையும் , 
சீதனங் கொடுத்த பொருளையும் , தரும சத்திரத்தின் 


கருமபலழரைத்த வத்தியாயம் . 


243 


பொருளையும் அழித்தவர்கள் பிரமராக்ஷதர்களாகப் பிறப் 


பார்கள் . 


தேவர்கள் நிழலையும் , தேவாலயத்தினிழலையும் , 
அழகு பொருந்திய கோபுரத்தினிழலையும் , பொருந்தத் 
தாண்டி மிதித்தவர்கள் நொண்டியாகப் பிறந்து நோய 
டைவார்கள் , தேவதைகளுக்சேத்திய தீபவெளிச்சத் 
தால் தன் காரியங்களைச் செய்தவர்கள் கண்களில் 
நோயுண்டாகி துன்பமடைவார்கள் .. 

தேவாலயங்களைக் கண்டும் வணங்காதவர்கள் கண் 
குருடராகப் பிறப்பார்கள். நன்மைகளைத் தருகின்ற 
தியானத்தை அலக்ஷியமாகச் செய்தவர்கள் செவிட 
ராகப்பிறப்பார்கள் . குரு , சகோதரர் , மாதா , பிதா இவ 
ர்களை ஆதரிக்காதவர்கள், கை , கால் , முதலிய அங்கங் 
குறைவும் , நேத்திரமுதலிய இந்திரிய குறைவுள்ள 
வருமாகப் பிறப்பார்கள். 

சேர்ந்திருக்கின்ற கணவனுக்கும் மனைவிக்கும் 
கலக முண்டுபண்ணினவர்கள் குரூபியாகப் பிறப்பார் 
கள் . வருத்தப்படுகின்றவர்களில் ஒருவருக்காவது ஒன் 
றையுங் கொடாத லோபிகள் தரித்திரராகப் பிறப்பார் 
கள் . கன்னிகாதானத்துக்குத் தீங்கு செய்தவர்கள் பெ 
ண்களையே பெறுவார்கள் . சுற்றத்தார்கள் பசித்திருக் 
கத் தாம்மாத்திரம் புசித்தவர்கள் நாயாகப் பிறப்பார் 


கள் . 


உபகாரஞ்செய்தவர்களுக்கு அபகாரஞ்செய்தவர் 
கள் சுவாசகாச நோயுள்ளவராகப் பிறப்பார்கள் . கொ 
டுக்கிறேனென்று சொல்லிக் கொடாதவர்கள் செந்நா 
யாகப் பிறப்பார்கள் . கொடிய வஞ்சனை செய்தோர்கள் 
கோட்டானாகப் பிறப்பார்கள். ஒருவர் செய்த நன்மை 
யை மறந்தவர்கள் காட்டியாகப் பிறந்து திரிவார்கள் . 


244 


விசுவ பிரம புராணம் . 


உண்ணத்தகாத வணவை யுண்டவர்கள் மலத்திற் பொ 
ருந்திய புழுவாகப்பிறப்பார்கள். 

சூரியசந்திர கிரஹண காலங்களிலே புசித்தவர்கள் 
யானையாகப் பிறப்பார்கள், பஞ்சமகாவெக்கியஞ் செய் 
யாமற் புசித்தவர்கள் வேடராகப்பிறப்பார்கள் . சிரார்த் 
தத்தில் புசித்தவர்கள் கரியகாக்கையாகப் பிறப்பார்கள் . 
சகோதிஷ்டத்திற் புசித்தவர்கள் நாயாகப் பிறப்பார் 
கள் . சிறுவர்களுக்குக் கொடாமற் புசித்தவர்கள் பசி 
னாலே தளர்வடைவார்கள் . 

தயிரைத் திருடினேர் கொக்காகவும் , நெய்யைத் 
கிருடினோர் அணிலாகவும் , பாலைத்திருடினோர் காக் 
கையாகவும் , எண்ணையைத்திருடினோர் வௌவாலாக 
வும் , தேனைத் திருடினோர் வாற்கொசுவாகவும் , வெல் 
லத்தைத்திருடினோர் வாக்குதமென்று சொல்லப்பட்ட 
பக்ஷியாகவும் , உப்பைத் திருடினோர் சுவர்க்கோழி 
யாகவும் , தானியங்களைத்திருடினோர் பெருச்சாளியா 
கவும் , கோதுமையரிசியைத் திருடினோர் சல்லியமிரு 
கமாகவும் , மா முதலிய பலவகையான அன்னங்களைத் 
திருடினோர் பன்றியாகவும் பிறப்பார்கள் . 

இலை காய் இவைகளைத் திருடினோர் மயிலாகவும் , 
கிழங்கு பழ மிவைகளைத் திருடினோர் குரங்காகவும் , 
இரசவர்க்கங்களைத் திருடினோர் நாயாகவும் , இரத்தி 
னங்களைத்திருடினோர் குஷ்டநோயாளியாகவும் , புஸ் 
தகத்தைத் திருடினோர் ஊமையாகவும் , மாமிசத்தைத் 
திருடினோர் கழுகாகவும் , சாலுவையைத் திருடினோர் 
தவளையாகவும் , பட்டைத் திருடினோர் ஊர்க்குருவியா 
கவும் , நூல்வஸ்திரத்தைத் திருடினோர் கிரவுஞ்ச பசி 
யாகவும் , வாசனை வஸ்துக்களைத் திருடினோர் மூஞ்சூ 
சுகவும் பிறப்பார்கள் . 


கருமபலமுரைத்த வத்தியாயம் . 


245 


குதிரையைத்திருடினோர் புலியாகவும் , யானையைத் 
திருடினோர் செந்தாயாகவும் , வண்டிமுதலியவாகனங் 
களைத் திருடினோர் ஒட்டகமாகவும் , பசுவைத் திருடி 
னோர் உடும்பாகவும் , பெண்களைத் திருடினோர் காடி 
யாகவும் , ஜலத்தைத் திருடினோர் நீர்க்காக்கையாகவும் , 
நெருப்பைத் திருடினோர் நாரையாகவும் , முறந் துடை 
ப்ப மிவைகளைத் திருடினோர் குளவியாகவும் பிறப் 
பார்கள். 

நல்லொழுக்கமில்லாமல் , பாவகருமங்களைச் செய் 
சால் , நரகத்திலமுந்தி மிகுந்த துன்பமடைந்து தாழ்ந்த 
ஜனனங்களை யடைந்து திரிவார்கள் . 

பெரியோர்களா லெடுத்துச் சொல்லப்பட்ட சதுர் 
விதவருணாச்சிரமங்களுக்குரிய விதியாகிய ஒழுங்குதவ 

மல் நடந்தால் , குற்றமற்ற உண்மைஞானமுண்டா 
கும் . அந்தஞானத்தினாலே , பிறவித் துன்பத்துக் கேது 
வாகிய 

ய அஞ்ஞானமானது நீங்கும். அது நீங்கவே , பாச 
பந்தங்கள் அழிவடையும் . அதன்பின்பு , அழிவில்லாத 
மோக்ஷத்தை யடைவார்கள் . 

இந்த விசுவப்பிரம புராணத்தை எழுதினவர்க 
ளும் , எழுதச்சொன்னவர்களும் , பாராட்டி வாசிப்பவர் 
களும் , வாசிக்கச்சொன்னவர்களும் , பொருள் விரித் 
துச் சொல்பவர்களும் , அன்புடனே கேட்பவர்களுமா 
கிய இவர்கள் , கற்பு நலமிகுந்த மனைவியும் , புத்திரர்க 
ளும் , தீர்க்காயுளும் , விசேஷமான ஐஸ்வர்யங்களும் , 
பொருந்திப் பலவித நன்மைகளுடனே வாழ்ந்திருந்து 
மேலான புருஷார்த்தமாகிய நான்கு பிரயோசனங்களை 
யுஞ் செவ்வையாக அனுபவிப்பார்கள் , 

விசுவப்பிரம்ம புராணத்தை எழுதி மைக்காப்பி 
ட்டுக் கயிறு சார்த்தி , அலங்கரிக்கப்பட்ட பீடத்தில் 


246 


விசுவ பிரம புராணம் . 


வைத்துப் பூஜை செய்கின் றவர்கள் வீட்டில் நோய்கள் , 
பூதப்பிரேத பைசாசங்கள் , கொடியதரித்திரம் , இவை 
களணுகாமல் நீங்கிப்போகும் . இலட்சுமியானவள் எந் 
நாளுரீங்காம லின்பத்துடனே பொருந்தி வாழ்ந்திருப் 


பாள் . 


ஆகாயத்திலுள்ள மழை மேகங்கள் வாழக்கடவது , 
பெருமை பொருந்திய வேதங்கள் வாழக்கடவது , வை 
திகப் பிராமணர்கள் வாழக்கடவர்கள் , புகழையுடைய 
யாகங்கள் வாழக்கடவது , பசுக்கூட்டங்கள் வாழக்கட 
வது , நல்ல நீதிவழுவாமல் அரசாட்சி செய்கின்ற 
அரசர்கள் வாழக்கடவர்கள் , நன்மை பொருந்திய தரு 
மங்கள் வாழக்கடவது , பலவாகிய ஜீவகோடிகள் வா 
ழக்கடவது , விபூதி ருத்திராக்ஷங்களும் வாழக்கடவது , 
இந்தப்புராணமும் வாழக்கடவது , உலகத்திற்கு முதற் 
கடவுளாகிய 

விசுவேசுவரனுடைய பொற்றாமரை 
மலர்போன்ற திருவடிகளுக்குத் திருத்தொண்டு செய் 
கின்ற மெய்யடியார்கள் வாழக்கடவர்கள் . 


சுபம் ! 


சுபம் !! 


சுபம் ! ! ! 


கருமபலமுரைத்த வத்தியாயம் 

முற்றுப்பெற்றது . 


உ 


கணபதி துணை .. 


நித்தியகன்மச் சுருக்கம் , 


, 


சிகை 


ஸ்நானம் . 
சூரிய உதயத்துக்குமுன்னே நித்திரைவிட் டெ 
ழுந்து , மலசலவிசர்க்கமும் , சவுசமும் , தந்தசுத்தியும் , 
விகிப்படி செய்து , நதிமுதலிய ஸ்நான கட்டத்தை 
யடைந்து , உத்தரீயத்தை இடையிலே தரித்து 
யை முடித்து , நதியிலேயாயின் அதற்கெதிர்முகமாக 
நீன்றும் . தடாக முதலியவற்றிலேயாயின் கிழக்கு 
முகமாகவேனும் வடக்கு முகமாகவேனு நின்றும் , தேக 
மெல்லாம் பரிசுத்தமாக நனையும்படி நீராடி , ஆசமனம் 
ப்ராணாயாமம் , சங்கற்பம் , மார்ஜனம் இவைகளை முறை 
யே செய்து , ஸ்நான மந்திர சுலோகத்தைச் சொல்லி ஸ் 
நானஞ்செய்து , ததங்க சூர்யார்க்ய ப்ரதானங்கரிஷ்யே 
என்று ஜலத்தைத் தொட்டு , இரண்டு கையினாலு நிரம்ப 
ஜலத்தையள்ளி அர்க்ய மந்திரத்தைச் சொல்லி , சூரிய 
னுக்கெ கிரில் மூன்று தரம் அர்க்யங்கொடுத்து , ஆச 
மனஞ்செய்து கரையில்வத்து , உலர்ந்த வஸ்திரத்தால் 
ஈரத்தைத் துவட்டி மடியுடுத்திக்கொண்டு , ஸ்வஸ்திகாச 
னமாக விருந்து விபூதியைக் கையில் வைத்து ஜலம் 
விட்டுக்குழைத்து , விபூதி தாரண மந்திரத்தைச் சொல் 
லி தரித்துக்கொண்டு ஆசமனஞ் செய்யவும் 

சௌரமான முடையவர்கள் அச்சு தாதி ஆசமனத் 
தையும் , சாந்தரமான முடையவர்கள் கேசவாதி ஆசம் 
ரத்தையுஞ் செய்யவேண்டும் . 


ஆசமனம் . 


வலக்கை விரல்களை நீட்டிச் சேர்த்து தர்சனிவிரலை 
மடக்கிக் கொஞ்சங் குவித்துக்கொண்டு , உழுந்தமிழ் 
ந்து ஜலம் விட்டு உட்கொள்ளுவது . 


248 


நித்தியகன்மச் சுருக்கம் . 


செளமான ஆசமனமந்திரம் தந்திரம் . 
அச்சுதாய நம : அனந்தாய நம : 

அனந்தாய நம : கோவிந்தாய நம : 
என்று மூன்று நாமத்தையுஞ் சொல்லி மூன்று தரம் 
ஆசமனஞ்செய்து , 
தொடுத்திரம் 

தொடுமிடம் . 

( கன்னத்தையும் 
கசவாய நம : என்று அங்குஷ்ட விரனுனியால் வலக் 
நாராயணாய நம : என்று இடக்கன்னத்தையும் 


மாதவாயநம என்று அனாமிகை விரனுனியால் வலக்க 
கோவிந்தாய நம 8 என்று இடக்கண்ணையும் ( ண்ணையும் 

( கடியையும் 
விஷ்ணவேநம : என்று தர்சனிலிரனுனியால் வலமூக் 
மதுசூதனாயநம : என்று இடமூக்கடியையும் 

( வலச்செவியையும் 
திரிவிக்ரமாய நம : என்று கனிஷ்டை விரனுனியால் 
வாமனாய நம : என்று இடச்செவியையும் 

( புஜத்தையும் 
ஸ்ரீதராயநம ! என்று மத்யமை விரனுனியால் வலப் 
ஹ்ருஷிகேசாயநம : என்று இடப்புஜத்தையும் 

( தையும் 
பத்மநாபாயநம : என்று கையைக் குவித்து ஹ்ருதயத் 
தாமோதராயநம : என்று கையை விரித்து சிரசையு மு 

றையே தொடவும் . 
அங்குஷ்டம் பெருவிரல் , 
தர்ஜனி ஆள்காட்டி விரல் . 
மத்தியமை நடுவிரல் . 
அனாமிகை 

மோதிரவிரல் . 
கனிஷ்டை -- சுண்டுவிரல் . 


ஸ்நானம் . 


249 


சாந்த்ரமான ஆசமன மந்திரம் , தந்திரம் . 
கசவாய ஸ்வாஹா , நாராயணாய 

நாராயணாய ஸ்வாஹா , மாத 
வாய ஸ்வாஹா என்று மூன்று நாமத்தையுஞ் சொல்லி 
மூன்று தரம் ஆசமனஞ்செய்து , கோவிந்தாய நம : என்ற 
கையலம்பி , 
தொடுமந்திரம் . தொடுமிடம் . 

( கன்னத்தையும் 
விஷ்ணவேநம 3 என்று அங்குஷ்டவிரனுனியால் வலக் 
பது சூதனாயகம்) என்று இடக்கன்னத்தையும் 
தரிவிக்ரமாய நம என்று தாழ்வாயையும் 
வாமனாயநம 3 என்று இடக்கரமேந்தி வலக்கரத்தாலும் 
ஸ்ரீதராயநம: என்று வலக்கரமேந்தி யிடக்காத்தாலும் 
வாருஷி கேசாயநம என்று நடு மூவிரல்களால் வலமு 

( ழங்காலையும் 
பத்மநாபாயநம 3 என்று இடமுழங்காலையும் 
தாமோதராயநம : என்று சிரசையும் 
சங்கர்ஷணாயாமம் என்று வாயையும் 
வாசுதேவாயநம என்று தர்சனி யங்குஷ்டத்தால் வல 

மூக்கடியையும் 
ப்ரத்யும்காயநம என்று இடமூக்கடியையும் 
அநிருத்தாய நம : என்ற அனாமிகை யங்குஷ்டத்தால் 

வலக்கண்ணையும் 
புருஷோத்தமாயம8 என்று இடக்கண்ணையும் 

தாக்ஷஜாயநம : என்று வலச்செவியையும் 
நாரசிம்மாய நம : என்று இடச்செவியையும் 
அச்சு தாயாமம் என்று கனிஷ்டை யங்குஷ்டத்தால் , 

நாபியையும் 
ஜநார்த்தநாய நம : என்று கையை விரித்து ஹ்ருதயத் 

தையும் 
32 


250 


நித் தியகன்மச் சுருக்கம் . 


உபேந்தராயநம : என்று ஐந்து விரலுங்கூட்டி வலப்புற 

[ த்தையும் 
ஹாயேநம என்று இடப்புஜத்தையு முறையே தொ 
ட்டு ஸ்ரீகிருஷ்ணாய நம : என்று சிரசைவலமாகச்சுற்றி 

அஞ்சலி செய்யவும் 
ப்ராணாயாம மந்திரம் . 
ஓம் ப்ரணவஸ்ய பரப்ரஹ்மருஷி : பரமாத்மா 
தேவதா தேவி காயத்ரிச்சந்த : ப்ராணாயாமே வினி 


யோக : 


பர்கோ 


ஓம்பூ : ஒம்புவ : ஒகும் சுவ : ஓம்மஹ8 ஒம்ஜன : ஓம் தப : 
ஓகும் சத்யம் , ஓம் தத்ஸ விதுர்வரேணியம் 
தேவஸ்ய தீமஹி தியோயோன : ப்ரசோதயாத் ஒமா 
போஜ்யோதிரஸோ அமிர்தம் ப்ரம்ஹ பூர்புவஸ்ஸுவ 
ரோம் . 

தந்திரம் . 
ஒம் ப்ரணவஸ்ய என்று இரண்டு கைகளையுஞ் சேர் 
த்து அஞ்சலி செய்து பாப்ரஹ் மருஷி என்று சிரசிலும் , 
பரமாத்மா தேவதா என்று முகத்திலும், தேவிகாயத்ரீ 
ச்சந்தம் என்று வலச்செவியிலும் , வலக்கையைவைத்து , 
ப்ராணாயாமே வினியோகம் என்று இரண்டு கையாலு 
ம் ஹ்ருதயத்தைத் தொட்டு , 

பின்பு வலக்கை அங் தஷ்ட வீரனுனியால் வலநாசி , 
யையும் , அனாமிகை விரனுனியால் இட நாசியையும் , 
மத்யமை விரலை மடக்கி தர்சனி விரனுனியால் நாசி து 
னியையும் , தொட்டுக்கொண்டு , ஓம்பூ 8 முதல் ப்ரசோத 
யாத் வரையிற் சொல்லி கையையெடுத்து வலக்கரத் 
தால் வலக்காதைமூடி ஓமா போஜ்யோதிமுதல் ஸவ் 
ரோம்வரையிற் சொல்லி கையையெடுக்கவும் . 


ஸ்நானம் . 


251 


சங்கற்பம் . 
மமோபாத்த துரிதக்ஷய த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வாப்ரீ 
த்யர்த்தம் , வர்த்தமான வ்யவஹாரிக் சௌரமானேன 
சம்வத்சரே அயனே ருதெள மாசே பக்ஷே திதெள வா 
சரே சுபநக்ஷத்திரேசுபயோகே சுபகரணே , எவங்குண 
விசேஷண விசிஷ்டாயாம் சுபதிதௌ , கோத்ரஸ்ய 
நாமதேயஸ்ய , மய , அஸ்மாகம் சஹகுடும்பானாம் ,, 
க்ஷேமஸ்தைரிய விஜயவீர்ய ஆயுராரோக்யஜஸ்வரியாபி 
விர்த்யர்த்தம் , சதர்வித பலபுருஷார்த்த சித்யர்த்தம் , 
சமஸ்தபாபக்ஷயார்த்தம், ஸ்நான மகங்கரிஷ்யே . 


சங்ககற்பத்தில் , சௌரமான முடையவர்கள் , சௌர 
மானேன என்றும் , சாந்த்ரமான முடையவர்கள் , சாந் 
த்ரமானேன என்றஞ் சொல்லிக்கொள்ள வேண்டும் . 
அன்றைய தேதிக்குடைய அயனம் , சம்வத்சரம் , மா 
சம் , பக்ஷம் , திதி , வாரம் , கோத்ரம் , நாமதேயம் முத 
லியவைகளைச் சொல்லிக்கொள்ளவும் . 


ரம் . 


வலத்துடைமேல் இடக்கையை வைத்து அதன்மேல் 
வலக்கை அங்குஷ்ட விரலில் உபவீதத்தை மாட்டி வை 
த்துக்கொண்டு , மமோபாத்தமுதல் , கரிஷ்யேவரையிற் 
சொல்லிக் கையையெடுத்து வலக்கை அனாமிகை விர 
லால் ஜலத்தைத் தொடவும் . 

மார்ஜனமந்திரம் . 
ஓம் ஆபோஹிஷ்டா மயோபுவ 8 , ஸ்தான ஊர்ஜே த 
தாதனா, மஹோணாய ஸக்ஷஸே , யோவஸ்ஸி வதமோர 
ஸ 8 , தஸ்யபாஜயதேஹன 8 , உஸதீரிவமாதா : தஸ்மா 
அரங்கமாமவ : யஸ்ய க்ஷயாயஜின்வதம் , ஆபோஜனயதா 


252 


நித்தியகன்மச் சுருக்கம் , 


இந்த மந்திர ஆரம்பமுதல் முடிவுவரையில் அரும் 
கை விரனுனியால், சிரசில் ஜலம்படும்படி மார்ஜனஞ் 
செய்யவும் , 

ஸ்நான சுலோகம் . 
சங்கேசபமுனேசைவ கோதாவரிசாஸ்வதி 
கர்மதாசித் துகாமேரி ஜலேஸ்மின் சந்நிதிக்குரு. 

அர்க்ய சுலோகம் . 
திவாகரநமஸ்துப்யம் பாபாக்ஞானப்ரணாசன 
த்ரயீமயார்க்க விஸ்வாத்மன் கிரஹாணார் கயநமோஸ்து 

பத்மினிசாயாசமேத ஸ்ரீசூர்யநாராயண பாப்ரவர 
மணே நம 8 , இதமர்க்யம்சமர்ப்பயாமி . 

விபூதிதாரண மந்திரம் . 
தரியம்பகம்யஜா மஹே சுகந்திம்புஷ்டிவர்த்தனம் 
உர்வாருகமிவபக்தனான் முர்த்யோர் முக்ஷ்யமாமிர்தாத் 

ஸ்நானம் சம்பூர்ணம். 


பிராதக்கால சந்தியாவந்தனம் . 


சுத்தி செய்யப்பட்ட ஸ்தலத்தில் , பிரா தக்காலசந்தியை 
கிழக்கு முகமாகவும் , மாந்தியான சந்தியையும் சாயங்கா 
லசந்தியையும் வடக்கு முகமாகவும் , ஸ்வஸ்திகாசனமாக 
இருந்து செய்யவேண்டும் . 

சரீசசுத்தி மந்திரம் . 
அபவித்ர : பவித்ரோமா சர்வாவஸ்தாங்கதோபிவா யஸ் 
மரேத் விஸ்வகர்மாணம் சபாஷ்யாப்யந்தர ஸ்சுசி . 


பராதக்கால ஸந்தியாவந்தனம் . 


253 


ரம் . 


என்னு மந்திரத்தைச் சொல்லி வலக்கை அனாமிகை 
விரனுனியால் சிரசில் ஜலம் படும்படி புரோக்ஷிக்கவும் 

ஆசமன்மந்திரம் தந்திரம் . 
அச்சுதாய நம : அனந்தாய நம : கோவிந்தாயநம : என்று 
மூன்று நாமத்தையுஞ் சொல்லி மூன்று தரம் ஆசமன 
ஞ்செய்து ; 
தொடுமந்திரம் . தொடுமிடம் . 

( கன்னத்தையும் 
கேசவாயநம : என்று அங்குஷ்ட விரனுனியால் வலக் 
நாராயணாயநம ? என்று இடக்கன்னத்தையும் 

( கண்ணையும் 
என்று அனாமிகை விரனுனியால் வலக் 
கோவிந்தாய நம : என்று இடக்கண்ணையும் 

( மூக்கடியையும் 
விஷ்ணவேநம : என்று தர்சனி விரனுனியால் வல 
மதுசூதனாய நம : எ ன் 

று இடமூக்கடியையும் 

( வலச்செவியையும் 
திரிவிக்ரமாய நம : என்று கனிஷ்டை விரனுனியால் 
வாமனாயநம 8 என்று இடச்செவியையும் 

( புஜத்தையும் 
ஸ்ரீதராய நம : என்று மத்யமை விரனுனியால் வலப் 
ஹ்ருஷிகேசாயநம 8 என்று இடப்புஜத்தையும் 

( தையும் 
பத்மநாபாயநம 

கையை குவித்து ஹ்ருதயத் 
தாமோதராயநம என்று கையைவிரிந்து சிரசையு 

முறையே தொடவும் . 


மாதபொயந 08 


என் 


254 


நித்தியகன்மச் சுருக்கம் . 


ப்ராணாயாமமந்திரம் . 
ஒம்பூ : ஒம்புல .. ஒரும்சுவ : ஒம்மலூ : ஓம்ஜன ஓய் சுப 
ஓகும் சத்யம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவ 
ஸ்ய தீமஹி தியோயோன: ப்ரசோதயாத் ஓமாபோஜ் 
யோதிரஸோ அமிர்தம் ப்ரஹ்மபூர் புவஸ்ஸுவரோம் . 

தந்திரம் . 
வலக்கை அங்குஷ்ட விரனுனியால் வலநாசியை 
யும் , அனாமிகை வீரனுனியால் இட நாசியையும், மத் 
யமை விரலை மடக்கி தர்ஜனி விரனுனியால் காசிரு னி 
யையும் , தொட்டுக்கொண்டு ஓம்பூ : முதல் ப்ரசோ 
தயாத் வரையிற் சொல்லி வலக்கரத்தால் வலக்காசை 
மூடி ஓமாபோஜ்யோகிமுதல் ஸுவரோம் வரையிற் 
சொல்லிக் கையை யெடுக்கவும் . 

சங்கற்பம் . 
மபோபாத்த ஸமஸ்த துரிதக்ஷயத்வரா ஸ்ரீபரமே 
ஸ்வரப்ரீத்யர்த்தம் , ப்ரா தஸ்ஸந்த்யா முடாவிஷ்யே. 


வலத்து டைமேல் இடக்கையை வைத்து அதன் 
மேல் வலக்கை அங்குஷ்ட விரலில் உபவீதத்தை மாட் 
டிவைத்துக்கொண்டு , மமோபாத்தமுதல்உபாஸிஷ்யே 
வரையிற் சொல்லிக் கையையெடுத்து வலக்கை அனா 
மிகைவிரலால் ஜலத்தை தொடவும் . 

மார்ஜன மந்திரம் . 
ஓம் ஆபோஹிஷ்டாமயோபுவ : தான ஊர்ஜேத 
தாதனா, மஹோணாயஸக்ஷஸே , யோவஸ்விவதமோர 
ஸ தஸ்யபா ஜயதேஹனம் , உஸதீரிவமாதரம் , தஸ்மா 
அரங்கமாமம், யஸ்ய க்ஷயாயஜின்வத , அபோஜனய 


ப்ராதக்கால சந்தியாவந்தனம் . 


255 


ரம் .. 


உறா . 


இந்த மந்திரம் ஆரம்ப முதல் முடிவுவரையில் வல 
க்கை அனாமிகை விரனுனியால் சிரசில் ஜலம்படும்படி 
புரோக்ஷிக்கவும் 

ஆபோசன மந்திரம் . 
சூர்யஸ்ச, மாமன்யுஸ்ச, மன்யுபதயஸ்ச , மன்யுக்குரு 
தேப்ய , பாபேப்யோ , ரக்ஷந்தாம் , யாத்ராத்ரியா, பாபம் 
காரிம், மனசா , வாசா , ஹஸ்தாப்யாம் , பத்ப்யா முத 
ரேணசிஸ்னா, ராத்ரிஸ்ததல்லும் பதி , யத்கிஞ்ச துரிதம் 
மயி , இதமஹம் , மாமம்ரு யோனௌ , சூர்யோஜோதி 
ஷி , ஜுஹோமிஸ்வா 

தந்திரம் 
வலக்கை விரல்களை நீட்டிச்சேர்த்து , தர்சனி விரலை 
மடக்கிக் கொஞ்சங் தவித்துக்கொண்டு ,ஒருஉத்ர 

உத்ரணி ஜ 
லத்தைவிட்டு , சூர்யுஸ்சவென்னு மந்திரமுழுவதுஞ் 
சொல்லிய பின்பு உட்கொள்ளவும் . 
ஆசமனம் முன்போலச் செய்யவும் . 

அர்க்ய மந்திரம் . 
ஓம் பூர்புவஸ்ஸுவ8, ஓம் தத்ஸவிதுர்வரேணியம் , 
பர்கோதேவஸ்ய தீமஹி , தியோயோன : ப்ரசோதயாத் 

த நீ திரம் . 
இரண்டு கையையுஞ் சேர்த்து ஜலத்தையள்ளி , 
ஹ்ரு தயத்துக்கு கேராக வைத்துக்கொண்டு , ஓம்பூர்மு 
தல் ப்ரசோயாதவரையிற் சொல்லி , நான் குதரம் , அர்க் 
யம் விடவும் . 


130 


நத்தயகனமச சுருக்கம் . 


4.93 


ப்ரதக்ஷணம் . 
அஸாவாதித்யோப்ரஹ்மா என்று , வலக்கரத்தில் ஜ 
லத்தையெடுத்து சுற்றிலும் ஜலம் விழும்படி வலமாக 
சிரசைச் சுற்றி மிகு திஜலத்துடன் விடவும் . 
ஆசமனம் முன் போலச் செய்யவும். 

தர்ப்பண மந்திரம் . 
சந்தியாந்தர்ப்பயாமி காயத்ரீந்தர்ப்பயாமி ப்ராம்ஹீந்தர் 
ப்பயாமி நிருஜீம் தர்ப்பயாமி . 


இரண்டு கைவிரல்களையு நீட்டி ஜூலத்தில்வைத்துக் 
கொண்டு ஜலத்தையள்ளித் தனித்தனியே தர்ப்பணஞ் 
செய்யவும் . 

காதியா சமந்திரம் . 
தத்ஸவிது ரங்குஷ்டாப்யாம்நம : 
வரேணியம் தர்சனீப்யாம் நம : 
பர்கோதேவஸ்ய மத்யமாப்யாம் நம : 
தீமஹி அனாமிகாப்யாம் நம : 
தியோயோன : கனிஷ்டிகாப்யாம் நம : 
ப்ரசோதயாத் கரதலகரப்ருஷ்டாப்யாம் நம : 

திரம் . 
தத்ஸ என்று இரண்டு கைகளின் தர்சனி விரனுனி 
யால் அந்தந்த அங்குஷ்ட விரலடியிலிருந்து நுனிவ 
ரையில் தடவவும் . 

வரேணிய என்று இரண்டு அங்குஷ்ட விரனுனி 
யால் தர்சனி விரலடியிலிருந்து தடவவும் . 

பர்கோ என்று முன்போல மத்யமை விரலடியிலிரு 
ந்து தடவவும் . 


. 


தீமஹி என்று முன் போல அனாமிகை" விரலடியிலி 
ருந்து தடவவும் . 

தியோ என்று முன்போல கனிஷ்டை விரலடியில் 
ருந்து தடவவும் . 

ப்ரசோதயாத் என்று இடக்கையில் வலக்கையும், 
வலக்கையி லிடக்கையும் வைத்து பின்பு இடக்கையின் 
பின் பக்கத்தை வலக்கையாலும் , வலக்கையின்பின்பக்க 
த்தை யிடக்கையாலும் , அடியிலிருத்து தடவவும் . 

அங்கநியாசமந்திரம் . 
தத்ஸவிது: ப்ரஹ்மாத்மனே ஹ்ருதயாயநம 
வரேணியம் விஷ்ணவாத்மனே சிரசேஸ்வாஹா 
பர்கோதேவஸ்யருதராத்மனே சிகாயை வௌஷட் 
தீ மஹிசத்யாத்மனே ஸ்ரோத்ராயகவசாயஹம் 
தியோயோன : ஞானாத்மனே நேத்ராப்யாம்வஷட் 
ப்ரசோதயாத் சர்வாத்மனே அஸ்த்ராயபட் 
ஒம்பூர்புவஸ்ஸுவரோமிதி திக்பந்தம். 

தந்திரம் 
தத்ஸ என்று வலக்கை விரல்களை நீட்டி ஹிருதயத் 
தைத்தொடவும் . 
வரேணிய என்று முன்போல சிரசைத்தொடவும் . 
பர்கோ என்று முன்போல சிகையைத் தொடவும் . 
தீமஹி என்று வலக்கையா லிடப்புஜத்தையும் , இட 
க்கையால் வலப்புஜத்தையுந் தொடவும் . 

தியோ என்று முன்போல நேத்திரங்களைத் தொ 
டவும் . 

ப்ரசோதயாத் என்று வலக்கையால் சிரசை வலமாகச் 
சுற்றி இடக்கைமேல் வலக்கையை வைத்து எடுத்து வி 
டவும் . 


258 


நித்தியகன். சுருக்கம் . 


தியானம் . 
முக்கா வித்ருமஹேம நீல தவளச்சாயைர் முகை ஸ்தீரீ 
க்ஷணைர் , யுக்தாமிந்து நிபத்த ரத்நமகுடாம் தத்வார்த்தவ 
ரணாத் மகாம, காயத்ரீம்வரதாபயாங்குச கசாஸ்ஸுப்ரம் 
கபாலங்கதாம் , சங்கம் சக்ரமதாரவிந்தயுகளம் ஹஸ்தைர் 
வஹந்தீம்பஜே . 

காயத்ரீ ஜபமந்திரம் . 
ஓம் தத்ஸவிதுர்வரேணியம் 
பர்கோதேவஸ்ய தீமஹி 
தியோயோன: ப்ரசோதயாத் 


ந 


வலக்கை அங்குஷ்டவிரல் அடியிறைக்குச் சரியாக , 
உபவீதத்தின் முடிச்சைவைத்து , கையை உத்தரீயத்தா 
ல்மூடி ப்ராதக்காலத்தில், நாபிக்கு நேராகவும் , மதயா 
ன காலத்தில் , ஹ்ருதயத்துக்கு நேராகவும் , சாயங்காலத் 
தில் , நாசிக்கு நேராகவும் , வைத்துக்கொண்டு ஷ மந் 
திரத்தை , நூற்றெட்டுத்தரம் , அல்லது பத்துத்தாமாவ 
து ஜபம் செய்யவும் . 

சூர்யோபஸ்தான மந்திரம் . 
மித்ரஸ்யச்சர்ஷணி த்ரு தஸ்ரவோ , தேவஸ்யசான 
ஸிம் , சத்யம் சித்ரஸ்ரவுஸ்தமம் , மித்ரோஜனானியாதய 
திப்ரஜானன் மித்ரோ, தாதாரப்ருதிவீ முத்தயாம், மித் 
ரஃக்ருஷ்டீரநிபிஷாபிசஷ்டே , சத்யாய ஹவ்யம் , க்ருத் 
வத்விதேமப்ரசமித்ரமர் தோ , அஸ்து , ப்ரயஸ்வான் யஸ்த 
ஆதித்யசிக்ஷதிவாதேன , நஹன்யதே , நஜீயதேத்வோ , 
தோநைகமாகும் ஹோ , அஸ்நோத்யந்தி தோந்தூராத் 


எழுந்து கிழக்கு முகமாக நின்று , ஓம் மித்ரஸ்யமு 
தல் , தூராத்யசையிற் சொல்லி , நமஸ்காரஞ்செய்யவும் . 


மாத்யான் ஹிக ஸந்தியாவந்தனம் . 


259 


அபிவாதனம் . 
சதுஸ்ஸாகரபர்யந்தம் தேவப்ராமணேப்யஸ்ஸுபம் 

ப்ரவரான்லி த 8 கோத்ர : சூத்ரம் சாகாத்யாயி 
சர்மநாமா , அஹம்போ, அபிவாதயே . 


பவது , 


ரம் 


- அபிவாதனம் சொல்லும்போது , இரண்டுகையையும் 
இரண்டு காதில் வைத்துக்கொண்டு , அவரவர்கள் பால 

காத்திரம் சூத்திரம் சாகை சர்மநாமம் , இவைக 
லைச் சொல்லிக் கொள்ளவும் . 


ப்ராசக்கால ஸந்தியாவந்தனம் சம்பூர்ணம் . 


மாத்யான்ஹிக சந்தியாவந்தனம் . 


சரீரசுத்தி , ஆசமனம் , ப்ராணாயாமம் , ப்ராதக்காலம் 
போலச்செய்யவும் . 
சங்கற்பம் 

. 
மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீபரமேஸ் 
வரப்ரீத்யர்த்தம் , மாத்யான் ஹிக சந்தியாமுபாஸிஷ்யே 
தந்திரம் , ப்ரா தக்காலம் போலச் செய்யவும் 
மார்ஜனம் , ப்ராதக்காலம்போலச் செய்யவும் . 

ஆபோசன மந்திரம் . 
ஆப : புனந்தப்ரு கிவீம், ப்ரு திலீபூகா புநாதுமாம் , 
புனந்துப்ரஹ்மணஸ் , ப்பதிர்ப்ரம்ஹபூதா , புநாதுமாம் , 
யதுச்சிஷ்டம்போஜ்யம் , யத்வாதுஸ்சரிதம்மம , ஸர்வம் 
புனந்து மாமாபோ , ஸதாஞ்சபரதிக்ரஹக்ஸ்வாஹா . 


1 


250 


திக்ரியகன்மச் சுருக்கம் , 


தந்திரம் , ப்ராதக்காலம்போலச் செய்யவும் . 
ஆசமனம் , ப்ராதக்காலம்போலச் செய்யவும் . 

அர்க்கிய மந்திரம் . 
ஹதம் ஸஸ சிஷ, தவஸுரந்தரிகஸத், தோதாவே 
சிஷதி, திர் துரோணஸத் , ந்ருஷ்வாஸக்ருதஸத், 
வ்யோமளதப்ஜாகோஜா , ருகஜா , அத்ரிஜா , ருதம்ப்ரு 


ஹத் 


ஒம்பூர்புவஸ்ஸுவ : ஓம் தத்ஸ விதுர் வரேணியம் , பர் 
கோதேவஸ்ய தீமஹி , தியோயோன : ப்ரசோதயாத் 

ந்திரம் 
இரண்டு கையையுஞ்சேர்த்து ஜலத்தையள்ளி ஹ்ரு 
தயத்துக்கு நேராக வைத்துக் கொண்டு ஹகும் முதல் 
ப்ரசோதயாத் வரையிலுஞ்சொல்லி ஒரு அர்க்யமும் 
ஒம்பூர் முதல் ப்ரசோதயாத் வரையிலுஞ்சொல்லி இர 
ண்டு அர்க்யமும் விடவும் . 
ப்ரதக்ஷணம் , ப்ராதக்காலம் போலச் செய்யவும் . 
ஆசமனம் , ப்ராதக்காலம் போலச் செய்யவும் . 

தர்ப்பண மந்திரம் . 
சந்தியாந்தர்ப்பயாமி , சாவித்ரீந்தர்ப்பயாமி 
ரௌத்ரீந்தர்ப்பயாமி , நிம்ருஜீம் தர்ப்பயாமி . 
தந்திரம் , ப்ராதக்காலம் போலச் செய்யவும் . 
கரநியாசம் , அங்க நியாசம் , தியானம் , ப்ராதக்காலம் 
போலச் செய்யவும் . 

காயத்ரீ ஜபம் . 
ப்ராதக்காலத்தில் விவரித்தபடி செய்யவும் . 

சூர்யோபஸ்தான மந்திரம் . 
ஓம் ஆசத்யேன ரஜசா வர்த்தம 

வர்த்தமானோ 

நிவேசயன்ன 
மிருதம் மர்த்தியஞ்ச ஹிரண்யயேன் 

சவிதாரதேனா 
ஆதேவோயா தி புவனா விபஸ்யன் , 


சாயங்கால ஸந்தியாவந்தனம் . 


261 


உத்வயந் தமஸஸ்பரி பஸ்யந்தோ ஜ்யோதிருத்த 
ரம் . தேவுந்தேவதரா சூர்யமகன் . மகன் மஜ்யோ திருத் 
உதுத்யம் . ஜாதவேதஸம் தேவம் . வகந்திகேதவ திரு 
ஸே விஸ்வாய சூர்யம் . 

சித்ரந்தேவானா முதகா தனீகம் சக்ஷர்மித்ரஸ்யவரு 
ணஸ்யாக்னே 8. ஆப்ராத்யாவாப்ருதிவி அந்தரிக்ஷகும் 
சூர்யஆத்மா ஜெக தஸ் தஸ்து ஷச்ச . 

கச்சக ர்தேவிகிதம் புரஸ்தாச்சுக்ரமுச்சரத் பஸ் 
யேமசரதஸ்ஸதம் . ஜீவேமசரதஸ்ஸதம் , நந்தா மசரதஸ் 
ஸதம் , மோதாமசரதஸ்ஸதம் . பவாம சரதஸ்ஸதம் . 
விரணவாம 

சரதஸ்ஸதம் . ப்ரப்ரவாம சரதஸ்ஸதம் . 
அஜீதாஸ்யாமசரதஸ்ஸதம் . ஜ்யோக்ச சூர்யந்திருசே 
யஉதகான் மஹதோர்னவாத் விப்ராஜமான சரீரஸ்ய 
மத்தியா தஸமா விருஷபோலோகிதா கூசூர்யோபிப 
ஸயன் மனசாபுனாது . 
தந்திரம் ப்ராதக்காலம் போலச் செய்யவும் . 

வாதனம் ப்ராதக்காலம்போலச் செய்யவும் . 
மாத்யான் ஹிக சந்தியாவந்தனம் சம்பூர்ணம் . 


அபிவா 


சாயங்கால சந்தியாவந்தனம் . 


சரீரசுத்தி , ஆசமனம் , ப்ராணாயாமம் , ப்ராதக்காலம் 
போலச் செய்யவும் . 

சங்கற்பம் . 
மமோபாத்தசமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீபரமேம் 
வர ப்ரீத்யர்த்தம் , சாயஞ் சந்தியா முபாஸிஷ்யே. 
மார்ஜனம் ப்ராதக்காலம் போலச் செய்யவும் . 


262 


தித்தியகன்மச் சுருக்கம் . 


ஆபோசன மந்திரம் . 
அக்கினிஸ்ச, மாமன் யுஸ்ச , மன்யுப தயஸ்ச , மன்ய 
க்ருதேப்யம், பாபேப்யோ, ரக்ஷந்தார் , யதர்ஹா பாப 
மகாரிஷம் , மனசா , வாசா , ஹஸ்தாப்யாம் , பத்ப்யா 
முதரேண ஸ்னா . அஹஸ் ததவலும்பது , யக்கி எச 
துரிதம்மயி , இதமஹம் , மாமமம்ருதயோனௌ , ஸத் 
யேஜ்யோதிஷி , ஜுஹோ, மிஸ்வாஹா. 

தந்திரம் , பராதக்காலம் போலச் செய்யவும் . 
ஆசமனம் , ப்ரா தக்காலம்போலச் செய்யவும் , 

அர்கீயமந்திரம் . 
ஒம்பூர்புவஸ்ஸுவ: தத்ஸவிதுர்வரேணியம் , பர்கே 
தேவஸ்ய தீமஹி , தியோயோன ப்ரசோதயாத் 
சந்திரம் , ப்ரா தக்காலம்போல மூன்று தரம் அர்க்யம் 


விடவும் . 


ப்ரதக்ஷணம் , ப்ராதக்காலம்போலச் செய்யவும் , 
ஆசமனம் , ப்ராதக்காலம்போலச் செய்யவும் . 
தர்ப்பணமந்திரம் . 

. 
சத்தியாந்தர்ப்பயாமி , சரஸ்வதீம்தர்ப்பயாமி . 
வைஷ்ணவீம் தர்ப்பயாமி நிருஜீம் தர்ப்பயாமி . 
தந்திரம் , ப்ராதக்காலம் போலச் செய்யவும் . 
கரநியாசம் , அங்கநியாசம் , தியானம் , ப்ராதக்காலம் 
போலச் செய்யவும் . 

காயத்ரீ ஜபம் . 
ப்ராதக்காலத்தில் விவரித்தபடி செய்யவும் . 

சூர்யோபஸ்தான மந்திரம் . 
இமம்மே வருணஸ்ருதி , ஹவமத்யாசம்ருடய , த்வாம் 
வஸ்யுராசகே , தத்வாயாமி , ப்ரம்மணாவந்தமான ஸ்ததா 


பக்ஞோப வீததாரணம் . 


263 


ஸா ஸ்தேய ஜமானோ, ஹவிர் பி 3, அஹேடமானோ வரு 
ணே , அபோ த்யுருஸகும் சமானம் , ஆயுப்ரமேஷ் ., யுஸ 
ச்சித்திதேலிரீஸாயதா, ப்ரதேவவருணவ்ருதம் , வினீ 
மசி த்ய வித்யவி . 

உ . யக்கிஞ்சேதம் வருண தெய்வயே ஜனபித்ரோஹ 
ம் , மனுஷியாஸ்சராமஸி , அஜித்தியத்தவதர்மாயு , யோபி 
மமான ஸ தஸ்மா தேனஸோ, தேவரீரிஷ , கிதவாஸோ 
யச்கிரிரிபுர்ன திலி , சுவாகாசத்ய, முகயன்ன . வித்ம 
சர்வாசா , விஷ்யஸி திரேவ தேவாதாதேஸ்யாம வருண 
ப்ரியாஸ . 
தந்திரம் , ப்ரா தக்காலம்போலச் செய்யவும். 
அபிவாதனம் , ப்ராதக்காலம் போலச் செய்யவும் . 

சாயங்கால சந்தியாவந்தனம் சம்பூர்ணம் . 


யக்ஞோபவீததாரணம் . 


விதிப்படி ஸ்நானஞ்செய்து விபூதி தரித்து , ஸ்வஸ் 
திகாசன மாகவிருந்தி , ஆசமனம் , ப்ராணாயாமம் , சங்கற் 
பம் இவைகளைச் செய்து கொண்டு , யக்ஞோபவீதத்தை 
ப்பிரித்து , இரண்டு முழங்காலிலு மாட்டி ஒன்றையெ 
குத்து வலக்கை மேலும் இடக்கை கீழுமாக மாட்டி வைத் 
திக்கொண்டு , யக்ஞோப வீதமென்னு மந்திரத்தைச் 
சொல்லி , இரண்டு கைகளாலும் இடது தோள் மேல் 
வைத்து வலதுகைக்குள்ளே தரித்து , ஆசமனஞ்செ 
ய்து பின்பு ஒன்றையா வது இரண்டையாவது , எ 
முன்போல மந்திரஞ் சொல்லித் தனித்தனி தரித்துக் 
கொள்ளவும் , பின்பு உபவீதத் கின் முடிச்சை வலக்கை 
அங்குஷ்ட விரலடியிறைக்குச் சரியாக வைத்துக்கொ 
ண்டு , கையை உத்தரீயத்தால் மூடி , நூற்றெட்டுத் தர 


254 


நித்தியகன்மச் சுருக்கம் . 


மாவது , இருபத்தைந்து தரமாவது , பத்துத்தரமாவது , 
காயத்ரீ மந்திரஜபஞ்செய்து வலக்கையில் ஜலத்தையெ 
டுத்து , தத்ஸ ப்ரஹ்மார்ப்பணமஸ்து என்று , அங்குஷ் 
டவிரலில் , உபவீதத்தை மாட்டிக்கொண்டு , பூமியில்ஜ 
லத்தை விடவும் , பின்பு பழய உபவீதத்தையெடுத்து 
ஜலத்திலே போட்டு விடவும் . 

ஆசமனம் , ப்ராணாயாமம் , ப்ரா தக்காலம்போலச் செ 
ய்யவும் . 

சங்கற்பம் . 
மமோபாத்தசமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீபரமேஸ் 
வா ப்ரீத்யர்த்தம் , ஸ்ரௌ தஸ்மார்த்த நித்யகர் மானுஸ் 
டானயோக்யதா சித்யர்த்தம் நூ தனயக்ஞோபவீத தார 
ணங்கரிஷ்யே . 
தந்திரம் , ப்ராதக்காலம்போலச் செய்யவும் . 

யக்ஞோபவீதமந்திரம் . 
யக்ஞோபவீதம் பரமம்பவிதரம் 
ப்ரஜாபதேயத் ஸஹஜம்புரஸ்தா 
தாயுஷ்யமக்ரியம் ப்ரதிமுஞ்சுசுப்ரம் 
யக்ஞோபவீதம் பலமஸ்துதேஜ . 

காயத்ரி ஜபமந்திரம் . 
ஓம் தத்ஸவிதுர்வரேணியம் 
பர்கோதேவஸ்ய தீமஹி 
தியோயோன : ப்ரசோதயாத் 
யக்ஞோபவீததாரணம் சம்பூர்ணம் . 


அமாவாஸ்யை தர்ப்பணம் . 


265 


அமாவாஸ்யை தர்ப்பணம் . 


oooo 


ஆசமனஞ்செய்து , பவித்ரதாரணங் கிர்த்வாவென்று 
வலக்கை அனாமிகை விரலில் பவித்திரந்தரித்து , ஆச 
னேவினியோக : வென்று , இரண்டு கட்டைப்புல்லைக் 
காலின் கீழிட்டு , ப்பாணாயா மமுஞ் சங்கற்பமுஞ்செய்து , 
அனாமிகைவிரலில்வைத்திருந்த விரண்டுகட்டைத் தர்ப் 
பத்தைவிசர்சனஞ்செய்து துனியுள்ள, மூன்று அல் 
லது ஐந்து அல்லது ஏழு தர்ப்பையைச் சேர்த்து நுனி 
யில் பவித்திரம் போல முடிந்து , ஷைதர்ப்பை யெத்த 
னையோ அத்தனை கட்டைத் தர்ப்பத்தை பூமியில் கிழ 
க்கு மேற்கில் போட்டு , ஷை கூர்ச்சத்தை , அதன்மேலே 
தெற்கு நுனியாக வைத்து , எள்ளைக் கையிலெடுத்துக் 
கொண்டு , அஸ்மது , கோத்ரான் , சர்மண , வசுருத்ரா 
தித்யஸ்வ ரூபான், பித்ரு பிதாமஹ பிரபிதாமஹானாம் . 
அஸ்மது , மாது : பிதாமஹி பிரபிதாமஹீனா மாவாஹ 
யாமி யென்று கூர்ச்சத்தில் ஆவாஹனமும் அடியில் 
விவரித்தபடி தர்ப்பண முஞ்செய்து , உபவீதத்தை கிர 
மமாகத்தரித்து எழுந்து மூன்று பிரதக்ஷிணஞ்செய் 
நமஸ்கரித்து , உபவீதத்தைப் பிராசீன வீதமாகத்தரித் 
து , இடக்கால் மண்டி போட்டு வர்க்கத்வயப்பித்ரூன் 
கூர்ச்சத்தம்பாத்யதாஸ் தானம் ப்ரதிஷ்டாப்யாமி என்று 
கூர்ச்சமுடிச்சை யவிழ்த்து ஜலம் விட்டுக் கீழேபோ 
ட்டு பவித்ரவிசர்ச்சனஞ்செய்து ஆசமனஞ் செய்யவும் , 

ஆசமனம் , ப்ராணாயாமம் , ப்ராதக்காலம்போலச்செய் 
யவும் . 

சங்கற்பம் . 
மமோபாத்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீபரமேஸ்வரப்ரீத் 
யர்தம் , சிவசம்போராக்ஞா , ப்ரவர்த்தமானஸ்ய , ஆத்யப் 

34 


266 நித்தியகன்மச் சுருக்கம் . 

nn 
ரஹமண 8 , த்விதீய பரார்த்தே , ஸ்வேதவராஹகல்பே , 
வைவஸ்வதமன்வந்தரே , கலியுகேப்ரதமபாதே, ஜம்பூத் 
வீபே , பாதவருஷே , பாதக்கண்டே , சகாப்தே , மே 
ரோஃ, தகதிண 

திக்பாகே, சமஸ்ததேவ ப்ராஹ்மண சந் 
நிதௌ , அஸ்மின் , வர்த்தமானவ்யவஹாரிக , சௌர 
மானேன , பிரபவாதி சஷ்டி சம்வத்ஸராணாம் , மத்யே , 
சம்வத்ஸரே , அயனே , ருதௌ, மாசே , பக்ஷே , திதெள 
வாசரே, நக்ஷத்ரே, யோகே , கரணே , ஏவங்குண விசே 
ஷண விசிஷ்டாயாம் . புண்யதிதௌ என்று ( ப்ராசீன 
வீதி ) உபவீதத்தை யிடப்புறத் தரித்துக்கொண்டு , அஸ் 
மது , கோத்ராணாம் , வசுருத்ரா தித்யஸ்வரூபானாம் , பித் 
ருபிதா மஹபிரபிதா மஹானம் , மாது : பிதாமஹிபிரபி 
தாமஹீனாம் , அக்ஷய த்ருப்தியர்த்தம் , அமாவாஸ்யை பு 
ண்யகாலே , சத்யஸ் தில தர்ப்பண ரூபேண கரிஷ்யே. 


தர்ப்பணம் . 
அஸ்மது , கோத்ரான் சர்மண : வசுரூபான் பித்ரூன் , 
ஸ்வதாநமஸ் தர்ப்பயாமி , என்று முன்று தரஞ்சொல்லி 
மூன்று தரம் , எள்ளுஞ் ஜலமுங் கூர்ச்சத்தின் முடிச்சி 
ன்மேல் வலக்கைமறித்து அங்குஷ்ட விரல்வழியால் 
விடவும் . 

கோத்ரான்சர்மண : " ருத்ருரூபான் பிரபிதாமஹான் , 
ஸ்வதாநமஸ் தர்ப்பயாமி , என்று முன்போல மூன்று 
தரம் விடவும் . 

கோத்ரான் சர்மண : ஆதித்யரூபான் பிரபிதாமஹான் 
ஸ்வதாநமஸ் தர்ப்பயாமி என்று , முன்போல மூன்று 
தரம் விடவும் . 

கோத்ரம் நாம்னீ 8 மாத்ரும், ஸ்வதாநமஸ் தர்ப்பயாமி , 
என்று முன்போல மூன்றுதரம் விடவும் . 


போஜனம் . 


269 


பரிஷேசன மந்திரம் . 
தேவசவித ப்ரஸுவா, சத்யந்த்வர்த்தேனபரிஷிஞ் 


சாமி . 


ஆபோஜன மந்திரம் . 
அமிர் தமஸ்து அமுர்தோபஸ்தரண மசி . 

ப்ராணததிமந்திரம் . 
ப்ராணாயஸ்வாஹா, அபானாயஸ்வாஹா, வ்யனாயஸ் 
வாஹா , உதானாயஸ்வாஹா , சமானாய ஸ்வாஹா ப்ரஹ் 
மணேஸ்வாஹா. 


ஆத்ம மந்திரம் . 
ஆத்மணிம ஆக்மாமிர்தத்வாய . 

உத்தராபோஜன மந்திரம் . 
அமிர்தாபிதான மசி 

இராத்திரி பரிஷேசன மந்திரம் . 
அருதந்தவாசத்யேன பரிஷிஞ்சாமி . 


போஜனம் சம்பூர்ணம் . 


நித்தியகன்மச் சுருக்கம் 

முற்றுப்பெற்றது . 


சனி 


சுக் 


சரு 


சனி 


சரு 


சனி 


சுக் 


சம் 


சந் 


GS 


சனி 
குரு 


சனிரு 


பகல் 


சரு 


சனி குரு 


சூரி 


பிரதிதினமும் 
நடக்கப்பட்ட 
ஓரைகள் 
. 
காலை 
, 
மாலை 
- 
6 
- 
மணி 
முதல் 
ஒவ்வொருமணிக்கும் 
ஒவ்வொரு 
இரையாகக் 
கொள்க வாரம்.காலம்.7 
8 
9 
10 
11121 23456 பகல் சூரிசுக் 

சந குருஅ. 

சுக் புத 

சந்சனி இரவுகுருஅங்சூரி புத 

அங் 
சூரி 
சுக் 
புத பகல் குருஅக 

புத 

சனி 
குரு 
அங் 
சூ 
இரவு 
சுக் 
புத 

அங் 

சுக் 

புத அங்சூரிசுக் 
செவ் 
...புத 

சுக் புத் 

சந் 
இரவு 
சனி 
குரு 
அங் 

புத 

குருஅங்சூரிசுக் சந்சனி 

குருஅங் புத 

சூரி சுக் இரவுசூரிசுக் 

சனி 
குரு 
அங் புத 

சனி குருஅங் 

புத 

சனி 
பகல் 
குரு 
அங் 

புதசந் 

சனி குருஅங்சூரி சுக் 

புத இரவுசந் 
சனி 
குரு 
அங்की 

குருஅங்சூரி பகல்சுக் 
வே 

சனி குருஅங் 

சனி 

குகு இரவுஅங்சூரிசுக் புத 

ரி சுக 

புத 
பகல் 
சனி 
குரு 
அங் 
சூரி 
சுக் புத 

சரு குரு 

ரி சுக் 
இரவு 
புத 
சந் 
சனி 
குரு 
அங் 

சுக் புது 

குருஅங் 


270 


சரு 


சனி 


பகல் 


புதசர் 


சந் சுக் 


சத 


சூரி 


சக 


சுக் 


வியா 
.... 


சூ 


சத 


சனி 


சுக் புத 


புதசந் 


ரி 


சுது 


புதசங் 


சனி 


சரு 


அது சனி 


சனி 


சூரி 


ச 


சனி 


பகல 


சுகம் 


லாபம் 


இரவு 


செ 


கௌரி 
பஞ்சாங்கம் 
. 

. 
காலை 
, 
மாலை 
- 
6 
- 
மணிமுதல் 
ஒன்றரை 
ஒன்றரை 
மணியாக 
பார்த்துக் 
கொள்ளவும் 
. 
வாரம் 
. 
காலம் 
. 
7 
, 9 

103 
12 

1 
, 3 42 

6 
லாபம் 
விஷம் 
அமிர்த 

சுபம் தனம் 

அமிர்த 
ரோகம் 
இரவு 
தன 

சோரம் 
விஷம் 
கலகம் 
அமிர்த 
லாபம் 
ரோகம் பகல் திங் 
அமிர்த 
விஷம் உத்தி 

சோரம் 
சுகம் 

லாபம் 

தனம 
ரோகம்லாபம் 

உத்தி 

தனம் 
ரோகம் 
அமிர்த 
விஷம் 
சோரம் 
பகல 
ரோகம் 
உத்தி 
சோரம் லாபம் 
அமிர்த 
உத்தி 
விஷம் 
தனம் 
இரவு 
சோரம் 
உத்தி 

விஷம் 
சோரம் 
தனம் 

அமிர்த பகல் விஷம் 
அமிர் 

உத்தி புத 

சோரம் 
லாபம் 
தனம் 
அமிர்த 
ரோகம் 
விஷம் 

அமிர்த 
தனம் 
லாபம் பகல் உத்தி 
விஷம் 
சோரம் 

அமிர்த 
ரோகம் 
கலகம் 
சோரம் இரவுசுகம் 
ரோகம்கலகம்லாபம் உத்தி 
சோரம் 
தனம் 

உத்தி 
பகல் 
வெ 
ரோகம் 
சோரம் 
அமிர்த 
விஷம் லாபம 

சுகம் தனம்அமிர் 

த 
இரவு 
அமிர்த 
சோரம் 
விஷம் 

சுகம் 

உத்தி 
ரோகம் 
பகல் 
விஷம் 
அமிர்த 
ரோகம் 
விஷம் 
சுகம் 

லாபம் 

லாபம் 
இரவு 
விஷம் 
உத்தி 
சுகம் 
அமிர்த 
கலகம் 
ரோகம் 
அமிர்த 
லாபம் 


271 


லாபம் 


சுகம 


சும 


லாபம் 


உத்தி 
, 


சுகம 


வியா 
.... 


லாபம் 


பம் 


லாபம் 


தனம் 


தனம் 


வில்வகர்ம புஸ்தகசாலை . 


:: 


ஸ்ரீமத் மாம்பழக்கவிச்சிங்க நாவலாவர்க 

ளியற்றியருளிய பிரபந்தத்திரட்டு 2 8 ) 
விஸ்வப்பிரம்ம புராண வசனம் .... 

0 8 0 
நாகராக்ஷர பாலசிக்ஷை ... 

() 9 ( ) 
விஸ்வகுரு சதகம் உரையுடன் 

0 6 ) 
இராமசுனார் என்னும் இராமானந்த சர்மாவின் 

திவ்விய சரித்திரம் () 6 ) 
சேலந் தீர்ப்பு 

06 () 
விஸ்வகர்மானுஷ்டான வேதமஞ்சரி 0 2 ) 
ஷை ( தெலுங்கு பதிப்பு ) 

( ) 6 ) 
பந்தர் அபிஷேகத் தீர்ப்பு 

() 1 

O 
குலசங்காமாலை .... 

() 1 ( 
நித்தியகருமச் சுருக்கம் ... 

0 1 ) 
கிரந்தாக்ஷர பிரதம பாலசிக்ஷை 

(0 0 6 
தேவி கட்கமாலை தமிழும் தெலுங்கும் 

சேர்ந்தது ஒரே புஸ்தகம் (0 2 ) 
இரதகாராதிகரணவிசாரம் (தெலுங்குபதிப்பு ) 0 8 0 
த்தூர் தீர்ப்பு .... 

() 6 ) 
கிரந்தாக்ஷரத்தில் சந்தியாவந்தனம் () ( ) 5 
மாந்தை நகராதிபதி சதகம் உரையுடன் (1) 6 ) 
விஸ்வகர்மாந்வய பூஷணம் 

( ) 2 ) 
சென்சஸாபாஸ் தர்ப்பண முக்கியகவனிப்பு ( 1 ) 
கலைவாணி சதகம் 

0 2 O 
ஸ்ரீவிஸ்வேஸ்வரர் படம் 

0 4 ) 
ஸ்ரீவிர்வேஸ்வரர் யந்திரம் 

0 4 ) 
கொ . கன்னியப்ப ஆச்சாரி , 
5/10 , வேதகிரிமேஸ்திரி வீதி , 

சிந்தாதிரிப்பேட்டை , சென்னை . 


:: 


.. 


